நமது தாய்நாடு 


ப்ரீ விவேகானந்த சுவாமிகள்‌ 
அருளியது 





ரா. கிருஷ்ணமூர்த்தி 
மொழிபெயர்த்தது 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, 
சென்னை, 


1929 
8/7 724/2 0272702 ] [விலை அறு எட்டு. 


ந பரதா ரு ட- 
ர்‌ டச்‌ 1 பப்டி க! 





முன்னுரை 


ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ஸ தேவரின்‌ இருவருள்‌ ம௫ 
மையினால்‌ ஜீவன்‌ முக்தராக, * நான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக 
இவலவையகம்‌ '' என்னும்‌ உயர்‌ நோச்கங்கொண்டு உலக முழுவ 
தும்‌ பிரயாணம்‌ செய்‌.து வேதாந்த சமயத்தின்‌ பெருமையை 
நிலைநாட்டியவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌, பாரமார்த்திகப்பெருஞ்‌ 
சிசல்வரான அப்பெரியார்‌ தேசபக்தியிலும்‌ தலைசிறந்து விளங்‌ 
கினார்‌ என்பதைத்‌ தமிழ்‌ காட்டார்‌ நன்கறிவர்‌, பாரதநாட்டி 
ணிடம்‌ நமது சுவாமிகள்‌ அளப்பரும்‌ ௮ன்புகொண்டிருந்தார்‌. 
நமது தாய்நாட்டின்‌ தற்கால நிலையை எண்ணி எண்ணி அவர்‌ 
கண்ணீர்‌ உகுத்தார்‌. 

எனவே, சுவாமிகள்‌ கடவுள்‌ நெறிபற்றி உய்பும்‌ மார்க்‌ 
கத்தை உலூற்கெல்லாம்‌ பொதுவாக எடுத்துரைத்திருப்பது 
போல்‌, தமது தாய்த்‌ திருநாட்டின்‌ முன்னேற்றத்துக்கான 
யோசனைகளும்‌ சிறப்பாகச்‌ சொல்லி யருளி யிருக்கிறார்‌. இன்‌ 
றைய தினம்‌ பாரதமக்களின்‌ உள்ளத்தை அலைத்துவரும்‌ ஒவ 
வொரு விஷயத்தைப்‌ பற்றியும்‌ சுவாமிகள்‌ பேசியோ, எழு 
தியோ உள்ளார்‌. தேச முன்னேற்றத்துக்கு ௮வர்‌ கூறியுள்ள 
யோசனைகள்‌ எல்லாம்‌ இன்றைக்கும்‌, என்றைக்கும்‌ பொருக்து 
வனவாகும்‌. தீர்க்கதரிசனம்‌ வாய்ந்த ௮வர்‌ உபதேச மொழி 
களைச்‌ சிரமேற்கொண்டு நடந்தால்‌, நம்‌ தொல்லைகள்‌ பலவும்‌ 
நீங்கு விடுமென்பது நமது உறுதியான ஈம்பிக்கை, 

சுவாமிகளின்‌ உபநரியாசங்கள்‌, அவர்‌ எழுதிய நூல்கள்‌, 
கடிதங்கள்‌ முதலியவை ஆங்கிலத்தில்‌ ஏழு பெரிய புத்தகங்‌ 
களாக வெளியிடப்பட்டிருக்ன்றன. அவற்றிலிருந்து, பாரத 
நாட்டின்‌ முன்னேற்றத்தைக்‌ குறித்து சுவாமிகள்‌ அரளி 
யுள்ள சிற்டில நல்லுரைகளைப்‌ பொறுக்கத்‌ தனித்தனி விஷ 
யத்‌ தலைப்புகளின்‌ £ழத்‌ இரட்டிச்‌ சேர்த்து, கல்கத்தா இராம 
இருஷ்ண மாணவர்‌ இல்லத்தார்‌ ஒரு புத்தகமாக வெளியிட்டார்‌ 
கள்‌. ௮தன்‌ மொழி பெயர்ப்பே இச்சிறு நூலாகும்‌. 


ம்‌ 


சுவாமிகளின்‌ உபதேசங்கள்‌ முழுமையும்‌ இன்னும்‌ தமி 
ழில்‌ வெளியாகாமையால்‌, இச்சிறு புத்தகம்‌ தமிழ்‌ நாட்டுக்குப்‌ 
பெரிதும்‌ பயன்படுமென்று கருதி இதனை வெளியிடலாஜோம்‌. 

மேலெழுந்த வாரியாகப்‌ படி.ப்பவர்களுக்குச்‌ சிற்சில பகுதி 
களில்‌ சுவாமிகளின்‌ உரைகள்‌ முன்னுக்குப்‌ பின்‌ முரண்படு 
வனபோல்‌ ஒருகால்‌ தோன்றக்கூடும்‌. ஆனால்‌ சற்று ஆழ்ந்து 
நோக்கின்‌ சுவாமிகளின்‌ கருத்து நன்கு வெளியாகும்‌, இது 
ஒரு தனி நூலாக சுவாமிகளால்‌ எழுதப்படவில்லை யென்பதை 
யும்‌, பற்பல இடங்களிலிருஈ்‌ தம்‌ உபதேசங்களைத்‌ இரட்டிப்‌ 
புத்தசமாக்சப்பட்ட தென்பதையும்‌ வாசகர்கள்‌ நினைவு கூர்தல்‌ 
வேண்டும்‌. சில விடங்களில்‌, உதர.ரணமாக மேலை நாடுகளில்‌ 
பேசுங்கால்‌, ஈமது சமூக ஏற்பாடுகளின்‌ நல்ல அம்சங்களை யும்‌ 
அவற்றின்‌ உயரிய நோக்கங்களையும்‌ சுவாமிகள்‌ வலியுறுத்து 
இருர்‌. பாரத நாட்டில்‌ பேசும்போது, நாம்‌ நம்முடைய குறை 
களைச்‌ களைகது முன்னேற்றம்‌ அடையவேண்டுமெனனும்‌ 
கருணை காரணமாக, ஈம்‌ குறைபாடுகளைப்‌ பற்றியே சிறிது வலி 
யுறுத்திச்‌ கூறுஇறார்‌. நமது வாழ்க்கையில்‌ நாம்‌ எத்தகைய சீர்‌ 
திருத்தம்‌ செய்யினும்‌, பாரதநாட்டின்‌ பண்டை நாகரிகத்துக்கு 
எவ்விதக்‌ கேடும்‌ சூழாத முறையில்‌ நம்‌ முன்னோர்களை 
வாழ்த்நிக்கொண்டே செய்தல்‌ வேண்டுமென்பது சுவாமிகளின்‌ 
முக்ய நோக்கமாகும்‌, 

இச்‌ சிறு நூலைத்‌ தமிழ்காட்டார்‌ நன்கு படித்து, இதி 
லடங்கெய சுவாமிகளின்‌ உபதேசங்களை த்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
இயன்‌ றவரை கொணர மூயலுவார்களென்று சம்புகோம்‌, 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌, 


ஆ வாமி வரானந்தர்‌ 
த லட்மா சுவாமி யதீசுவரானந்தர்‌ 


பொருளடக்கம்‌ 


அணானுகிததுளனை 
விஷயம்‌ பக்கம்‌ 
முதல்‌ அத்தியாயம்‌ 
1. நமது தாய்காடு--௮ தன்‌ மகிமை | 
2. நமது தாய்நாடு--அதன்‌ சிறப்பியல்‌ 9 
9. நமது தாய்நாடு--அதன்‌ பெருகோக்சம்‌ 0 
4, நமது தாய்காடு-- அதன்‌ வருங்காலம்‌ 15 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
1. தேசத்‌ தொண்டர்‌ குறைபாடுகள்‌ ௨10 
2. தேசத்‌ தொண்டாக்கு வேண்டுவதென்ன? ... 24 
மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
1. தாயகத்தில்‌ தொண்டு--௨ண்மைத்‌ தொண்டர்‌ 
களின்‌ பயிற்டி உடடுக்‌ 
2. பாரமார்த்திக அடிப்படை வஉ்ூ0 
5. சமூக சீர்திருத்த முறை டக்க 
4, கல்வி--எல்லா சமூகத்‌ தீமைகளுக்கும்‌ ௮௬ 
மருந்து வட்டி] 
9. பாமார்‌ முன்னேற்றம்‌ டட்லி 
0. பெண்மக்கள்‌ முன்னேற்றம்‌ வஉ்்08 
7. சாதிப்‌ பிரச்னை வட 70 
6. இந்திய சாகரிகம்‌--அதைப்‌ பாதுகாத்து வளர்த்‌ 
த்ல்‌ க ல்ட அர்‌ 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


1. வெளிநாட்டில்‌ ஊழியம்‌ ம்‌ “இதி 





வண அைய வைய வடமவ்‌ 


ஸீரா 







எ வலவ மவ ைைவவ்க ஆம பவ, பட்டம்‌, 


மகிருஷ்ண சரிதம்‌ 











பாரத நாட்டைப்‌ புனருத்தாரணம்‌ 
சேய்ய அவதரித்த ஸ்ரீ ராமகிருஷ்ண | 
பரமஹம்லரின்‌ புநித சரித்திரம்‌ தமிழ்‌ 
மோழியில்‌ இப்போதே முதன்‌ முதலாக | 
வேளியாகி யிருக்கிறது. உடனே இப்‌ | 
புத்தகத்துக்கு எழுதி வாங்கிப்படித்துப்‌ ப 
பிறவிப்‌ பயன்‌ எய்துங்கள்‌. 
விலை அணு 10, 


ஸ்ரீராமடிருஷ்ண மடம்‌, 


மயிலாப்பூர்‌, சென்னை, 













அவுல்‌ அய்‌ ஒவ வைன்‌ ம்‌ மட்க, 


நமது தாய்நாடு 


முதல்‌ அத்தியாயம்‌ 
1. நமது தாய்காடூ-- அதன்‌ மகீமை 








ப்‌ பூவுலகலை எந்த தேச2மனும்‌ புண்‌ 
ணிய பூமி என்னும்‌ பயருக்கு உரிமை புடைய தானால்‌ 
அதுமமது பாரத நாடேயாகும்‌. ஆன்மாக்கள்‌ எலி 
லாம்‌ கர்ம பலன்‌ துப்ப்பதற்கு வது 2௪7 மீவண்டிய 
ன்‌ க 9 உ சு உ ய்‌ ட்ரூ ( த்‌ 
தேசமும்‌, கடவுள வழியில செல்லும்‌ ஒல 2லார்‌ இன்‌ 
மாவும்‌ கடைசியாக அடைதற்குரய விஃம்‌ நமது பரத 
கண்டமேயாகும்‌. மனித சமூகத்தின்‌ பப நந்தன்மை, 
தயாளம்‌, தூப்மை, சரத்தம்‌ என்னும்‌ குணங்கள்‌ பரி 
பூரண மடைந்‌ இருப்பதும்‌, அுகதோக்கிலும்‌ பாரமார்த்‌ 
க , 3 ச ரூ ௪ உ 
இகத்திலும்‌ தலை சற கதுமான நீரகி லயம்‌ உ 

டானால்‌, ௮து ஈமது பாரத வாஷமமயாகும்‌, 

3 
உச 

உலகிலே உள்ள எந்தப்‌ பரு மலையையும்விட 
௮ இக உறுதியுடன்‌ 9லைத்து நிற்கும்‌ தேசம்‌ ௮துவே 
யாம்‌, ௮து ௮ழியாத வலிமைபுடையது, முடிவில்‌ 
லாத வாழ்வுடையது. 2 தாறறம்‌ ஒடுக்கமில்லா த ஆன்‌ 
மாவைப்‌ போல்‌ அதுவும்‌ ௮மசத்வம்‌ பொருந்தியது. 

அத்தகைய தாய்காட்டின்‌ புதல்வர்கள்‌ காம்‌. 

* 
உச 

இப்புண்ணிய பூமியில்‌ சமயமும்‌ சாஸ்‌ தரமும்‌ 
தழைத்து வளாஈதன. மகாபுருஷர்களுக்குப்‌ பி றப்‌ 


௨ நமது தாய்நாடு 


பளித்த தோமும்‌, இயாக பூமியும்‌ ஈமது தாய்காடே 
யாகும்‌. பண்டைக்‌ காலத்‌ இிலிருக்து இன்றுவரை 
மனிச வாழ்க்கையின்‌ மகோன்ன சமான இலட்தியம்‌ 
விளங்கி வந்இருப்பது இர்காட்டிமீல தான்‌, 
%* 
உச 
சாஸ்‌ இரம்‌, ஆக்மவித்ை, ஈன்மார்க்கம்‌, சார்தம்‌, 
இனிமை, அன்பு எனனும்‌ இவற்றிற்குத்‌ தாய்நாடு 
பாரத தேசமாகும்‌. ௮வை இன்றளவும்‌ இங்கே திலை 
பெற்றிருக்கின்றன. இவ்வுல$ல்‌ எனக்குள்ள அநுப 
வத்தை ஆதாரமாகக்‌ கொண்டு, மேற்கூறிய துறை 


2ீகசங்‌ சளி 


களில்‌ இன்னமும்‌ இக்தியாவே எல்லாத்‌ 
லும்‌ முதன்மை பெற்றிருக்கிற தென்று நான்‌ தைரிய 
மாகக்‌ கூறமுடியும்‌. 
ன 
1 ஆ 
மற்ற நாடுகளிலே கோடிக்‌ கணக்கான மக்களின்‌ 
இதயங்களை உலசாயகம்‌ என்னும்‌ தீ எரித்து வருகின்‌ 
றது. அத்தியை ௮அணைப்பதற்கான ஜீவ நிர்‌ இந்தாட்‌ 
டிலே உண்டு, 
ச 
4 
நமது தாய்‌ நாட்டிற்கு இவ்வுலகம்‌ பட்டி ருக்கும்‌ 
கடன்‌ மகத்தானதாகும்‌. தேசர்‌ தேசமாய்‌ எடுத்துக்‌ 
கொண்டு பார்த்தால்‌, சாதுக்களான ஹிந்துக்களுக்கு 
இவ்வுலகம்‌ கடமைப்பட்டிருப்பது போல்‌ வேறெந்த 
ஜாதிக்கும்‌ கடமைப்பட்‌ டிருக்கவில்லை யென்று சொல்ல 
லாம்‌, 
ச 
கண்ணுக்குப்‌ புலனாகாமலும்‌, சத்தம்‌ செய்யாம 
௮ம்‌ வானின்றிறங்கும்‌ இன்பப்‌ பனித்‌ துளியானது 
௮ழடழ்‌ சிறந்த ரோஜா மொட்டுக்களை மலாச்செய்‌ 


௮தன்‌ மமை ௩ 


இன்றது. உலகின்‌ அறிவு வளர்ச்சிக்கு இக தீபா செய்‌ 
திக்கும்‌ உதவியும்‌ இத்தகைய? யாகும்‌. 
*்‌ 
% 
பல்வேறு சமயங்களின்‌ ஆராய்ச்சியினால்‌ ராம்‌ 
ெரிர்து கொள்வூகன்ன ? உலகிலே ஈல்ல தர்ம 
சாஸ்‌ இரமுடைப தசமெதுலும்‌ ஈம்மிடமி நந்து சிறி 
த.னும்‌ ஈடன்‌ வாங்‌.காமலில்லை பென்ப2த. அன்மா 
அழிவற்றது என்னும்‌ கொள்கையுடைய சமயங்கள்‌ 
எல்லாம்‌, அக்ககொள்கையை ர்‌ மூகமாக?வா, மறை 
முூகமாகவோ நம்மீடமிருக்மித பெற்‌ 9ரக்கின்‌ வன, 
ப 
உட 
இக்க கேசத்தில்‌ மூடிதாங்கிய பேரு மன்னர்கள்‌ 
தங்கள்‌ மூதாதைகள்‌ வனங்களில்‌ ௮ரை $£ர்வாண 
மாய்‌ வாசம்‌ ய்து. ரிஷிகள்‌ என்று மிசால்லிக்கொள்‌ 
வதில்‌ பெருமை யடைக்கதார்கள்‌, வேறெக்த சாட்டி 
லேலும்‌ ௮த்சகைய அரசர்கள்‌ இருந்ததாக நிக்கள்‌ 
கேள்விப்பட்டதுண்டா 1? ஏமை வழிப்‌ மபாக்கர்களைக்‌ 
கொள்ளை படி.ததுக்கரண்டு பெரிய காட்டைகளில்‌ 
வசித்த கொள்ளைக்கார ஜமீன்‌ தார்களின்‌ வழித்‌ேதொன்‌ 
றியவர்கள்‌ தாங்களென்று (3மனாட்டார்‌ போல) இந்‌ 
நாட்டில்‌ அ௮பரர்கள்‌ சொல்லிக்கொள்ள விரம்புவ 
இல்லை, 
இ 
உச 
்‌ வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ பலசாலிகமள 
மிஞ்சுவார்கள்‌ '' என்னும்‌ புதிய கொள்கையைப்பற்றி 
மேனாட்டா£ ௮ இகம்‌ பேசுகிருர்கள்‌, உடல்‌ பலமுடைய 
வர்களே பிழைத்திருப்பதற்‌ குரியவர்கள்‌ என்று 
அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌. இது உண்மையானால்‌, 
பண்டைச்காலத்தில்‌ மிக பலசாலிகளாய்‌ வெற்றிக்‌ 


ச நமது தாய்காடு 


கொடி. நாட்டி வாழ்ந்திருந்த தேசத்தார்‌ எல்லாம்‌ 
இன்று புகழுடன்‌ நிலைத்திருக்கவேண்டும்‌ ; உடல்வலி 
வற்றவர்களும்‌, வேறு ஒரு சாதியையோ, தேசத்‌ 
தையோ என்றும்‌ ஜெபித்கறியாதவர்களுமான ஹிந்‌ 
க்கள்‌ முன்னமே மாண்டு மறைந்து போயிருக்க 
வேண்டும்‌. அனால்‌ காம்‌ முப்பது கோடிமக்கள்‌ இன்று 
வாழ்ர்து சொண்டுதா னிருக்கிறோம்‌ ! 
டக 
இவவுலகலுள்ள பற்பல ஜாதியார்களுக்குள்ளே, 
பிறநாட்டின்‌ மீது எப்போதும்‌ படையெடுத்துச்‌ செல்‌ 
லாதவர்கள்‌ நாம்தான்‌. ௮க்காரண த தினால்‌ ஆண்டவன்‌ 
ஆசீர்வாதம்‌ ஈமக்கு எப்போதும்‌ இருக்துவருகறது, 
அவனுடைய அருள்‌ வலிமையினாலே2ய நாம்‌ உயிர்‌ 
வாழ்ந்து வருகிறோம்‌. 
டட 
இவ்வுலகில்‌ மிகப்‌ பெருமை கொண்ட மனிதர்‌ 
களுக்குள்ளே நானும்‌ ஒருவன்‌. ஆனால்‌ உங்களுக்கு 
உண்மையைச்‌ சொல்லி விடுகிறேன்‌; -- அந்தப்‌ 
பெருமை என்‌ பொருட்‌ டன்று; என்‌ மூதாதை 
களின்‌ பொருட்டேயாம்‌. .... பண்டை அரியர்களின்‌ 
சந்‌ ததிகளே ! இறைவன்‌ அருளால்‌ நீங்களும்‌ அத்‌ 
தசைய பெருமை கொள்வீர்களாக, உங்கள்‌ இரத்தத்‌ 
இலும்‌ உங்கள்‌ மூதாதைகளிடத்து நம்பிக்கை ஊறிப்‌ 
போகுமாக, அது உங்கள்‌ வாழ்க்கையில்‌ ஒன்றிக்‌ 
கலந்து விடுவதாக. ௮.தன்‌ மூலமாய்‌ உலகிற்கும்‌ கதி 
மோக்ஷம்‌ இட்டுமாக. 
ள்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ வருஷங்களாய்‌ இந்தியா ௮மைதி 
யுடன்‌ வாழ்ந்து வருகிறது, .... இங்கிருந்து உயர்ந்த 


௮(தன்‌ இறப்பியல்‌ ௫ 


கருத்துக்கள்‌ அலைமேல்‌ அலையாசக்‌ கிளம்பிப்‌ 
பரவி வந்திருக்னெ்றன. இங்கே பேசப்பட்ட ஓவ 
வொரு வார்த்தையும்‌ உலஇஒற்கு அருளையும்‌ சாந்தத்‌ 
தையும்‌ ஈல்கியிருக்கின்‌ றன, 
ச 

விஸ்தா.ரமான இவ்வுலகத்தின்‌ சரித்திரம்‌ (பழுவ 
தையும்‌ ஆராய்ச்சி செய்து பாருங்கள்‌, உன்னதமான 
இலட்சியம்‌ ஒன்றை நீங்கள்‌ எங்கக கண்டாலும்‌ 
அதற்குப்‌ பிறப்பிடம்‌ இந்தியாவா யிருப்பதைக்‌ 
காண்பீர்கள்‌. மிகப்‌ புராதன காலந்தொட்டு பாரதநாடு 
மக்கட்‌ குலத்துக்கு உயர்ந்த கருத்துக்க எனளிக்கும்‌ 
ஓர்‌ அருஞ்‌ சுரங்கமாயிருந்து வர்இிருக்கிறது, உன்னத 
மான இலட்சியங்களுக்குப்‌ பிறப்பளித்து அவற்றை 
உலக முழுவதும்‌ விஸ்‌ தாரமாகப்‌ பரப்பியும்‌ வர்‌இருக்‌ 
கிறது, 

4. நமது தாய்நாடூ-- அதன்‌ சிறப்பியல்‌ 

சங்கீதத்தில்‌ ஓவவொ௫ு கர்த்தன ததுக்கும்‌ 
முக்கியமான மத்திம சரம்‌ ஒன்றிருப்பது போல்‌, ஓவ்‌ 
வொரு நாட்டிற்கும்‌ பிரதான வாழ்வு நோக்கம்‌ ஒன்று 
உண்டு, மற்றவை யெல்லாம்‌ அ௮தற்ரெண்டாவது 
ஸ்தானச்தையே அடையும்‌. இந்தியாவிற்கு அத்‌ 
தகைய பிரதான வாழ்க்கைஇலட்சியம்‌ சமயமாகும்‌. 
சமூக சீர்திருத்தம்‌ முதலிய மற்றவை யெல்லாம்‌ இந்தி 
யாவைப்‌ பொறுத்தவளை இரண்டாந்தர விஷயக்‌ 
களேயாம்‌, 

ச 

சங்கீதத்தில்‌, மத்திம்‌ சுரமாயுள்ள சுருதியை 

யொட்டி மற்ற சுர வரிசைக ளெல்லாம்‌ மேலும்‌ ழும்‌ 


௬ நமது தாய்நாடு 


தவழ்ச்து இன்னிசை எழுப்புகின்‌றன, இவ்வாறே ஒவ்‌ 
வொரு தனி மனிதனுக்கும்‌, ஒவ்வொரு தேசத்துக்கும்‌ 
வாழ்க்கையின்‌ தனிப்‌ பெரும்‌ கோக்கம்‌ ஒன்றுண்டு, 
மற்ற சோக்கங்க ளெல்லாம்‌ இதைச்‌ சுற்றி நின்று 
வாழ்க்கையை இனிமை பயக்கச்‌ செய்கின்றன. 
உச 

ஒரு காட்டிற்கு ௮ரசியல்‌ வலிமையே ஜீவ தாதுவா 
யிருக்கலாம்‌. இங்கிலாந்து இத்தகைய நாடாகும்‌. மற்‌ 
றொரு சாட்டுக்குக்‌ கலை உணர்ச்சியே உயிர்‌ நாடியா 
யிருக்கலாம்‌. இவ்வாறு பற்பல நாடுகளுக்கும்‌ பற்பல 
துறைகள்‌ முதன்மையான வாழ்வு கோக்கங்களா யிருக்‌ 
இன்றன. இந்தியாவிலோ சமயக்‌ துறையே வாழ்வின்‌ 
பற்பல .துறைகளுள்ளும்‌ மகோன்னதம்‌ பெற்று 
விளங்குகிறது. தேசீய வாழ்க்கை யென்னும்‌ சங்கத்‌ 
துக்குச்‌ சமயமே இங்கு சுருதியாக இயங்குகிறது, அந்‌ 
றுக்சணச்கான வருஷங்களாகக்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ 
முக்கியமான துறையாய்‌ இருந்துவரும்‌ தேசீய ஜீவ 
தாதுவை எந்த நாடேலும்‌ புறக்கணிக்க முற்பட்டு 
அதில்‌ வெற்றியும்‌ பெற்றால்‌ ௮த்தேசம்‌ அழிந்தே 
போகின்றது, அதலின்‌ நிங்கள்‌ சமயத்தை மட்டும்‌ 
புறக்கணித்து விட்டு, அரசியல்‌, சமக இயல்‌ மூதலிய 
வற்றுள்‌ எதனை உங்கள்‌ நடு நோக்கமாய்‌, தேசிய 
வாழ்க்கையின்‌ உயிர்‌ நாடியாய்‌ வைத்துக்‌ கொண்டா 
லும்‌, ௮தன்‌ முடிவு நீங்கள்‌ அடியோடு அழிந்து 
விடுதலேயாம்‌, 

உட 

துறவும்‌, தோண்டூமே இர்‌ தியாவின்‌ தே£ய இலட்‌ 
தியங்களாகும்‌. இந்த இலட்சியங்களை நிங்கள்‌ பேணி 
வளர்த்தால்‌ மற்றவை தமக்குத்‌ தாமே வளரும்‌. இந்‌ 


௮தன்‌ சிறப்பியல்‌ ௭ 


காட்டில்‌ பாரமார்த்திகக்‌ கொடியை எவ்வளவுதான்‌ 
உயர்த்தினலைம்‌ ௮திகம்‌ என்று சொல்வதற்கில்லை, 
பாரமார்த்திகமம இர்தியாவின்‌ கதி மோட்சமாகும்‌, 
ச 
ல ஜஇவரததம தூயதாயம, வன்மை 
பெற்றும்‌ இருந்தால்‌ கோய்க்கிருமி எதுவும்‌ உயிர்வாழ 
முடியாது. நமது சமூகத்தின்‌ ஜீவரத்தம்‌ பாமமார்த்திக 
வாழ்வேயாகும்‌, அது தெளிந்து, பலத்துடன்‌ ஐடி. 
ஞலை மற்ற எல்லாம்‌ சரியாயிருக்கும்‌. அர்த இரத்தம்‌ 
மட்டும்‌ சுத்தமாயிருந் தால்‌, ௮. சியல்‌, சமூக இயல்‌, 
பொருள்‌இயல்‌ முதலியவற்றிலுள்ள குறைபாடுகள்‌ எல்‌ 
லாம்‌ - நாட்டின்‌ வறுமைகூட - நீங்கஇவிடும்‌. 
டடக்‌ 
இர்‌ தியாவின்‌ உயிர்‌ காடி. சமயம்‌ ) சமபமொன்றே 
யாகும்‌, சமயமென்லும்‌ உயிர்‌ நாடி ௮ற்றுப்‌ போகும்‌ 
போது பாரதநாடு நிச்சயம்‌ இறந்துவிடும்‌, ௮ரசியல்‌ 
இருத்தங்களும்‌, சமூக சீர்‌திரு த்தங்களும்‌ ௮ப்போது 
௮தைக்‌ காப்பாற்ற மாட்டா, இந்தியாவின்‌ புதல்‌ 
வர்‌ ஒவ்வொருவருடைய தலையிலும்‌ குபேோனுடைய 
செல்வமெல்லாம்‌ பொழிந்தபோதிலும்‌, ௮தன்‌ உயி 
மைக்‌ காகக முடியாது. 
க்சி 
அ௮.ரசியல்‌, வியாபாரப்‌ பெருக்கினால்‌ வரும்‌ பெரு 
மிதச்‌ செல்வம்‌, ௮இகாரம்‌, சரீர விடுதலை முதலிய 
வைகளைப்பற்றி மற்றவர்கள்‌ பேசட்டும்‌. ஹிந்துக்‌ 
களின்‌ மனம்‌ இவற்றை அறிந்து கொள்ளாது) 
௮.றிர்‌ த கொள்ள விரும்பவும்‌ விரும்பா, 


௮ நமது தாய்நாடு 


பாரமார்த்திகம்‌, சமயம்‌, ஆண்டவன்‌, ஆன்மா, 
ஆன்ம விடுதலை என்லும்‌ 'இவைகளைப்பற்றிப்‌ பேசுங்‌ 
கள்‌, மற்ற நாடுகளில்‌ தத்துவசாஸ்திரிகள்‌ என்று 
சொல்லப்படுவோரைவிட இந்தியாவிலுள்ள மிகத்‌ 
தாழ்ர்‌ த குடியானவன்‌ இவ்விஷயங்களைப்பற்றி அதிகம்‌ 
தெரிக்தவனா யிருப்பதைக்‌ காண்பீர்கள்‌, 
கடட 
இந்தியர்களிடம்‌ அரசியலைப்பற்றியும்‌, சமூக 
புனருத்தாரணத்தைப்‌ பற்றியும்‌, பணஞ்‌ சேோச்தல்ப்‌ 
பற்றியும்‌, வியாபார வளர்ச்சியைப்‌ பற்றியும்‌ நீங்கள்‌ 
பேசுவன வெல்லாம்‌ குள்ளவாத்தின்‌ முதுகில்‌ விழுற்த 
நீர்த்துளி போல்‌ தெறிச்‌ தோடிப்போகும்‌, 
உ 
அரசியல்‌, சமூக முன்னேற்றங்கள்‌ எல்லாம்‌ 
அவசியமல்ல வென்று நான்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ 
அவையெல்லாம்‌ இக்காட்டிம்கு இரண்டார்‌ தரமான 
முக்கியமே புடையன வென்றும்‌, சமயமே இங்குத்‌ 
தலை சிறந்ததாகும்‌ என்றும்‌ சான்‌ கூறுகிமறன்‌, இதை 
நீங்கள்‌ சிந்தையில்‌ பதித்து வை*கேேண்டும்‌. 


ட 

கங்கை ஈதியானது உறைந்த பனிக்கட்டிகள்‌ 
நிறைந்த தன்‌ மூலஸ்தானத்திற்குக்‌ இரும்பிச்சென்.று 
அங்கிருந்து வேறொரு புதிய இக்கில்‌ உடவேண்டு 
மென்று நீங்கள்‌ விரும்புகிறீர்களா? அது ஒரு கால்‌ 
சாத்தியமானாலும்‌ இத்தேசம்‌ தன்‌ சிறப்பியலான 
சமய வாழ்க்கையைத்‌ துறந்து, புதிய அரசியல்‌ 
வாழ்க்கையையோ வேஜொன்றையோ ஏற்றுக்கொள்‌ 
ளுதல்‌ இயலாத காரியம்‌. 


அதன்‌ பெருமோக்கம்‌ க 


எதிர்ப்பின்‌ வலிமை எங்கே குறைவாயிருக்‌ 
கிறதா அவ்வழியின்‌ மூலமாகவே உங்களால்‌ வேலை 
செய்யமுடியும்‌. இந்தியாவில்‌ அவ்வாறு எதிர்ப்பு 
மிகக்‌ குறைவாயிருக்கும்‌ வழி சமய வழியேயாகும்‌. 

௬ 
4 % 

இப்பு. சாதன சாடு இன்னமூம்‌ உயிர்‌ வாழ்கிற 
தென்றால்‌, ௮தற்குக்‌ காரணம்‌, இன்னமும்‌ அது 
ஆண்டவனையும்‌, சமயம்‌, பாரமார்த்திகம்‌ என்னும்‌ 
அிதிக்களஞ்சியங்களையும்‌ விடாமற்‌ பற்றிக்‌ கொண்‌ 
ட நப்ப2தயாம்‌,. 

௮ 

இந்தியாவை எவராலும்‌ அழிக்க முடியாது; 
அது மாண பயமீன்‌? சமிர்ந்து சிர்கன்றது. அன்‌ 
மாமிவ அதன்‌ பின்பலமாயி.க்கும்‌ வரை, அதன்‌ மக்‌ 
கள்‌ பாரமார்த்திக வாழ்வைக்‌ கைவிடாதிருக்கும்‌ 
வசை ஈமது தசம்‌ இங்ஙனமே கின்றொளிசா நிற்கும்‌. 
இ.தியர்கள்‌ பிச்சைக்காசர்களாகமவ யிருக்கலாம்‌ ; 
என்மென்றைக்கும்‌ வறுமையும்‌, பட்டினியும்‌, ஆபாச 
மும்‌, அழுக்கும்‌ ரூழ்ச்தவர்களாய வாழலாம்‌. அனால்‌ 
௮வர்கள்‌ தங்கள்‌ இறைவனைக்‌ கைவீட வேண்டாம்‌. 
கரங்கள்‌ முனிபுக்கவர்களின்‌ வழித்‌ மீதான்றிய 


மக்கள்‌ என்பதை மறக்க மவண்டாம்‌. 
8. ௩மது தாய்காடூ-- அதன்‌ பேந கோக்கம்‌ 


ஹீக்து சமூகத்தில்‌ பிறக்கும்‌ ஒவ்வொரு குழக்‌ 
தையும்‌ எக்கருமத்தைத்‌ தன்‌ வாழ்வின்‌ பெரு நோக்க 
மாகக்‌ கொண்டு பிறக்கின்றது தெரியுமா? பிராம்மண 
னுடைய பிறவி நோக்கம்‌ * சமயச்‌ செல்வத்தைப்‌ 
பாதுகாத்தலே'' என்று மனு பெருமையுடன்‌ புகன்‌ 


50 நமது தாய்காடு 


றிருப்பதை நீங்கள்‌ படித்திருப்பிர்கள்‌, னால ௮து 
பி.ராம்மணனுடைய பிறவி நோக்கம்‌ மட்டு மன்று என 
நான்‌ சொல்வேன்‌. இப்புண்ணிய பூமியில்‌ ஜனிக்கும்‌ 
ஆண்‌ பெண்‌ குழதை ஒவ்வொருவருக்கும்‌ ஏற்பட்‌ 
டுள்ள பிறவிப்‌ பெரு நோக்கம்‌ சமயச்‌ செல்வ த்கைப்‌ 
பாது காத்தலே '' யாகும்‌. 
கக 
பரிபூரண உயா்‌ காகரிகத்துக்காக உலகம்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. பாரத காட்டின்‌ நாசரிக பொக்‌ 
கிஷத்தை, ஹிர்து ஜாதியின்‌ ௮௫ அச்சரியமான பரம்‌ 
பளை ஞானச்‌ செல்வத்தை உலகம்‌ எதிர்‌ நோக்கி 
நிற்கிறது. 
ச 
இந்தப்‌ பாரத நாட்டில்‌ ஈமது மூதாதைகள்‌ சேக 
ரித்து வைத்திருக்கும்‌ ௮மிர்தத்தில்‌ ஒரு துவிச்காக 
ஏந்திய கைகளுடன்‌ வெளியே கோடிக்கணக்கான 
மக்கள்‌ நின்று கொண்டிருக்கிறார்கள. ௮வர்களுடைய 
இதய வேதனையை நமது நாட்டின்‌ சுவர்களுக்குள்‌ 
அடைந்து கடக்கும்‌ ராம்‌ சறிதும்‌ ௮ரிர்துகொண்டோ 
மில்லை. 
த்‌ 
மேனாடுி முழுவதும்‌ ஓர்‌ எரி மலையின்‌ உச்சுயின்‌ 
மீது நின்று வருகின்றது. அவ்வெரிமலை எத நிமிஷ 
மும்‌ தீயைக்‌ ௧௧௧ ஆரம்பித்து ௮ர்சாட்டைப்‌ பாழாக்கு 
தீல்‌ கூடும்‌. மேனாட்டார்‌ மனச்சார்தி வேண்டி உலகன்‌ 
ஒவ்வொரு மூலையிலும்‌ தேடிவிட்டார்கள்‌ ; அனால்‌ 
௮தை எங்கும்‌ அவர்கள்‌ காணவில்லை. இவவுலக 
இன்பத்தைப்‌ பரிபூரணமாய்‌ அவர்கள்‌ ௮றுபவித்தார்‌ 
கள்‌ ; ஆனால்‌ ௮து வெறும்‌ பிரமையே எனக்‌ கண்டார்‌ 


௮தன்‌ பெருசோச்சம்‌ கக 


கள்‌, பாரத நாட்டின்‌ ஞான அருவி மேனாட்டில்‌ 
வேகமாகப்‌ பாயுமாறு வேலை செய்வதற்கு இதுவே 
தக்க தருணமாகும்‌, 
கட 
பாரதத்‌ தாயின்‌ புதல்வர்களுக்கு தர்ம மார்க்கத்‌ 
தில்‌ ஒரு மகத்தான கடமை ஏற்பட்டிருக்கிறது. 
மனித வாழ்ச்சையின்‌ இலட்சியங்களையம்‌ கடமைகளை 
யும்‌ பற்றி உலகிற்கு அறிவு புசட்ட்ம்‌ ஊழியம்‌ புரிய 
அவர்கள்‌ தங்களைத்‌ தகுஇயாக்கிக்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌, 
ச 
இந்நாட்டில்‌ சமயமும்‌, பாரமார்த்திகமுமே 
இன்னமும்‌ ஜீவநீர்‌ சுரக்கும்‌ ஊற்றுக்களா யிருந்து 
வருகின்றன. இவ்வூற்றுக்களி லிருந்து சுரக்கும்‌ 
நீர்‌ பொங்கிப்‌ பெருகி எங்கெங்கும்‌ பாய்க்தோடி 
உலகை மூழ்கடிக்க வேண்டும்‌. ௮வ்‌ வழுத வெளளம்‌, 
௮.ரசியல்‌ ஆசைகளாலும்‌, சமுதாய ரூழ்ச்சிகளாலும்‌ 
நசுக்கப்பட்டுத்‌ தற்போது அரைப்‌ பிராணானுடன்‌ 
இருக்கும்‌ மேனாடுகளுக்கும்‌ பிற தேசங்களுக்கும்‌ புத்‌ 
துயிரையும்‌, ஈவசக்‌ இயையும்‌ ௮ளிக்க வல்லதாகும்‌. 
ச 
மக்கட்‌ குலத்தின்‌ முன்னேற்றத்திற்கு ஹிந்து 
வின்‌ சாந்தமுள்ள மூளையும்‌ தன்‌ பங்கு வேலையைச்‌ 
செய்தே யாகவேண்டும்‌. உலூற்கு இக்தியா ௮ளிக்சக்‌ 
கூடிய நன்கொடை பாரமார்த்தித ஞான ஓளியே 
யாகும்‌, 
உச 
உங்களில்‌ ஒவ்வொருவரும்‌ ௮மியதொரு பரம்ப 
சைச்‌ செல்வத்துடன்‌ பிறந்திருக்கிஓர்கள்‌, மகிமை 


௧௨ நமது தாய்நாடு 


வாய்ந்த இத்தேசத்தின்‌ மகத்தான பண்டை வாழ்வு 
அனைத்துமே அச்செல்வமாகும்‌, உங்களுடைய மூதா 
தைகள்‌ கோடிக்‌ கணக்கானவர்கள்‌ உங்களுடைய 
செயல்‌ ஒவ்வொன்றையும்‌ கவனித்து வருகிறார்கள்‌. 
எனவே, எச்சரிக்கையுடன்‌ ஒவ்வொன்றையும்‌ எண்‌ 
ணித்‌ துணியுக்கள, 


% 
கச்‌ 


ஒவ்வொரு ஜாதிக்கும்‌ ஒரு சிறப்பியல்பு உண்டு, 
ஒவ்வொரு ஜாஇக்கும்‌ சனிப்பட்ட வாழ்வு நோக்கம்‌ 
ஒன்று உண்டு, அவ்வாறே ஓவ்வொரு ஜாதியும்‌ இவ 
வுலில்‌ செய்து முடித்தற்குரிய தனிப்‌ பெருங்‌ காரி 
யம்‌ ஓன்று உண்டு, ஓவ்வொரு ஜாதியும்‌ தத்தமக்‌ 
குரிய காரியத்தைச்‌ செய்து ௮தன்‌ பயனைக்‌ காட்ட 
வேண்டும்‌. அரசியல்‌ பெருமையோ, இராணுவ வலி 
மையோ ஈமது ஜாஇபின்‌ வாழ்வு கோக்கமன்று, ௮வ 
வாறு எப்போது மிருந்த தில்லை ; இனியும்‌ இராது, 
ஈமது வாழ்க்கை இலட்சியம்‌ முற்றும்‌ வேருனதாகும்‌. 
௮து, ஈமது ஜாதியின்‌ பாரமார்த்திக சக்தியை யெல்‌ 
லாம்‌ திரட்டிச்‌ சோத்துப்‌ பாதுகாத்தலே யாம்‌, ௮வ 
வாறு ஒன்று சேர்க்கப்பட்ட சக்தியானது, தக்க சம 
யம்‌ கேரும்போது பெரு வெள்ளம்‌ போல்‌ பாய்ந்து 
உலக முழுவதையும்‌ மூழ்கடிக்கும்‌. 


*% 
* 


இந்தியர்களாகிய நாம்‌ எத்தனையோ துன்பங்‌ 
களுக்கும்‌ துயரங்களுக்கும்‌ அளாகியும்‌, வறுமைக்‌ 
குழியில்‌ விழ்ந்து கிடந்தும்‌, உள்‌ நாட்டுக்‌ கொடுமை 
களுக்கும்‌, வெளி நாட்டாரின்‌ கொடுமைகளுக்கும்‌ உள்‌ 
ளாகியும்‌, இன்னமும்‌ உயிர்‌ வாழ்க்‌ திருப்ப இன்‌ காரணம்‌ 
யாது ? நம்மிடம்‌ தனிப்பட்ட தேடிய இலட்சியம்‌ 


௮தன்‌ வருககாலம்‌ ௧௩ 


ஒன்று இருப்பது தான்‌, இந்த இலட்சியம்‌ உலகப்‌ 
பாதுகாப்பிற்கு இன்னும்‌ அவசியமா யிருக்கிறது. 
உச 

ஓராயிரம்‌ ஆண்டுகளாக எத்தனையோ சஷ்டங்‌ 
களுக்கும்‌, குழப்பங்களுக்கும்‌ உள்ளாகியும்‌ ஹிக்து 
ஜாதி அ௮ழிர்துபடாம லிருப்பதேன்‌ 1? ஈமது பழக்க 
வழக்கங்கள்‌ அவ்வளவு பொல்லாதவையா யிருப்பின்‌,, 
இதற்குள்ளாக காம்‌ இருந்த விடந்தெரியாமல்‌ மாண்டு 
மறைந்து போகாததேன்‌? நம்மீது படையெடுத்து 
வரச அன்னியர்கள்‌ பற்பலரும்‌ ஈம்மை ஈசுக்கிப்‌ போடு 
வதற்கு எல்லாவித முயற்சிகளும்‌ செய்து பார்க்கவில்‌ 
லையா? அவ்வாருக, மற்றும்‌ பல அநாகரிக ஜாதி 
களுக்கு நேர்ந்த ௧௫ ஹிந்துக்களுக்கு சேராத கார 
ணம்‌ என்ன? 


3 
௪௬ 


உலக காகரிக மென்லும்‌ பொதுக்‌ களஞ்சியத. 
இற்கு இந்தியா தன்னுடைய பகுதியை இனியும்‌ தர 
வேண்டி யிருக்கிறபடியாலேயே ௮து இன்னமும்‌ 
உயிர்‌ வாழ்ந்து வருகிறதென்று அறிந்து கொள்ளுக்‌ 


கள, 
4, நமது தாய்காடூ-- அதன்‌ வருங்காலம்‌ 


நிளிரவு கழிந்து விட்டதாகக்‌ காண்கிறது ; நமது 
கொடிய துன்பத்துக்கும்‌ கடைசியில்‌ முடிவு வந்து 
விட்டதாகத்‌ தோன்றுது; உயிரற்ற பிணம்போல்‌ 
காணப்பட்ட உடலும்‌ உயிர்‌ தழைச்‌ தெழுத்திருக்கக்‌ 
காண்கிரோம்‌. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து 
ஒரு குரல்‌ வருவதைக்‌ கேட்கிறோம்‌. ... ஹிமா 
லயத்திலிருந்து வரும்‌ இனிய குளிர்‌ பூஙகாற்றைப்‌ 


5௪ நமது தாய்நாடு 


போல்‌ அக்குரல்‌ குற்றுயிராயிருர்த எலும்புகளுக்கும்‌ 
தசைகளுக்கும்‌ புத்துபிரைக்கொண்டு வருஇன்றது. 
ஈமது மயக்கமும்‌ ௮கன்று வருகிறது, பாரதத்தாய்‌ 
தன்‌ நீண்ட உறக்கத்கினின்றும்‌ விழித்து எழுவதைக்‌ 
காணாதவா குருடர்களே யாவர்‌ ; அல்லது கண்ணிருக்‌ 
அம்‌ காணா தவர்களாவர்‌, 
ட்ட 
இனி ஈமது காயின்‌ முன்னே எவரும்‌ எதிர்த்து 
நிற்க இயலாது ; இனிமேல்‌ ௮வள்‌ என்றும்‌ உறங்கப்‌ 
போவதில்லை. புற உலக சக்திகள்‌ எவையும்‌ ௮வள்‌ 
முன்னேற்றத்தை இனித்‌ தமிக்க மடியாது ; அளவற்ற 
வலிவுடைய ௮த்ேேதவி விழித்தெழுந்து விட்டாள்‌. 
சச 
பெரிய மாமொன்றில்‌ அழக பழம்‌ ஒன்று 
பழுத்துக்‌ கனிகின்றது; அப்பழம்‌ கிமழ விழுந்து 
அழுகுகின்‌ னு. ௮வ்வழுகிய கனியிலிருந்து தரையில்‌ 
வேர்‌ பாய்ந்து, ௮ இனின்றும்‌ முன்னகைவிடப்‌ பெரிய 
விருகூமொன்று தழைத்துக்‌ கிளம்புவதைக்‌ காண்‌ 
இரோம்‌. இத்தகைய ௯$ணதசையிலிருந்து நாம்‌ தற்‌ 
போது வெளி வர்திருக்கிறோம்‌. ௮துவும்‌ துவசியமான 
ஒரு நிலையே யாகும்‌. பாரதத்தாயின்‌ வருங்கால 
உன்னதம்‌ ௮ந்த ௯$்ணதசையிலிருந்தே தோன்றப்‌ 
போகின்றது. இதற்குளளாகவே முளை ௯ளம்பித்‌ 
தளிர்களும்‌ காணத்‌ தொடங்கிவிட்டன. அம்முளை 
விரைவிலேயே ஒரு பெரிய மகாவிருஷூமாக வளர்ந்‌,து 
காட்சியளிக்கும்‌. 
கச 
வருங்காலத்தில்‌ ௮தி ஆச்சரியமான; ம௫மை 
வாயந்த இந்தியா தோன்றப்‌ போடன்றது, இதற்கு 


அதன்‌ வருங்காலம்‌ கடு 


முன்‌ எப்போது மிருந்ததைவிட அது பெருமை 
பொருந்தி விளங்கும்‌, பண்டைக்கால ரிஷிகளையும்‌ 
விடப்‌ பெரிய மகான்கள்‌ தோன்றுவார்கள்‌, உங்கள்‌ 
மூதாதைகள்‌, ஆவி உலகங்களில்‌ தத்தம்‌ இடங்களி 
லிருந்து, தங்கள்‌ சர்‌ ததிகள்‌ இவவளவு மகோன்ன தம்‌ 
பொருந்தி விளங்குவதைக்‌ கண்டு மகிழ்ச்சியும்‌ பெரு 
மையும்‌ ௮டைவாரக ளென்பதில்‌ சந்தேகமில்லை, 
உட்ச 
கண்லிழித்‌ தெழுர்திருங்கள ; ஈமது பாரதத்‌ 
தாய்‌ புத்திளமை பெற்று, முன்னெப்போதையும்‌ விட 
௮.தஇிக மகமைபுடன்‌ தன்‌ இத்திய சிம்மாசனத்தில்‌ 
விற்றிருப்பதைக்‌ கண்டு மகிழுங்கள்‌, 
ச 
சம்புங்கள்‌ ; உறுகியாக ஈம்புங்கள, இந்தியா 
கண்‌ விழித்து எழுந்‌ திருக்க 2வண்டுமென்று அண்ட 
வன்‌ கட்டளை பிநந்துவீட்டது. 


* 
ட. 


எழுங்கள்‌ ; எழுங்கள்‌, நீளிரவு கழிந்தது, 
பொழுது புலாரதது. கடல்‌ புரண்டுவருகிறது, ௮தன 
உத்வேகத்தைத்‌ தடுக்க எதனாலும்‌ ௮காது, 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


1. தேசத்தோண்டர்கள்‌ -- அவர்களுடைய 
குறைடாட்கள்‌ 


// இர்தியாளில்‌ இரண்டு சாபக்‌ கேடுகள்‌ உண்‌), 
அவற்றில்‌ ஒன்று ஈமது பலவீனம்‌; இரண்டாவது 
நமது பகைமை, ஈரமற்ற இதபம்‌, 

க 

உபநிஷ.தங்களின்‌ மகிமையைப்‌ பற்றிப்‌ பேசு 
கிரோம்‌. , மகரிஷிகளின்‌ சச்சதிகள்‌ நாம்‌ என்று 
பெருமை பேசிக்‌ கொள்கிறோம்‌. அயினும்‌ மற்றும்‌ 
பல ஜாதியாருடன்‌ ஒப்பிடும்போது ராம்‌ பெரிதும்‌ பல 
வினர்களா யுள்ளோம்‌. உடல்‌ பலவீனமே முதன்மை 
யானது. குறைந்தபட்சம்‌ ஈமது துன்பங்களில்‌ மூன்‌ 
றில்‌ ஒரு பங்குக்கு அதுவே காரணமாகும்‌, நமது 
இளைஞர்கள முதலில்‌ பலம்‌ பெறவேண்டும்‌, சமய 
வளர்ச்சி பின்னர்‌ தானே ஏற்படும்‌, என்‌ வாலிப ஈண்‌ 
பர்களே ! நீங்கள்‌ பலசாலிகளாகுங்கள்‌, உங்களுக்கு 
என்‌ புத்திமதி அதுவேயாகும்‌/உங்களுக்கு, கதையை 
விட விளையாட்டு எவர்க்கத்துக்குச்‌ சுருக்கு வழி 
யாகும்‌. உங்கள்‌ தசை நார்களும்‌, புஜங்களும்‌ இனலும்‌ 
சிறிது வலிவு பெறுங்கால்‌ கதையை இன்லும்‌ ஈன்றாய்‌ 
௮றிந்து கொள்வீர்கள்‌. உங்கள்‌ நரம்புக்‌ குழாய்களில்‌ 
இன்லும்‌ சிறிது வலிவுள்ள இரத்தம்‌ ஐடும்போது, 
கிருஷ்ண பரமாத்மாவின்‌ மகத்கான ஞானத்தையும்‌ 
மகத்தான பலத்தையும்‌ இன்னும்‌ ஈன்றாய்‌ அறிந்து 
கொள்ளக்‌ கூடும்‌, உங்கள்‌ முதுகு வளையாமல்‌ உங்‌ 


தேசத்தொண்டர்‌ குறைபாடுகள்‌ ௧௭ 


கள்‌ கால்கள்‌ தளர்வுரூமல்‌ நீங்கள்‌ நிமிர்க்து நிற்கும்‌ 
போது, நாம்‌ ஆண்மக்கள்‌ '' என்னும்‌ உணர்ச்சி 
உங்களுக்கு ஏற்படும்போது, உபகிஷதங்களின்‌ நட்‌ 
பத்தையும்‌, ஆன்மாவின்‌ மகிபையையும்‌ ஈன்குணர்ந்து 
கொள்விரகள்‌, . 
ச 
நாம்‌ வேண்டுவதென்ன? இரத்தத்தில்‌ பலம்‌, 
ஈரம்புகளில்‌ வலிவு, இரும்புபோன்ற தசைநார்கள்‌, 
எல்கை யொத்த ஈரம்புகள்‌--இவையே ஈமக்கு வேண்‌ 
டும்‌. தளர்ச்சி தரும்‌ கசிவுள்ள கொள்கைகள்‌ நமக்குச்‌ 
ட தவையில்லை, 
உச 
ச இந்தியாவில்‌ தற்போதுள்ள பெரும்‌ பாவம்‌ 
ஈமது அடிமைத்‌ தனமே யாகும்‌. ஒவ்வொருவரும்‌ 
கட்டளை யிடவே விரும்புகிறார்‌ ) கீழ்ப்படிவதற்கு 
எவரும்‌ தயாராயில்லை. பண்டைக்‌ காலத்து அதி 
ஆச்சரியமான பிரம்மசரிய முறை மறைக்ததே இக்‌ 
நிலைமைக்குக்‌ காரணம்‌. 


உச 


௪ முதலில்‌ கீழ்ப்படியக்‌ கற்றுக்கொள்‌ ; கட்டளை 
யிடும்‌ பசவி தானே வரும்‌. முதலில்‌ வேலைக்காரனா 
யிருந்து பழகு ; எஜமானனாக நீ தகுதி பெறுவாய்‌, 

டட 
உனக்கு மேலுள்ளவன்‌ ஈதியில்‌ குதிதது முதலை 
யைப்‌ பிடிக்கும்படி கட்டளையிட்டால்‌ முதலில்‌ ௮தன்‌ 
படி செய்‌, பிழைத்து வர்தால்‌ ௮வனுடன்‌ வாதாடு, 
உத்தரவு தவருயிருந்த போதிலும்‌ முதலில்‌ நிறை 
வேற்றிவிட்டுப்‌ பின்னர்‌ ௮தை மறுத்துக்‌ கூறு, 


௨ 


கலு நமது தாய்சாடு 


பொறுமையை மயொழியுங்கள்‌ ; இன்னும்‌ செய்ய 
வேண்டி யிருக்கும்‌ பெரிய வேலைகளை யெல்லாம்‌ செய்‌ 
யும்‌ ஆற்றல்‌ பெறுவிர்கள்‌. 
பி 
அடிமைகள்‌ எல்லாருக்கும்‌ பெரிய சனியனாயிருப்‌ 
பது பொரறாமையே யாகும்‌. ஈமது காட்டைப்‌ பிடித்த 
சனியனும்‌ ௮துதான்‌. எப்போதும்‌ பொழுமையை 
௦க்குங்கள்‌, 
ட்ட 
* கஈமது நாட்டாரில்‌ ஒருவர்‌ முன்னேறிப்‌ பெருமை 
யடைய முயன்றால்‌ காம்‌ எல்லாரும்‌ ௮வரைக்‌ கழே 
இறுத்தவே முயல்கிறோம்‌, ஆனால்‌ வெளி நாட்டான்‌ 
ஒருவன்‌ வந்து நம்மை உதைக்கும்போது பேசாம 
லிருக்கிரோம்‌, 
உச 
நாம்‌ முதலில்‌ ஆராஇக்க வேண்டிய தெய்வங்கள்‌ 
ஈமது தேசமக்களே யாவர்‌, ஒருவரிடம்‌ ஒருவர்‌ 
பொருமை கொண்டு, ஒருவரோடொருவர்‌ சண்டை. 
யிடுவ தற்குப்‌ பதிலாக ஒருவரையொருவர்‌ நாம்‌ பூசிப்‌ 
போமாக, 
ம்‌ 
* நாம்‌ ஈம்பிக்கை யிழந்துவிட்டோம்‌, சான்‌ சொன்‌ 
னால்‌ ஈம்புவிர்களா? இங்கிலிஷ்காரனை விட நமக்கு 
நம்பிக்கை குறைவு. யிரம்‌ மடங்கு குறைவு 
கச 
முப்பத்து மூன்று கோடி ஜனங்களாயெ நாம்‌ 
சென்ற யிரம்‌ ஆண்கெளாக, கம்மை மிதித்துக்‌ 
கொண்டுவரும்‌ எந்த ௮ன்னியக்‌ கூட்டத்தாராலும்‌, 


சேசத்சொண்டர்‌ குறைபாடுகள்‌ ௧௯ 


அவர்கள்‌ எவ்வளவு சிறு தொகையினரா யிருப்பிலும்‌, 
ஆளப்பட்டு வருவதேன்‌ ? ஏனெனில்‌, அவர்களுக்குத்‌ 
தங்களிடம்‌ நம்பிக்கை இருந்தது ; ஈமக்கு ௮து இல்ல. 
உங்களிடம்‌ நீங்கள்‌ நம்பிக்கை கொள்ரங்கள, அந்த 
நம்பிக்கையின்‌ மேல்‌ வலிமையுடன்‌ கில்லுங்கள்‌. 
அதுவே நாம்‌ வேண்டுவ தாகும்‌. 
உச 
ஈமக்கு சிரத்தை (வண்டும்‌; தன்னம்பிக்கை 
வேண்டும்‌. பலமே உயிர்‌ ; பலவினமே மரணம்‌. நாம்‌ 
மசரணமற்ற, சுதர்திரமுள்ள, தாப்மையே இயல்பாகக்‌ 
கொண்ட ஆத்மா அ௮ல்லோமா? நாம்‌ பாவம்‌ எவ்வாறு 
செய்யமுடியும்‌ 7 முடியவே முடியாது, இத்தகைய 
நம்பிக்கை வேண்டும்‌. இக்ஈம்பிக்கை நம்மை மனிதர்‌ 
களாக்கும்‌; தேவர்களாக்கும்‌, நரம்‌ சிரத்தையை 
இழந்து விட்டபடியால்தான்‌ இக்காடு காஈமடைக்‌ 
இருக்கிறது, 
3 
ஆத 
ச நாம்‌ பல விஷயங்களைப்‌ பற்றி எண்ணுகிறோம்‌, 
௮னால்‌ அவற்றைச்‌ செய்வ இல்லை. காம்‌ கிளிப்பிள்ளை 
கள்‌ ஆய்விட்டோம்‌. பேசுதலே ஈமது வழக்கமாய்ப்‌ 
போய்விட்டது. செயலில்‌ ஒன்றும்‌ நடத்துவதில்லை, 
இத்தகைய வலிமையற்ற மூளையினால்‌ எதவும்‌ செய்ய 
முடியாது, அதற்கு வலிவு கொடுக்க வேண்டும்‌. 
உச 
௪ நீங்கள்‌ அறிந்தது ௮திகம்‌; அனால்‌ செய்வது 
குறைவு, உங்கள்‌ அறிவு அளவு கடந்து போய்விட்டது. 
௮துதான்‌ உங்களுடைய தொல்லை. உங்கள்‌ இரத்தம்‌ 
வெறும்‌ தண்ணீர்‌ போன்றது, ஆகையினால்‌ தான்‌ 
உங்கள்‌ மூளை தோல்‌ உரிந்து வருகிறது ;) உங்கள 


௨௦ நம.து தாய்நாடு 


உடம்பு சோர்ந்து இடக்கிறது. உங்கள்‌ உடம்பை 
மாந்றிப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


% 
*% ௭ 


பேச்சு ! பேச்சு | பேச்சு! பேச்சு ௮ளவு கடந்து 
விட்டது. நாம்‌ பெரிய சாதியாராம்‌ ! உளறல்‌! காம்‌ 
மனேபைலமும்‌, உடல்‌ வலிவும்‌ ௮ற்ற சோகைகள்‌ ; 
உண்மை இதுதான, 

ச 

ஈமது தேய இரத்தத்தில்‌ ஒரு பயங்கரமான 
நோய்‌ ஊர்ந்து கொண்டிருக்கிறது. ௮துதான்‌ எதை 
யும்‌ பரிக௫க்கும்‌ தன்மை; இரத்தை யில்லாமை, 
இந்கோயைத்‌ தொலைத்து விடுங்கள்‌, இரத்தையுடைய 
பலசாலிகளா யிருங்கள்‌. மற்றவையெல்லாம்‌ தாமே 
வரும்‌. 

உச 

ஈமது சமயம்‌ சமையலறைக்குள்‌ புகுந்து விடக்‌ 
கூடிய அபாயம்‌ தேர்ந்‌ இருக்கிறது. நாம்‌ வேதார்‌ தஇிகளு 
மல்லோம்‌ ; பெள.சாணிகர்களு மல்லோம்‌ ; தாந்திரிகர்‌ 
களு மல்லோம்‌. நாம்‌ 0 தாடாதே'' சமயிகள்‌, சமை 
யலறையே ஈமது சமயம்‌. சோற்றுப்‌ பானையே ஈமது 
கடவுள்‌. ** என்னைத்‌ தொடாதே. நான்‌ பரிசுத்தன்‌ '' 
என்பதே நமது சமயக்‌ கொள்கை, இன்னும்‌ ஒரு 
நூற்றாண்டு காலம்‌ இவ்வழியே சென்றோமானால்‌ ஈம்‌ 
மில்‌ ஒவ்வொருவரும்‌ பைத்‌இயக்காசரர்‌ விடுதியையே 


௮டைவோ ம்‌, 
கட்ச 


என்‌ மகனே | எந்த மனிதனாதல்‌, தேசமாதல்‌ 
பிறரைப்‌ பகைத்து உயிர்வாழ முடியாது. என்றைய 
இனம்‌ இர்காட்டில்‌ *மிலேச்சன்‌' என்னும்‌ வார்த்தை 


தேச த்தொண்டர்‌ குறைபாடுகள்‌ ௨௧ 


யைச்‌ சிருஷ்டி த்தார்களோ, என்றைய தினம்‌ பிறருடன்‌ 
கலந்து பழகுவதை நி.றுத்தினார்களோ அன்றே இந்‌ 
தியாவுக்குச்‌ சனியன்‌ பிடிக்கலாயிற்று, 
டக 
மற்றொரு படிப்பினையை காம்‌ நினைவுகூரவேண்‌ 
டும்‌. பிறர்‌ செய்வதுபோல்‌ செய்தல்‌ நாகரிகம்‌ ௮காது, 
நான்‌ இராஜாவின்‌ உடைதரித்துக்‌ கொளளலாம்‌, 
௮ தனால்‌ கான்‌ இராஜாவாய்விடுவேனா ! சிங்கத்தோல்‌ 
போர்த்துக்‌ கொண்ட கழுதை சிங்கமாகி விடுமா? 
பிறரைப்போல்‌ வேஷசர்‌ தரித்தல்‌ பெரிய கோழைக்‌ 
தனம்‌, அதனால்‌ அபிவிருத்தி எ௮வும்‌ ஏற்படாது, 
உண்மையில்‌ ௮து மனிதனுடைய பயங்கரமான இழி 
நிலைக்கு அறிகுறியாகும்‌, ஒருவன்‌ தன்னைத்தானே 
இழிவாக நினைக்க ஆரம்பித்துவிட்டால்‌, தன்‌ முன்‌ 
ஷனோர்களைப்‌ பற்றி வெட்கப்பட ஆரம்பித்துவிட்டால்‌ 
௮/வனுடைய ௮ழிவு காலம்‌ நெருங்கிவிட்டதென்பது 
உறுதியாகும்‌. இச்‌ தியவாழ்வு மு£ழையிலிருந்து அகன்று 
விடாதீர்கள்‌. இந்தியர்‌ ௮ளைவரும்‌ வேறோர்‌ ௮ன்னிய 
ஜாதியாரைப்போல்‌ உண்டு, உடுத்து, நடக்கத்‌ தொடங்‌ 
கினால்‌ இர்‌ தியா ஈன்மையடையும்‌ என்று ஒரு கணமும்‌ 
நினைக்க வேண்டாம்‌. 
கடச 

காம்‌ சோம்பேறிகள்‌ ; நம்மால்‌ வேலை செய்ய 
முடியாது ; ஈம்மால்‌ ஒன்றுசேர முடியாது; காம்‌ 
ஒருவரை யொருவர்‌ கே௫ிப்பதில்லை ; ஆழ்க்த சுயகல 
உணர்ச்சி உள்ளவர்கள்‌ நாம்‌ ; ஈம்மில்‌ மூன்று பேர்‌ 
சேர்ந்து ஒருவரை யொருவர்‌ துவேஷியாமல்‌ எதுவும்‌ 
செய்யமுடியாது. 


௨௨ நமது தாய்நாடு 


நமது இயற்கையில்‌ நிர்மாணத்திறன்‌ என்பது 
பூஜ்யமாயிருக்ெது, இக்தத்‌ திறன்‌ பெற வேண்டும்‌. 
௮து பெறும்‌ இரகியம்‌ பொறாமையைத்‌ தொலைத்‌ 
திலேயாகும்‌. உங்கள்‌ சகோதரர்களின்‌ அபிப்பிரா 
யத.துக்‌ இணங்க எப்போதும்‌ இித்தமாயிருங்கள்‌. 
எப்போதும்‌ சமரசப்படுத்தவே முயலுங்கள்‌. 
உச 
£... நமது நிலைமை என்ன? கட்டுப்பாடு இறிதுமில்‌ 
லாச ஜனத்‌இ.ரள்‌ ; சுயகலம்‌ மிகக்‌ கொண்டவர்கள்‌ 5 
நெற்றியில்‌ குறியை இந்தப்‌ புறமாய்ப்‌ போடுவதா, 
௮ர்தப்‌ புறமாய்ப்‌ போடுவதா என்பது குறித்து நாற்‌ 
௮க்கணக்கான வருஷங்களாய்ச்‌ சண்டை போடுகிற 
வர்கள்‌; சாப்பிடும்போது பிறர்‌ பார்த்தால்‌ உணவு 
தீட்டாய்ப்‌ போய்விடுகிறதா இல்லையா என்பது 
போன்ற விஷயங்களைப்பற்றிப்‌ புத்தகம்‌ புத்தகமாய்‌ 
எழுதுகிறவர்கள்‌.--இத்‌ தகைய மக்கள்‌ நாம்‌. 
சச 
ஆதலின்‌ வருங்காலத்தில்‌ பாரதராடு பெருமை 
பெற்று விளங்ச வேண்டுமானால்‌ நிர்மாணத்திறன்‌, 
சக்தி சேகரம்‌, மன ஒற்றுமை இவை வேண்டும்‌. 
ச.சீமூக வாழ்வின்‌ இரகசியம்‌ ஒருமனப்படுதலே 
யாகும்‌,....சிதறிச்செடக்கும்‌ மனோ சக்திகளை ஒரிடத்‌ 
தில்‌ சேர்த்து ஒருமுகப்படுத்திப்‌ பிரயோகித்‌ 
திலே வெற்றியின்‌ இரகசியம்‌. சீனன்‌ ஒவ்வொரு 
வனும்‌ தன்‌ தன்‌ வழியே சிர்திக்கிறான்‌. அனால்‌ மிகச்‌ 
சிறு தொகையினரான ஜப்பானியர்‌ எல்லாரும்‌ ஒரு 
வழியாய்‌ எண்ணுறொர்கள்‌, இவவிரண்டின்‌ பயன்களும்‌ 
நிங்கள்‌ ௮றிந்தவையே யாகும்‌, 


தேசத்தொண்டர்‌ குறைபாடுகள்‌ ௨௩ 


குழந்தையைப்‌ போல்‌ எதற்கும்‌ பிறரை ஈம்பி 
யிருப்பது நமது தேசீய இயற்கையாய்ப்‌ போய்விட்‌ 
டது, உணவு வாயில்‌ கொண்டுவந்து போடப்பட்டால்‌ 
விழுங்க எல்லாரும்‌ தயாராயிருக்கிறார்கள்‌, சிலர்‌ ௮தை 
யம்‌ தொண்டைக்குள்‌ தளளவேண்டு மென்‌௫ருர்கள்‌. 
உங்கள்‌ காரியத்தை நீங்களே செய்துகொள்ள முடியா 
விடின்‌ நீங்கள்‌ உயிர்‌ வாழத்‌ தகுதி யற்றவர்க 
ளாவிர்கள்‌, 
ட 
ஒவ்வொரு தேசமும்‌ தன்னைத்‌ தானே காப்‌ 
பாற்றிக்‌ கொள்ளவேண்டும்‌. ஒவ்வொரு மனிதலும்‌ 
தன்னைச்‌ தானே ரட்சித்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
பிறர்‌ உதவியை எதிர்பார்த்தல்‌ ஆகாது, இதை எப்‌ 
போதும்‌ நினைவில்‌ வையுங்கள்‌, 
ச 
அயல்‌ காட்டு உதவியை நீங்கள சம்பியிருக்கக்‌ 
கூடாது, தனி மனிதர்களைப்‌ போலவே தேசங்களும்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே உதவி செய்துகொள்ள 
வேண்டும்‌. இதுவே உண்மையான தேசபக்தி, ஒரு 
தேசம்‌ இது செய்யக்‌ கூடவில்லையானால்‌, ௮தன்‌ முன்‌ 
னேற்றத்துக்கு இன்னும்‌ காலம்‌ வரவில்லை யென்று 
௮.றிர்து கொள்ளுங்கள்‌, ௮து காத்திருக்கமீவ வேண்‌ 
டும்‌, 
ச்‌ 
தொழிலில்‌ ஒழுங்கு முறையைப்‌ பொறுத்தவரை 
ஹிந்துக்கள்‌ அசட்டை அதிகம்‌ உடையவர்களா 
யிருக்கிறார்கள்‌, கணக்கு வைத்தல்‌ மூ.தலியவைகளில்‌ 
அவர்கள்‌ திட்டமாயும்‌, கண்டிப்பாயும்‌ இருப்பதில்லை, 
இந்தியாவில்‌ ஒற்றுமைப்பட்ட முயற்சிகள்‌ எல்லாம்‌ 


௨௪ நமத தாய்நாடு 


இந்த ஒரு பெருங்‌ குற்றத்தின்‌ காரணமாகவே 
அழிந்து விடுகன்றன, தொழிலில்‌ ஒழுங்கு முறை 
அ௮றுசரிப்பது குறித்து காம்‌ இதுகாற்ம்‌ கவனம்‌ 
செலு த்தியதே யில்லை, 
த்‌ 

ச. தொழில்‌ முறைமையில்‌ கண்டிப்பு வேண்டும்‌, 
அதில்‌ சிகேகத்துக்கும்‌ சங்கோச த்துக்கும்‌ இடமிருத்‌ 
தில்‌ கூடாது, ஒருவன்‌ தன்‌ வசமூள்ள ஓவ்வொரு 
நி.திக்கும்‌ மிகத்‌ தெளிவாகக்‌ கணக்கு வைத்திருக்ச 
வேண்டும்‌, ஒன்றுக்கு உத்தேசக்கப்பட்ட பண த்தை- 
ஒருவன்‌ பட்டினி டெக்கவே நோர்தாலும்‌ - வேறொன்‌ 
லுக்கு உபயோடுக்கக்‌ கூடாது, இது தான்‌ தொழில்‌ 
நோ்மை. அடுத்தாற்போல்‌, தளராத ஊக்கம்‌ தேவை, 
நீங்கள்‌ எக்காரியம்‌ செய்தாலும்‌, ௮ந்த நேரத்திற்கு 
௮துவே இறைவன்‌ பணி ஆடவிட வேண்டும்‌. 


2. தேசத்தோண்டர்கள்‌--அவர்களுக்கு 
வேண்டுேவதேன்ன ₹ 


இதயத்தினின்‌.று எழும்‌ உணர்ச்சி வேண்டும்‌. 
வெறும்‌ அறிவினால்‌ என்ன பயன்‌ விளையும்‌? ௮.றிவு 
சில ௮டி. தாரம்‌ சென்று நின்று விடும்‌, இதயத்‌ 
தின்‌ மூலமாகவே இறைவன்‌ அருள்‌ சுரக்கின்‌ 
றுன்‌. ....ஆதிலின்‌, சீர்திருத்தக்காரர்களே! தேச 
பக்தர்களே | உங்கள்‌ இதயத்தில்‌ உணர்ச்சி கொள்‌ 
ளுங்கள்‌. 
ச 
* நிங்கள்‌ உண்மையான உணர்ச்சி கொண்டிருக்கறீர்‌ 


களா? தேவர்கள்‌, முனிவர்கள்‌ இவர்களின்‌ சந்ததி 


தேசத்தொண்டர்க்கு வேண்டுவதென்ன 1 ௨௫ 


களான லட்சோப லட்சம்‌ மக்கள்‌ இன்று மிருகங்களி 
னின்றும்‌ ௮தஇக வேற்றுமை யில்லாமல்‌ வாழ்கிழுர்க 
ளென்பதை உணர்டறீர்களா 1 லட்சக்‌ கணக்கான மக்‌ 
கள்‌ இன்றையதினம்‌ பட்டினி டெக்கிறார்க ளென்பதை 
யும்‌, லட்சக்கணச்கானவர்கள்‌ பல்லாண்டுகளாகப்‌ பட்‌ 
டினி டெந்து வருளொர்களென்பை தயும்‌ உணர்டுறர்‌ 
களா? ௮றியாமை என்னும்‌ கருமேகம்‌ இந்நாட்டைக்‌ 
கவிந்‌ இருக்கிற தென்பதை உணர்கிறீர்களா? ௮வ 
வுணர்ச்சி உங்கள்‌ மன அமைதியைக்‌ குலைத்து உங்க 
ளுக்குத்‌ தூக்கமில்லாமல்‌ செய்து விடுகிறதா? அது 
உங்கள்‌ குருதியில்‌ கலந்து, ஈமம்புக்‌ குழாய்களில்‌ ஓடி, 
இதய அடிப்புகளுடன்‌ சேர்ந்து அடிக்கின்றதா 1 
ஏறக்குறைய அவ்வுணர்ச்சி உங்களைப்‌ பைத்தியமே 
யாக்கவிட்டதா? இந்தப்‌ பெரிய துன்பம்‌ ஒன்றே உங்‌ 
கள்‌ மனதை முற்றும்‌ கவர்ந்து விட்டதா? இனால்‌ உற்‌ 
கள பெயர்‌, புகழ்‌, மனைவி, மக்கள்‌, உடைமை இவை 
அனைத்தையும்‌, உங்கள்‌ உடலையுங்கூட மறக்துவிட்டா 
களா? தேசபக்தனாவதற்கு முதற்படி இதுவே 
யாகும்‌. 
டட 

என்பு, வெற்றி யளித்தல்‌ நிச்சயம்‌, உங்கள்‌ 
சகோதரரிடத்‌,து உங்களுக்கு ௮ன்பு உண்டா? கடவு 
ளைத்‌ தேட மீம்கள்‌ எங்கே செல்கிறீர்கள்‌ ? ஏழைகள்‌, 
அன்பப்பபெவர்கள்‌, பலவிீனர்க ளெல்லாரும்‌ கட 
வுளர்‌ ௮ல்லரா? அவர்களை ஏன்‌ நீங்கள்‌ முதலில்‌ 
ஆராஇிக்கக்‌ கூடாது 1) கங்கைக்‌ கமையில்‌ ணெறு 
தோண்டுவதேன்‌ ? அன்பின்‌ அளவற்ற சக்தியில்‌ 
ஈம்பிக்கை வையுங்கள்‌. பெயர்‌, புகழ்‌ முதலியவை 


இங்கு யாருக்கு வேண்டும்‌? பத்திரிகைகள்‌ என்ன 


௨௪ நமது தாய்நாடு 


சொல்கின்றன வென்று நான்‌ கவனிப்பதே யில்லை, 
உங்களிடம்‌ ௮ன்பு இருக்கெறகா? இருந்தால்‌ உங்க 
ளால்‌ அகாதது ஒன்றுமில்லை. நீங்கள்‌ சுய நலம்‌ 
அறவே துறர்தவர்களா? அங்கனமாயின்‌ உங்களை 
எதிர்த்து நிற்கக்கூடிய ௪க்தி யாதொன்றுமில்லை, எங்‌ 
கும்‌ ஒழுக்கமே பிரகானமானது, எத்தகைய பெரும்‌ 
அ௮பாயத்திலும்‌ இறைவன்‌ உங்களைக்‌ காத்தருள்‌ புரிவா 
னென்று ஈம்புல்கள்‌. உங்கள்‌ தாய்நாட்டுக்கு வீரர்கள்‌ 


தேதவை ; வி£ரர்களா யிருங்கள்‌. 


டக 

குறுகலான பொந்துகளிலிருர்து வெளி வாரும்‌ 
கள்‌, உங்களைச்‌ சுற்றிலும்‌ ஈன்கு நோக்குங்கள்‌, 
தேசங்கள்‌ எப்படி முன்னேறுன்‌ றனவென்று பாருங்‌ 
கள்‌, உங்களுக்கு மனிதர்களிடம்‌ அ௮ன்புண்டா ? உங்‌ 
கள்‌ நாட்டினிடம்‌ ௮ன்புண்டா? அப்படியானால்‌ 
வருக; இன்னும்‌ பெரிய, சிறந்த இலட்சியங்களுக்‌ 
காகப்‌ போராடுவோம்‌. பின்னால்‌ திரும்பிப்‌ பார்க்க 
வேண்டாம்‌ ; உங்களுக்கு உயிரினும்‌ அருமையான 
வர்கள்‌ புலம்பி ௮ழும்‌ சத்தம்‌ கேட்கினும்‌ திரும்பிப்‌ 
பார்க்கவேண்டாம்‌. முன்னோக்கிச்‌ செல்லுங்கள்‌, 


்‌ 
*% % 


என்‌ மகனே | அன்புக்கு எப்போதும்‌ தோல்வி 
கிடையாது. இன்றோ, நாளையோ, பல யுகங்களுச்‌ 
குப்‌ பிறகோ சத்தியம்‌ ஜெயமடைதல்‌ நிச்சயம்‌. 
௮ன்பே வெற்றி கொள்ளும்‌, உங்கள்‌ சகோதார்க 
ளிடம்‌ உங்களுக்கு ௮ன்புண்டா ? 


தேசத்தொண்டர்க்கு வேண்டுவதென்ன ? ௨௭ 


நம்பிக்கை, ௮றுதாபம்‌ ! தீவிர நம்பிக்கை, ௮ 
தீவிர ௮றுதாபம்‌! இவை இருப்பின்‌ உயிரும்‌, மரண 
மும்‌, பசியும்‌, குளிரும்‌ ஒன்‌ றுமில்லை யாகும்‌. 

ச 

எப்போதும்‌ தன்னம்பிக்கையை வளருங்கள்‌. 
தீரச்‌ சிறுவர்களே | நீங்களனைவரும்‌ ௮ரும்பெருங்‌ 
காரியங்களைச்‌ செய்யப்‌ பிறந்தவர்களென்று சம்புங்‌ 
கள்‌, 

ட 
2 ₹6 உலகில்‌ மற்ற எல்லாரும்‌ தத்தமக்குரிய வேலை 
யைச்‌ செய்து விட்டனர்‌. உலகைப்‌ பரிபூரணமாக்கப்‌ 
பாக்கியிருக்கும்‌ வேலை நான்‌ செய்யவேண்டியதே ”” 
என்று ஈம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ நம்பவேண்டும்‌. ௮த்‌ 


தகைய பொறுப்பை காம்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


3 
36 9 
என்‌ மகனே | உறுஇயாக நில்‌, பிறர்‌ உதவியை 
எதிர்‌ பாராதே, வேறு மனிதர்களின்‌ உதவியைக்‌ 
காட்டிலும்‌ ஆண்டவனுடைய உதவி எவ்வளவோ 
பெரியதல்லவா 1 பரிசுத்தனாயிரு, பகவானை சம்பு. 
௮வரை ஈம்பியுள்ளவசை நீ நேர்‌ வழியில்‌ செல்கிறாய்‌. 
உன்னை எதுவும்‌ எதிர்த்து நிற்க முடியாது, 
ட்க 
பரஞ்சோதியின்‌ ஒளியை வேண்டிப்‌ பிரார்த்திப்‌ 
போமாக, காரிருளிலே ஓர்‌ ஒளிக்செணம்‌ தோன்றும்‌. 
பகவான்‌ ஈமது கையைப்‌ பிடித்து வழிகாட்டி ௮ழைக்‌ 
அச்‌ செல்வார்‌, 


௨௮ நம,த தாய்நாடு 


ஆண்டவன்‌ மகிமையே மகிமை, ௮வரே நமது 
படைத்தலைவர்‌, எனவே, முன்னேறுங்கள்‌, யார்‌ 
விமுகிறார்கள்‌ என்று திரும்பிப்‌ பார்க்கவேண்டாம்‌. 
மேலே ஈடவுங்கள்‌, இவ்வாறே காம்‌ சென்று கொண்‌ 
டிருப்போம்‌. ஒருவன்‌ விழுந்தால்‌ மற்றொருவன்‌ ௮வ 
முவலையை ஏற்றுக்‌ கொள்வான்‌, 
கு 
சகோதரர்களே! காம்‌ ஏழைகள்‌ ; திக்கற்றவர்‌ 
கள்‌. அனால்‌ இவ்வுலகில்‌ ப.ரமாத்மாவின்‌ கருவிகளாக 
அமைந்தவர்கள்‌ எல்லாரும்‌ ஈம்‌ போன்ற ஏழைக 
ளாகவே யிருந்துள்ளார்கள்‌. 


* 
* ௬ 


தீரர்களே! வேலைசெய்து கொண்டே போங்கள்‌; 
விட்டுவிடாதீர்கள்‌. * முடியாது ” என்ற பேச்சு வேண்‌ 
டாம்‌, வேலை செய்யுங்கள்‌ தழ இறைவன்‌ ௮வ்வேலைக்‌ 
குதி துணையா யிருப்பான்‌. உங்களிடம்‌ மகாசக்தி 
கோயில்‌ கொண்டிருப்பதை உணருங்கள்‌, 


* 
% % 


குழந்தாய்‌ ! நான்‌ வேண்டுெவதென்ன தெரியுமா ? 
இரும்பினை யொத்த தசை கார்கள்‌; எல்ை யொத்த 
ஈரம்புகள ; இவற்றினுள்ளே இடியேறு போன்ற வலி 
வுளள மனம்‌ - இவையே எனக்கு வேண்டும்‌. பலம்‌, 
ஆண்மை, க்ஷத்திரிய விரியத்துடன்‌ கூடிய பிரம்ம 
(2 தஜஸ்‌ - இவை வேண்டும்‌. 


* 
௧௩.௬ 


பயம்‌ என்பதையே யறியாத இரும்பினாலான 
உள்ளமும்‌ இதயமும்‌ தேவை, 


தேசத்தொண்டர்ச்கு வேண்டுவதென்ன ? ௨௯ 


உண்மையில்‌ நிங்கள்‌ என்‌ குழர்தைகளானால்‌ 
யாதொன்றுக்கும்‌ ௮ஞ்சமாட்டீர்கள்‌ ; எதைக்‌ சுண்டும்‌ 
தயங்கி நிற்கமாட்டீர்கள்‌. சங்க ஏறுகளை யொத்‌ 
இருப்பீர்கள்‌. இர்‌ தியாவை மட்டுமன்று, உலகமுழுவ 
றையும்‌ ராம்‌ எழுப்பியாகவேண்டும்‌. 
உச 
அறவே முக்கியம்‌, துறவு இன்றி எவலும்‌ பிற 
ருடைய தொண்டில்‌ தன்‌ இதய முழுவதையும்‌ ஈடு 
படுத்த முடியாது, சந்நியாசி எல்லாரையும்‌ சமநோக்‌ 
குடன்‌ பார்க்கிறான்‌. அனைவருக்கும்‌ தொண்டு செடுவ 
தற்கே தன்னைச்‌ சமர்ப்பிக்கிறான்‌. 
ஆ 
சத்தியம்‌, அன்பு, உண்மை உள்ளம்‌ இவற்றை 
எதுவும்‌ எதிர்த்து நிற்கமுடியாது, நீங்கள்‌ உண்மை 
யாளர்களா? உயிரே போகுங்‌ காலத்திலும்‌ சுய 
ஈலக்தை மறர்தவர்களா? உங்களிடம்‌ அன்பு 
உண்டா? ௮ங்கனமெனில்‌ அஞ்சவேண்டாம்‌. ஈமனுக்‌ 
கும்‌ பயப்படவேண்டாம்‌, 
த்‌. 
மனிதர்கள்‌, மனிதர்களே வேண்டும்‌. மற்ற எல்‌ 
லாம்‌ தாமே வர்துசேரும்‌.-பலம்‌, விரியம்‌, ஈம்பிக்கை, 
மாசற்ற உண்மை - இவையுடைய இளைஞர்கள்‌ தவை, 
இத்தகையர்‌ நூறு பேர்‌ இருந்தால்‌ உலகத்தில்‌ 
ஒரு பெரும்‌ புரட்சியை உண்டுபண்ணி விடலாம்‌. 
கட்ச 
வேஷ.தாரியாகாமல்‌, கோழையா யிராமல்‌ ஒவ 
வொருவரையும்‌ மகிழ்விக்க முயல்க, ூய்மையுட. 
னும்‌ உறுதியடனும்‌ உன்‌ கொள்கைகளைக்‌ கடைப்‌ 


௩௦ நமது தாய்நாடு 


பிடித்து உட, தற்போது உன்‌ வழியில்‌ எவவளவு 
தடைகள்‌ இருப்பினும்‌, நாளடைவில்‌ உலகம்‌ உனக்‌ 
குச்‌ செவி கொடுத்தே தீரவேண்டும்‌. 


7 
% %* 


கீழ்ப்படியும்‌ நற்குணத்தைப்‌ பயிலு, ஆனால்‌ 
உன்னுடைய சொந்த நம்பிக்கையை மட்டும்‌ கை 
விடாதே. தலைவர்களுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ இல்லாத 
வரையில்‌ சக்திகளை ஒன்று திரட்டுதல்‌ சாத்திய 
மில்லை. தனி மனிதர்களின்‌ சக்திகளை ஒன்று சேர்க்‌ 
கரத வரையில்‌ எந்தப்‌ பெரிய காரியமும்‌ செய்ய 
இயலாது. 

அ 

எ நம்பிக்கையுடனும்‌ பலத்துடனும்‌ உறுதியாக 
நில்‌. உண்மை, கண்யம்‌, தூய்மை இவற்றைக்‌ கைக்‌ 
கொள்‌, 


3 
* 


மக்களுக்குத்‌ தொண்டு செய்யும்‌ பாதையில்‌ நீ 
முன்னறி வருங்கால்‌ அதனுடன்‌ சமமாக ஆத்ம 
சாதன மார்க்கத்திலும்‌ முன்னேறி வருவாய்‌, 


* 


ச 
வேலை செய்யத்‌ தொடங்கு; மகத்தான சக்தி 
தானே வருவதைக்‌ காண்பாய்‌, 4 என்னால்‌ வ௫க்க 


இயலாது ' என்று நீ நினைக்கு மளவுக்கு ஏராளமான 
சக்தி உன்னை வந்தடையும்‌, பி.றருக்காகச்‌ செய்யும்‌ 
அற்பமான ஊழியமும்‌ உள்ளிருக்கும்‌ சக்தியை 
எழுப்பவல்லது. ப.ரரலத்தைப்‌ பற்றிச்‌ சிறிதளவு 
நினைத்து வருதலும்‌ இதயத்துக்கு நாளடைவில்‌ 
பெருவலிமை தருகின்றது. உங்கள்‌ எல்லாரையும்‌ 


தேசத்தொண்டர்க்கு வேண்டுவதென்ன ? ௩௧ 


நான்‌ உயிருக்குயிராக நேசிக்கிறேன்‌. ஆயினும்‌ நீங்க 
ளனைவரும்‌ பிறருடைய தொண்டில்‌ உயிரவிட 
வேண்டுமென்பதே என்‌ மனே ரதமாகும்‌, ௮வ 
வாறு நிங்கள்‌ உயிர்‌ நீத்தால்‌ ௮தைக்‌ கண்டு நான்‌ 
மகிழ்ச்சியே யடைவேன்‌,. 
உச 
ஓஒவ்வொருவரிடத்தும்‌ பொறுமையைக்‌ கைக்‌ 
கொள்‌, .... ஆட்சி செலுத்த விரும்பாதே. . எவன்‌ 
சிறந்த ஊழியம்‌ செய்யவல்லவனோ அவனே அுரசரில்‌ 
சிறந்‌ தவனாவான்‌, 
ஞ்ச 
விவாதங்களில்‌ நீ ஏன்‌ த௯யிட்டுக்கொள்ள 
வேண்டும்‌? பலர்‌ பல அபிப்பிராயங்கள்‌ கூறலாம்‌. 
அவற்றைப்‌ பொறுமையுடன்‌ கேட்டுக்கொள்‌.£ பொறு 
மை, தூய்மை, விடாழுயற்சி இவையே கடைசியில்‌ 
வெற்றி பெறும்‌, 
பச 
மரணம்‌ வரையில்‌ நான்‌ இடைவிடாது வேலை 
செய்வேன்‌. மரணத்திற்குப்‌ பின்னரும்‌ உலக ஈன்‌ 
மைக்காக உழைப்பேன்‌. சத்தியமும்‌ ஈன்மையும்‌ 
௮சத்தியத்தையம்‌ தமையையும்விட எவவளவோ 
மடங்கு சக்தி வாய்ந்தவை, ௮வை உன்னிடம்‌ 
இருந்தால்‌, முன்னேற்றம்‌ நிச்சயம்‌. 
உச 
உங்களுக்கு விருப்பமிருந்தால்‌ என்னைப்‌ பின்‌ 
தொடரந்து வாருங்கள்‌, ஆனால்‌ அதற்கு அத்தியந்த 
உண்மை உள்ளமும்‌, பரிபூரண சுயகலத்‌ தியாகமும்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாகத்‌ தூய்மையும்‌ வேண்டும்‌. 


௩௨ நமது தாய்நாடு 


மகனே ! பொறுமை சொள்‌, நீ என்றும்‌ எதிர்‌ 
பார்த்ததைவிட ௮.இகமாய்‌ உன்‌ முயற்சி செழித்‌ 
தோங்கும்‌. ஒவ்வொரு காரியமும்‌ ஜெயம்‌ பெறுவ 
தற்கு முன்‌ _நூற்றுக்‌ கணக்கான கஷ்டங்களைக்‌ 
கடந்தே யாகவேண்டும்‌, முயற்சி யுடையவர்கள்‌, 
இன்றில்லா விட்டால்‌ நாளை நிச்சயமாக ஒளி காண்‌ 
பார்கள்‌. 

கடச 

எ. ூளவற்ற பொறுமை, அ௮ளவில்லாத்‌ தூய்மை, 
முடிவில்லா மூயற்கி இவையே கல்ல காரியங்களில்‌ 
வெற்றி பெறும்‌ இரகூயங்களாம்‌. 


3 
% 4 


சோம்பல்‌ ஒழியுங்கள்‌ ற இகபர சுகாநுபவக 
களைத்‌ தள்ளுங்கள்‌. ஜனங்களை இறைவன்‌ பாதத்‌ 
தில்‌ கொண்டு சேரப்பதற்காகத்‌ திபினில்‌ குதியுங்கள்‌. 

ப்‌ ஆ 

௪... உங்கள்‌ சகோதரர்களுக்குதி தலைமை வக்க 
முயலற்க$; அவர்களுக்கு ஊழியமே செய்க, தலைமை 
வகிக்கும்‌ பைத்தியமான.து வாழ்க்கை யென்னும்‌ கட 
லில்‌ எத்தனையோ பெரிய கப்பல்களை யெல்லாம்‌ மூழ்‌ 
கடித்து விட்டது. மரணம்‌ தேரினும்‌ சுயநலம்‌ கரத 
வேண்டாம்‌. தொண்டினை மறக்கவேண்டாம்‌. 


4 
* * 


பிறருக்கு வழிகாட்டவாதல்‌, பிறரை ௮டக்டு 
யாளவாதல்‌ எப்போதும்‌ முயலவேண்டாம்‌. அனை 
வருக்கும்‌ ஊழிய.ராயிருங்கள்‌, எல்லாவற்றினும்‌ முக்‌ 
இயமானது இதுவாகும்‌, 


தேச.த்தொண்டர்க்கு வேண்டுவதென்ன ? கி 


* ௮, இகார ஆசை, பொருமை -- இவ்விரண்டினிட 
மும்‌ மிக ஜாக்ரெதையா யிருத்தல்‌ வேண்டும்‌... 
: தலைவன்‌ நான்‌” என்று சொல்லிக்‌ கொண்டு முன்‌ 
வந்தால்‌ யாரும்‌ உங்களுக்கு உதவி செய்யமாட்‌ 
டார்கள்‌. வெற்றிபெற விரும்பினால்‌ முதலில்‌ **கான்‌”” 


என்னும்‌ உணர்ச்சியைக்‌ கொன்றுவிடுங்கள்‌. 


3 

உச 
முதலிலேயே பெரிய திட்டங்களைப்‌ போட்டுக்‌ 
கொண்டு இளம்பவேண்டாம்‌. சிதானமாக ஆசம்பியங 


கள்‌ ; மேன்மேலும்‌ நிதானமாக முன்னேறுங்கள்‌, 


எனது தீரச்‌ சிறுவர்களே ! உத்தமப்‌ புதல்வா 
களே! செயல்‌, செயல்‌ புரியத்‌ தொடங்குங்கள்‌. 
உங்கள்‌ தோள்களைக்‌ கொடுத்து (தேச முன்னேற்ற 
மென்னும்‌) தேரின்‌ சக்கரத்தைக்‌ கிளப்புங்கள்‌. பேயர்‌, 
புகழ்‌ முதலிய மடமைகளுக்காக நின்‌ று இரும்பிப்‌ 
பார்க்கவேண்டாம்‌. 
* 
உங்கள்‌ இதயங்களையும்‌, மனோரதங்களையும்‌ இவ 
வுலனளைப்போல்‌ விசாலமாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌... 
மதவெ.றியனின்‌ உறுதி, உலகாயதனின்‌ விசாலப்‌ 
பார்வை - இவை இரண்டும்‌ ஈமக்கு '8வண்டும்‌. நீராழி 
யின்‌ ஆழமும்‌ எல்லையற்ற ஆகாயத்தின்‌ விஸ்‌ தாரமும்‌ 
உடைய இதயம்‌ வேண்டும்‌. 
ட்‌ 
எப்போதும்‌ ஆக்க முறையையே கடைப்பிடி. பிற 
ரைக்‌ குறைகூற வேண்டாம்‌. . நீ சொல்ல '2வண்டி 
யதைச்சொல்‌, நீ போதிக்க வேண்டியதைப்‌ பாதி, 
அவ்வளவுடன்‌ நின்றுவிடு, பிற எல்லாம்‌ ஆண்டவன்‌ 


திருவுளம்‌, 


கலணைவாவாளகளார்‌. 


௩ 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
தாயகத்தில்‌ தோண்ட 


1. உண்மைத்‌ தோண்டர்களின்‌ பயிற்சி 


ஆன்மச்‌ தூய்மையினின்‌ றெழும்‌ தீவிர உற்‌ 
சாகங்‌ கொண்டவர்கள்‌; இறைவனிடம்‌ ௮ழியா ஈம்பிக்‌ 
கையை ௮ரணாகப்‌ பெற்றவர்கள்‌ ; ஏழைகளிடமும்‌, 
தாழ்ர்தவர்களிடமும்‌, ஒடுக்கப்‌ பட்டவர்களிடமும்‌ 
கொண்ட அ௮நுதாபத்தினால்‌ சிங்கத்தை யொத்த 
தைரியமடைந்தவர்கள்‌ ; இப்படிப்பட்ட ஸ்திரீ புருஷர்‌ 
கள்‌ நூராயிரம்‌ பேர்‌ வேண்டும்‌. இவர்கள்‌ மோட்சம்‌, 
பரோபகாரம்‌, தாழ்ந்தோரின்‌ முன்னேற்றம்‌, சமூக 
சமத்வம்‌ என்னும்‌ சுவிசேஷங்களைப்‌ பிரசாரம்‌ செய்து 
கொண்டு இந்நாட்டின்‌ ஒரு மூல்யிலிருந்து மற்றொரு 
மூலைவரை ஆட்சி செலு சி.தவார்கள்‌, 

% * 
9. தங்களுடைய தெனக்கூடிய எல்லாவற்றையும்‌ 
தேசத்திற்காகத்‌ தியாகம்‌ செய்யச்‌ சித்தமா யிருப்ப 
வர்கள்‌; உள்ளும்‌ புறமும்‌ உண்மை வடிவானவர்கள்‌;-- 
இத்தகைய மனிதர்கள்‌ தோன்றும்போது இந்‌ இயா 
ஒவ்வொரு துறையிலும்‌ பெருமை பெறும்‌, 
சு 

சமூக, ௮ரசியல்‌ ஏற்பாடுகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
அடிப்படை மனிதனுடைய குணாதிசயமே யாகும்‌, 
ஒரு சமுதாயம்‌ குணத்திற்‌ சிறர்து பெருமை பெறு 
வது அ௮த்தேசத்தின்‌ பார்லிமெண்டு இயற்றும்‌ சட்டம்‌ 


உண்மைத்‌ தொண்டர்களின்‌ பயிற்சி ௩டு 


களைப்‌ பொறுத்த தன்று; ௮ச்சமுதாயத்தைச்‌ சோந்த 
மக்கள்‌ நல்லவர்களாய்‌, பெருமை வாய்ந்தவர்களா 
யிருப்பதையே பொறுத்ததாகும்‌, 
உட்ச 
என்னைத்‌ தொடர்ந்து வருவோர்‌ மரணம்‌ கேரி 
னும்‌ உண்மை பிறழாதவர்களா யிருக்கவேண்டும்‌, 
௮த்தகையவர்களே எனக்குத்‌ தேவை,.- ஜெயாப 
ஜெயங்களைப்‌ பற்றி எனக்குக்‌ கவலயில்லை....இயக்‌ 
கம்‌ தூய்மையா பிருக்கவேண்டும்‌, இன்றேல்‌ இயக்‌ 
கே வேண்டாம்‌. 
* 
* 
உ இவ்‌ வுலகிலுள்ள செல்வ மனைத்தையும்விட மனி 
தர்களே ௮ரிய தன மாவார்கள்‌. 
ட 
ஓ பாக்கியசாலியே! இத்தேசத்தின்‌ மக்களை 
எவனாவது ஒருவன்‌ தன்‌ இதய பூர்வமாக கேப்பா 
ஞயின்‌ பாரத நாடு மீண்டும்‌ விழித்தெழுமென்று நான்‌ 
நம்புறேன்‌. ௮ம்மக்கள்‌ எத்தகையவர்கள்‌ ? லக்ஷ்மி 
கடாட்சம்‌ அற்றவர்கள்‌ ; ௮திர்ஷ்டவினர்கள்‌ ; விவே 
கம்‌ ௮றவே இழந்தவர்கள்‌ ; மிதித்‌ து ஒடுக்கப்பட்டவர்‌ 
கள்‌ ; நித்திய பட்டினிக்காரரர்கள்‌ ழ; சண்டை யிடுபவர்‌ 
கள்‌; ௮சூயை யுடையவர்கள்‌ ; வறுமை, ௮றியாமை 
என்னும்‌ படு சுழலில்‌ அகப்பட்டு நாளுக்கு நாள்‌ 
அமிழ்ந்து வருபவர்கள்‌. * கோடிக்‌ கணக்கான இத்‌ 
தகைய தேச மக்களுக்காக, இந்சாட்டிலே பிறந்த 
விசால இதயம்‌ படைத்த ஸ்ரீ புருஷர்கள்‌ ூற்றுக்‌ 
கணக்கானவர்‌ தங்கள்‌ சுகபோக ஆசைகளை யெல்லாம்‌ 


௩௬ நமது தாய்நாடு 


மறந்து பாடு படுவதற்கு எப்போது முன்‌ வருகிரர்‌ 
களோ அப்போதுதான்‌ பாரதத்தாப்‌ கண்‌ லவிழிப்பள்‌. 
ச 
1 இந்தியப்‌ பாமர ஜனங்களைக்‌ கைதூக்கி விடுதல்‌ 
என்னும்‌ இந்த ஒசே இலட்சியத்திற்காக இதயத்தை 
யும்‌, ஆன்மாவையும்‌ ஈபெடுத்தி உமைக்கக்கூடிய இளை 
ஞர்களிடையே வேலை செய்யுங்கள்‌. அவர்களைத்‌ 
தட்டி எழுப்புங்கள்‌, அவர்களுக்குத்‌ நறவு நெறியில்‌ 
பற்று உண்டாக்குங்கள்‌, அ௮வ(ேவலை இளம்‌ இர்‌்இியர்‌ 
களையே முழுறும்‌ பொறுத்திருக்கிற து. 
க்க 
என்னுடைய (வேலைத்திட்டம்‌ இதுவாகும்‌ : இளை 
ஞர்களுக்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ ஸ்தாபனங்களை இந்‌ 
இயாவில்‌ ஏற்படுத்தல்‌ ழ; அவர்களைக்கொண்டு உள்‌ 
காட்டிலும்‌, வெளி நாட்டிலும்‌ ஈமது சமய நூல்களி 
லுள்ள உண்மைப்‌ பொருள்களை எடுத்துமைக்சச்‌ 
செய்தல்‌, 
கடட 
மத்திய கலாசாலை யொன்று ஏற்படுத்தி அதில்‌ 
இளைஞர்களைப்‌ பயில்விக்க வேண்டும்‌, இப்படிப்‌ 
பயிற்சிபெற்ற பிரசா.ரகர்களின்‌ மூலமாய்‌ ஏழைகளின்‌ 
வீட்டு வாயிலுக்குக்‌ கல்வியையும்‌, சமயத்தையும்‌ 
கொண்டு போக வேண்டும்‌. பாமார்களைக்‌ கைதாக்கஇ 
விடுவதற்கான இரத யோசனையை ஏங்கும்‌ பரப்புக்‌ 


க்ள்‌, 


2. பாரமார்த்திக அடிப்படை 


நாம்‌ கவனம்‌ செலுத்தற்குரிய முதலாவது 
வேலை இதுவாகும்‌: ஈமது உபநிஷதங்களிலும்‌, சாஸ்‌ 


பா.ரமார்த திக அடிப்படை ௩௭௪ 


திரங்களிலும்‌ புராணங்களிலும்‌ உளள ௮.திஆச்சரிய 
மான உண்மைகளை அுந்நூல்களிலிருந்து வெளிக்‌ 
கொண்டு வந்து நாடெங்கும்‌ விஸ்‌தாரமாகப்‌ பரப்புதல்‌ 


2வண்டும்‌, 


% ௬ 
இந்தியாவில்‌ அபிவிருத்தி எதுவும்‌ ஏற்பட 
வேண்டுமானால்‌ முதலில்‌ சமய எழுச்சி உண்டாக 
வேண்டும்‌. ஆதலின்‌ சமுதாய, அரசியல்‌ கருத்துக்‌ 
களைப்‌ பரப்புவதற்கு முன்னால்‌ காட்டைப்‌ பாரமாரத்‌ 
திக வெள்ளத்தில்‌ மூழ்குவியுங்கள்‌. 


3 
3 % 


தர்ம பூமியாம்‌ இந்நாட்டில்‌ ஆதம விதீயாதானம்‌ 
என்னும்‌ முகன்மையான அறத்தை ராம்‌ மேற்‌ 
கொள்வோமாக, அனால்‌ ௮ப்‌ பேரறத்தை இச்தியா 
வின்‌ எல்லைகளுக்குள்‌ கட்டுப்படுத்‌ திவிடல்‌ கூடாது, 
்‌. 
% 
சமூகப்‌ புரட்சிக்காரர்கள்‌ எல்லாரும்‌ (அல்லது 
அவர்களுடைய தலைவர்களே லும்‌) தஙகளுடைய சம 
தீர்மக்‌ கொள்கைகளுக்கெல்லாம்‌ பாரமார்த்திக அடிப்‌ 
படை ஒன்றைக்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அத்‌ 
தகைய அடிப்படை வே தார்‌ தமேயாகும்‌, 
க்க 
பலாத்காரமோ, ௮. ரசாங்க அதிகாரமோ, 
கடுமையான சட்டங்களோ சமூக நிலைமையை மாற்ற 
முடியாது, சமூகத்‌ தீமைகளை நீக்கக்கூடியது பார 
மார்தீதிகப்‌ பயிற்சி ஒன்றேயாகும்‌, 
* 
எனக்கு ௮.ரசியலில்‌ ரபிக்‌ கிடையாது, கட 
வளும்‌ சத்தியமுமே இவ்வுலகில்‌ உண்மை ௮சியல்‌ 
ஆகும்‌... மற்றவை யெல்லாம்‌ வெறுங்‌ குப்பை, 


௩௮ நமது தாய்நாடு 


இர்இயாவில்‌ நாம்‌ எந்த அரசியல்‌ ஏற்பாடுகள்‌ 
வேண்டுமென்ற போராடிக்கொண் டிருக்கறோமோ 
௮வை ஐரோப்பாவில்‌ எத்தனையோ ஆண்டுகளாக 
இருந்து வந்திருக்கின்றன. மேனாட்டார்‌ பல நூற்‌ 
மருண்டு காலம்‌ சோதனை செய்து வை பய 
னற்றவை என்னும்‌ முடிவுக்கு வந்இ நக்கிறுர்‌ 
கள்‌, அரசியல்‌ ஆட்சி சம்பதமான ஸ்தாபனங்கள்‌, 
ஏற்பாடுகள்‌ எல்லாம்‌ ஒன்றன்பின்‌ ஒன்ராய்‌ உப 
யோகமற்றவை என்று ரளளப்பட்‌ டி க்கின்றன. 
ஐசோப்பா ௮மைதி இழாது எப்பக்கம்‌ திரும்புவ 
தென்று தெரியாமல்‌ தவிக்கின்றது....மனித சமூ 
கத்தை வாள்‌ முனையினால்‌ ஆளுதல்‌ சிறிதும பய 
னற்றதாகும்‌. 6 பலாதகாரச்தினுல்‌ அரசாங்கம்‌ '” 
என்னும்‌ கொள்கை எாத இடத்திலிருந்து தோன்‌ 
றித்றோ, ௮தே இடாதான்‌ முதலில்‌ இழிவுற்றுச்‌ 
தாழ்வடைந்து துகள்‌ துகளாய்ப்‌ போகிநதென்பதை 
நீங்கள்‌ காணலாம்‌. ஜடசக்திக்கூத தோற்ற மளித்த 
ஐசோப்பாவானது, தன) அடிப்படையை மாற்றிக்‌ 
கொள்ளாவிடில்‌, தன்‌ வாழ்விறருப்‌ பாரமார்த்‌ இக,த்தை 
ஆதாரமாகக்‌ கொள்ளாவிடில்‌, ஐம்பது ஆண்டுகளுக் 
குள்‌ ௮து மண்ணோ மண்ணாவது நிச்சயம்‌, 

ச 

ஜனங்களால்‌ ஈடத்தப்படும்‌ புதிய அட்சிமுறை 
ஒன்று தோன்றி வருறதென்பதற்கு ௮றிகுதிகள்‌ 
ஏ.ராளமாய்க்‌ காணக்‌ கிடக்கின்றன. ௮வவாட்சிமுமை 
யைச்‌ சமுதாய ஆட்சி என்றாலும்‌, வேறு எப்பெயரிட்‌ 
டழைத்தாலும்‌ கவஇயில்லை, தங்கள்‌ வாழ்க்கைத்‌ 
தேவைகள்‌ பூர்த்தி செய்யப்பட வேண்டு மென்று 
ஜனங்கள்‌ கேட்சகப்போவ.௫ நிச்சயம்‌, வேலை குறைய 


பாரமார்த்தி அடிப்படை ௩௯ 
வேண்டுமென்றும்‌, கொடுமையும்‌ யுத்தமும்‌ ஒழிய 
'2வண்டுமென்றும்‌, வயிறு நிழைய உணவு வேண்டு 
மென்றும்‌ ஜனங்கள்‌ வலியுறுத்துவார்கள்‌, ஆகவே, 
தீற்கால சாகரிகமோ, வேறெந்த காகரிகமோ, சமயத்‌ 
தையும்‌ மக்களின்‌ நற்குண த்தையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டாலன்றி நிலைத்து நிற்குமென்பது என்ன 
நிச்சயம்‌ 1? சமயமே வாழ்வின்‌ மூல வேர்‌ என்பதை 
நம்புங்கள்‌, ௮து சரியா யிருந்தால்‌ எல்லாம்‌ சரியா 
யிருக்கும்‌. 

3 
3 ஆ 
“மனிதர்களைப்‌ பார்லிமெண்டின்‌ சட்டத்தினால்‌ 
தர்மாத்மாக்களாகச்‌ செய்ய முடியாதென்பது உங்‌ 
களுக்குத்‌ தெரியும்‌.....ஐகையினால்‌ தான்‌ ௮.ரசியலைவிட 
மதம்‌ முக்கியமானதென்று சொல்கிறேன்‌, மதம்‌ 
வாழ்க்கையின்‌ வேர்‌ ; சன்மார்க்கத்‌ தத்‌ அவங்களுடன்‌ 
௮டிப்படையான சம்பக்தமுடையது. 


* 
3 % 


சட்டம்‌, அரசாங்கம்‌, ௮. ரசியல்‌ ஆகியவை முடி 
வான நிலைகளல்ல என்பதை அனைவரும்‌ ஓப்புக்‌ 
கொண்டே யாக வேண்டும்‌. மக்களின்‌ உண்மை சலம்‌ 
௮வைகளுக்கப்பால்‌ இருக்கறது. அங்கே சட்டம்‌ 
மீதவையே யில்லை. 
% 
உச 
வாழ்வின்‌ அடிப்படை சட்டம்‌ ௮ன்று எனக்‌ 


இறிஸ்து நாதர்‌ கண்டிருந்தார்‌. சன்மார்க்கமும்‌ 





தூய்மையுமே வாழ்விற்குப்‌ பல ம மயன்று 
வர்‌ உணாந்திருந்தார. சள்‌ நூல 
௮ திருந்த லர்‌ 2 ல 
அகி 24 இய _ ச அ கபி ப (8 ௯ 





௪0 மது தாய்நாடு 


இங்கிலாந்து செய்யக்‌ கூடியதெல்லாம்‌ என்ன ? 
இர்தியா தன்‌ கத மோட்சத்தைத்‌ தானே தேடிக்‌ 
கொள்வதற்கு உதவி செய்யக்கூடும்‌, அவ்வளவு தான்‌, 
இந்தியாவின்‌ குமல்வளையில்‌ கை வைத்துக்கொண்டிருக்‌ 
கும்‌ அன்னியர்‌ வார்‌. த்தையைக்‌ கேட்டு நடப்ப தனால்‌ 
ஏற்படும்‌ அபிவிருத்தி எதுவும்‌ பயனளியாதென்பது 
என்‌ கருத்து, மிக உயரிய வேலையாயினும்‌, அடிமைத்‌ 
தொழிலாளியினால்‌ செய்யப்படும்‌ காலத்து ௮.து இழி 
வுறுகிறது, 

உச 

மிதவைகள்‌ உங்களுக்கா, அல்லது உங்களை ஆள 
வோருக்கா என்று சொல்லுங்கள்‌. உங்களுக்கானால்‌, 
அவைகளை யார்‌ பூர்த்தி செய்ய வேண்டும்‌? அவர்களா? 
நீங்களேயா? பிச்சைக்காரனின்‌ தேவைகள்‌ ஏப்‌ 
போதம்‌ பூர்த்தி செய்யப்படுவ தில்லை. உங்களுக்கு 
வேண்டுவனவெல்லாம்‌ ௮.ரசாங்கம்‌ கொடுத்து விவெ 


வோம்‌. அவற்றை வைத்து 


நிர்வகிக்க மனிதர்கள்‌ எங்கே? எனவே (முதலில்‌ 


தாக வைத்துக்‌ கொள்‌ 


மனிதர்களைத்‌ தயார்‌ செய்யுங்கள்‌, மனிதர்கள்‌ கமக்கு 
வேண்டும்‌. சிரத்தை யில்லாவிட்டால்‌ மனிதர்கள்‌ ஏங்‌ 
இருந்து வருவார்கள்‌ ? 
ட 

முதலில்‌ பாரமார்த்திக அறிவைப்‌ பரப்புங்கள்‌, 
அதனுடன்‌ லெளகிக அறிவும்‌, மற்ற எல்லா அறிவும்‌ 
தாமே வரும்‌. அனால்‌ சமய சம்பந்தமில்லாத 
லெளககெ ௮.றிவைப்‌ பெற முயன்தீர்களாயின்‌, இக்‌ 
தியாவைப்‌ பொறுத்தவரை, உங்கள்‌ முயற்சி வீணே 
யாகும்‌. ஜனங்களிடம்‌ ௮.தற்குச்‌ செல்வாக்கு எப்‌ 


பாரமார்த்திக அடிப்படை ௪௧ 


போதும்‌ உண்டாகாது. இதைச்‌ தெளிவாய்‌ உண 


ருங்கள்‌. 
ச 

வருங்கால இந்தியாவை கிர்மாணிப்பதில்‌ முதல்‌ 
காரியம்‌ சமய ஒற்றுமையேயாகும்‌. யுக யுகார்‌ 
தரமாக நின்று நிலலிவழும்‌ பாரத தேசம்‌ என்னும்‌ 
பாறையில்‌ செதுக்கு ௮மைக்கவேண்டிய௰ முதற்படி. 
இது2வயாம்‌. (*ஹிக்‌ துக்களாகிய ஈடக்குச்‌ சில பொது 
இலட்சியங்கள்‌ உண்டு, ஈமது ஈன்மையையும்‌, ஈமது 
ஜாதியின்‌ ஈன்மையையும்‌ முன்னிட்டு நமது அற்பச்‌ 
சண்டைகளையும்‌ சிறு விச்இயாசங்களையும்‌ விட்டுவிட 
மவண்டும்‌” என்னும்‌ இப்பாடம்‌ ஈம்மெல்லாருக்கு2ம 
கற்பிக்கப்படல்‌ ௮வ௫யம்‌. 


* 
4 * 


சிதறிக்‌ கிடக்கும்‌ பாரமார்த்தித சக்திகளை 
ஒன்று இரட்டுதலே இச்காட்டில்‌ தேசீய ஒற்றுமை 
முயற்சியாம்‌, பாரமார்த்திகம்‌ என்னும்‌ கீதத்திற்கு 
எவசெவருடைய இதயங்கள்‌ ஓத்துத்‌ தாளம்‌ போடு 
இன்றனவோ அத்தகையவர்கள்‌ சேர்ந்த சமூகமே 
இந்திய சமூகமாகும்‌. 


* 
% % 


உலக மனைத்தும்‌ உண்மையில்‌ ஒன்றே எனலும்‌ 
உயர்‌ இலட்சியத்தை ௮வனுஷ்டானத்தில்‌ கொண்டு 
வ.ராமல்‌ இந்தப்‌ பாரத நாட்டை எவரும்‌ புனருத்‌ 
தாரணம்‌ செய்ய முடியாது. 


*்‌ 
௬௬% 


இரும்புபோன்ற தசை நார்கள்‌, எஃகினை யொத்த 
நரம்புகள்‌, எதனாலும்‌ தடுக்கமுடியாத மனோ வலிமை 
ஆய இவையே ஈமது தேசத்திற்குத்‌ தற்போது 


௪௨ நமது தாய்நாடு 


வேண்டியவை, இந்த புவனத்தின்‌ இரகூயங்களை 
யெல்லாம்‌ அ௮ழ்ந்து அறியக்‌ கூடிய மனோவலிமை ; 
அழாழியின்‌ அடித்தலத்துக்குப்‌ போக வேண்டி 
யிருந்தாலும்‌, காலனை நேருக்கு ரேர்‌ சந்திக்க வேண்டி 
வந்தாலும்‌ எடுத்த காரியத்தை எவவாழேலும்‌ முடிக்‌ 
கும்‌ ௮ஞ்சா நெஞ்சம்‌ ; இவை ஈமக்கு வேண்டும்‌. 
எல்லாம்‌ ஒன்றே என்னும்‌ ௮த்வைத இலட்சியத்தை 
அறிந்து சாதனத்தில்‌ கொணரும்‌ போதுதான்‌ 
௮.தீ தகைய மனோவலிமையை காம்‌ உண்டு பண்ணவும்‌, 
நிலைபெறச்‌ செய்யவும்‌ இயலும்‌, 
உச 

உபநிஷ தங்களின்‌ மகத்‌ தான உண்மைகள்‌ உங்கள்‌ 
முன்னால்‌ இருக்கன்‌ றன. ௮வற்றை உணருங்கள்‌, ௮வற்‌ 
மிற்கணெங்க வாழ்வு நடத்துங்கள்‌, அப்போது இந்தி 
யாவின்‌ கதி மோட்சம்‌ தானே இட்டிவிடும்‌, 

ட்ட 

ஈமக்கு வேண்டுவது வலிமை, வலிமையே என்று 
உங்களுக்குச்‌ சொல்கிறேன்‌. ௮வ வலிமையின்‌ பெருஞ்‌ 
சுரங்கம்‌ உபகிவூதங்களாகும்‌. உலகமுழுவ இற்கும்‌ 
நவசக்தி ஊட்டுவ தற்குப்‌ போதிய வலிமை உபகிவ தய 
களில்‌ இருக்கறத. ௮வற்றின்‌ மூலமாய்‌ உலகத்துக்கே 
புத்துயிரும்‌ புதிய ஊக்கமும்‌ தரலாம்‌. எல்லாத்‌ 
தேசங்களையும்‌, சமூகங்களையும்‌, மதங்களையும்‌ சேர்ந்த 
வர்களுக்குள்ளே பலவீனர்கள்‌, துன்புற்றவர்கள்‌, 
கொடுமைக்‌ காளானவர்கள்‌ யெ ௮னைவமையும்‌ தத்‌ 
தம்‌ பலங்கொண்டு நின்று விடுதலை பெறும்படி. உபநிஷ 
தங்கள்‌ சங்ககாதம்‌ செய்து ௮ழைக்இன்றன. சரீர விடு 
தலை, மனோ விடுதலை, ஆன்ம விடுதலை எனும்‌ இவையே 
உபரிஷதங்கள்‌ உபதேசிக்கும்‌ மூல மர்‌.திரங்களாகும்‌. 


பாரமார்த்தி அடிப்படை ௪௩ 


உபநிவ தங்களிலிருர்து வெடிகுண்டைப்‌ போல்‌ 
களம்பி அஞ்ஞான இருட்பாறைகளைத்‌ தகர்க்கும்‌ 
மந்திரம்‌ ஒன்று உண்டு, அது நிர்ப்பயம்‌-அஞ்‌ 
சாமை என்பதே, அஞ்சாமை மதம்‌ ஒன்றே தற்‌ 
போது கற்பிக்கப்பட வேண்டிய மதம்‌, 
உச 
எழுங்கள்‌! கண்‌ விழியுங்கள்‌! பலவீனம்‌ என்னும்‌ 
இந்த மாய வசியத்தினின்றும்‌ விடுபடுங்கள்‌, உண்மை 
யில்‌ எவனும்‌ பலவின னல்லன்‌, ஆன்மா எல்லையழ்‌ 
றது; சர்வசக்தி வாய்ந்தது) சர்வமும்‌ அறிந்தது, 
எழுந்து நில்லுங்கள்‌, 6 என்னுளே ஆண்டவன்‌ 
உளன்‌ '” என்று அறைகூவுங்கள்‌. தமோகுணமும்‌, 
பலவீனமும்‌, மனோபிரமையும்‌ மிகுக்து ஈமது ஜாதியை 
அழுத்தி வருகின்றன. ஓ, ஹிந்துக்களே ! ௮ந்த பிர 
மையினின்று விடுதலை பெறுங்கள்‌, 
ஆ 
உங்களுடை.ய உண்மை இயற்கையை உணருங்கள்‌. 
மற்றவர்களுக்கும்‌ ௮வரவருடைய உண்மை இயற்‌ 
கையை உணர்த்துங்கள்‌, உறங்கும்‌ ௮ன்மாவை எழுப்‌ 
புங்கள்‌, ஆன்மா விழித்தெழுந்து வினை செய்யத்‌ 
தொடகங்கும்கால்‌ சக்தி, மகிமை, தூய்மை அகிய உயர்‌ 
ஈலங்களெல்லாம்‌ தாமே வரும்‌. 
ச 
அகம்‌ (ரான்‌) பிரம்மம்‌ '* என்று ஓயாது சொல்‌ 
லிக்‌ கொள்ளுங்கள்‌, இந்த மந்திரம்‌, மனதில்‌ படர்ர்‌ 
திருக்கும்‌ மாசைப்‌ போக்க, உள்ளே உறங்கிக்கொண்‌ 


டிருக்கும்‌ ௮ளவற்த சக்தியை வெளிக்கொண்டு வரும்‌, 


௪௪ நமது தாய்நாடு 


திரும்பிச்‌ செல்மின்‌, வலிமையும்‌, ஜீவசக்தியும்‌ 
நிறைந்திருந்த பண்டைக்‌ காலத்துக்குத்‌ திரும்பிச்‌ 
செல்மின்‌, பண்டை வாழ்வெலும்‌ ௮முத ஊற்றி 
லிருந்‌.து ஜீவநீரை நிரம்பப்‌ பருகி முன்போல்‌ மீண்டும்‌ 
பலசாலிக எளாகுமின்‌, இந்தியாவில்‌ வாழ்வுக்கு நிபந்‌ 
தனை இது ஒன்நேயாம்‌. 

ச 

ஹிந்து சமூக முன்னேற்றத்துக்கு மதத்தை 
அழித்தல்‌ ௮வசியமில்லையென்று கான்‌ கூறுகிறேன்‌, 
தற்போது ஈம சமூகம்‌ தாழ்க்த மிலையிலிருப்ப தற்கு 
மதம்‌ காரணமன்‌ ஜென்றும்‌, மதத்தை முறைப்படி. 
கைக்கொள்ளாததே காரணமென்றும்‌ சொல்கிறேன்‌, 
இதில்‌ ஒவ்வொரு வார்த்தையையும்‌ நமது பழைய 
ா£ல்களிலிருந்து மிரூபிக்கச்‌ சித்தமா யிருக்கிமறன்‌, 
என்னுடைய போதனை இதுவேயாகும்‌. இதை கிறை 
வற்றி வைப்பதற்ேே ஈமது வாழ்நாள்‌ முழுதும்‌ 
நாம்‌ போராடவேண்டும்‌, 


8. சமூக சீர்திருத்த முறை 


ங்கள்‌ உண்மையான சீர்இருத்தக்காரர்களாக 
விரும்பினால்‌ மூன்று விஷயங்கள்‌ அவசியம்‌. முதலா 
வது உணர்ச்சி, உங்கள்‌ சகோதரர்களுக்காக உண்‌ 
மையிலேயே நீங்கள்‌ இசங்குகி௮ிர்களா 7 இவ்வுலகில்‌ 
இவ்வளவு அய.ரமும்‌, அறியாமையும்‌, மூட நம்பிக்கை 
யும்‌ இருந்து வருவது கண்டு உண்மையிலே2ய மனம்‌ 
புண்ணாகிமீர்களா? இர்காட்டில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌ எல்‌ 
லாம்‌ உங்கள்‌ சொர்தச்‌ சகோதரர்களே என உணர்கிறீர்‌ 
களா] இவ்வுணர்ச்சி உங்கள்‌ உடம்பு முழுவதிலும்‌ 
ஊறிப்‌ போயிருக்கிறசா ? ௮து உங்கள்‌ குருதியில்‌ 


சமூக சீர்திருத்த முறை ௪௫ 


கலந்து ஒடுஇறதா ? உங்கள்‌ நரம்புகளில்‌ ௮து துடிக்‌ 
கிறதா? உங்கள்‌ உடம்பின்‌ ஒவ்வொரு தசை நாரிலும்‌ 
அது ஊடுருவி நிற்கிறதா? அவ்‌ வ.நு தாப உணர்ச்சி உங்‌ 
களுக்குள்ளே பொங்கித்‌ ததும்புகின்றதா ? அங்கன 
மாயின்‌ முதற்படி ஏறி விட்டீர்கள்‌, அடுத்தாற்போல்‌ 
பரிகாரம்‌ எதேனும்‌ கண்டு பிடித்தீர்களா என்று கி்‌ 
இக்கவேண்டும்‌. பழைய கொள்கைகள்‌ மூடக்கொள 
கைகளா யிருக்கலாம்‌, ஆனால்‌ ௮ம்மூடக்கொள்கைத்‌ 
இரளின்‌ உள்ளே சத்தியமென்னும்‌ தங்கக்‌ கட்டிகள்‌ 
புதைந்து கடக்கின்றன. குப்பையைப்‌ போக்கவிட்டுத்‌ 
தங்கத்தை மட்டும்‌ வைத்துக்கொள்ள நீங்கள்‌ உபா 
யம்‌ கண்டுபிடி த்திருக்கிமீர்களா? மூன்றாவது இன்னும்‌ 
ஒன்று அவசியம்‌. உங்கள்‌ கோக்கம்‌ என்ன 1? பொன்‌, 
னாசை, புகழாசை, ௮இகார ஆசை என்னும்‌ இவை 
உங்களிடம்‌ அறவே யில்லை யென்று கஇிச்சயமாய்ச்‌ 
சொல்ல முடியுமா ? 
% 

ஆயிரக்கணக்கான மனிதர்களால்‌ மேடைப்‌ பிர 
சங்கங்கள்‌ செய்யப்பட்டு விட்டன. ஹிந்து சமூகத்தின்‌ 
மீதும்‌, ஹிந்து நாகரிகத்தின்மீதும்‌ கணக்கில்லாத. 
கண்டனங்களைச்‌ சொரிர்தாகிவிட்டது. எனினும்‌ காரி 
யத்தில்‌ நற்பயன்‌ எதுவும்‌ விளையக்‌ காணோம்‌. இதன்‌ 
காசணமென்ன ? காரணங்கண்டுபிடிக்க ௮தி௧ சரமப்‌ 
படவேண்டியதில்லை, கண்டனத்தில்தான்‌ காரணம்‌ 
இருக்கிறது. நன்மை புரிவதற்கு வழி கண்டனம்‌, 
செய்தல்‌ அன்று, 

ச 

நமது நவின சீர்திருத்த இயக்கங்கள்‌ எல்லாம்‌ 

பெரும்பாலும்‌ மேனாட்டு உபாயங்களையும்‌ மேஞட்டு 


௮௬ நமது தாய்நாடு 


வேலை முறைகளையும்‌ யோசனையின்றிப்‌ பின்பற்று 
வனவா யிருப்பது குறித்து வருந்துகிறேன்‌, இவை 
நிச்சயமாய்‌ இந்தியாவுக்குப்‌ பயன்படமாட்டா. 
க 
_ இந்தியாவில்‌ சீர்திருத்தக்காரர்கள்‌ எல்லாரும்‌ 
ஒரு பெரிய தவறு செய்தார்கள்‌, புரோகிதக்‌ கொடுமை 
முதலிய பயங்கரங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ௮வர்கள்‌ 
மதத்தையே காரணமாகக்கொண்டு அழிக்க முடியாத 
தான சமயமென்னும்‌ கட்டிடத்தை இடிக்க முற்பட்‌ 
டார்கள்‌, விளைர்ததென்ன ? தோல்வியே | 
உ 
எனக்குச்‌ சீர்திருத்தத்தில்‌ ஈம்பிக்கையில்லை ; 
வளர்ச்சியி2லயே நம்பிக்கை உண்டு, கானே கடவுள்‌ 
ஸ்தானத்தில்‌ இருப்பதாய்‌ எண்ணிக்கொண்டு, ₹: இவ்‌ 
வழிதான்‌ 3போகவேண்டும்‌; அவ்வழி நோக்கக்கூடாது”” 
என்று சமூகதீலுக்குக்‌ கட்டளைகள்‌ பிறப்பிக்க எனக்‌ 
குத்‌ துணிவில்லை, 
% 
4 % 
என்னுடைய இலட்சியம்‌, தேசீய வழிகளில்‌ 
வளர்ச்சி, விஸ்தரிப்பு, அபிவிருத்தி என்னும்‌ இவை 
யாகும்‌. 
ப ச 
மனிதன்‌ எந்நிலையி லுள்ளானோ அந்நிலையில்‌ 
௮ வனை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து மேலே தூக்கி 
விடுங்கள்‌.....ரீங்களும்‌ நானும்‌ என்ன செய்ய முடி 
யும்‌ ? ஒரு குழர்தைக்கேலும்‌ ௮து ௮.றியாத ஒன்றை 
நிங்கள்‌ சொல்லிக்‌ கொடுக்கமுடியுமா? ஒருகாலும்‌ 
முடியாது. குழந்தை தனக்குச்‌ தானே பாடக்கற்றுக்‌ 
கொள்கிறது. அதற்குச்‌ சர்தர்ப்பங்களை ஏற்படுத்தக்‌ 


சமூக சீர்திருத்த முறை ௪௭ 


சொடுச்தலும்‌, வழியிலுள்ள தடைகளை நீக்குதலுமே 
உங்கள்‌ கடமை, செடி வளர்கிறது. ௮தை வளரச்‌ 
செய்பவர்கள்‌ நீங்களா? அசைச்‌ சுற்றி வேலி எடுத்து 
ஆடுமாடு மேயாமல்‌ பார்த்துக்‌ கொள்வதே உங்கள்‌ 
கடமை. செடி தனக்குத்‌ கானை வளர்கிறது, 


3 
௪ ௪ 


தேசிய வாழ்வுக்கு உணவு என்ன மீவண்டுமோ 
௮தை அளியுங்கள்‌, அனால்‌ வளர்ச்சி ௮தனுடையதே 
யாகும்‌, ௮தன்‌ வளர்ச்சி குறித்து அதற்கு யாரும்‌ 
்‌ .ளேயிட முடியாது, 
3 
ட 
மூற்றும்‌ மூட நம்பிக்கை கொண்டதும்‌, முழு 
௮றிவீன முள்ளதுமான ஸ்தாபனங்களைக்‌ கூடக்‌ கடு 
மொழியால்‌ கண்டிக்கவேண்டாம்‌. எனெனில்‌ ௮வை 
முற்காலத்தில்‌ ஏதோ ஒரு ஈன்மையையே செய்திருக்க 
மேவேண்டும்‌, 
உச 
உலூல்‌ வேறெர்த காட்டிலுள்ள ஸ்தாபன 
களும்‌, இந்நாட்டு ௮மைப்புகளைவிட உயர்கோக்கங்கள்‌ 
கொண்டவை அல்ல என்பதை எப்போதும்‌ நினைவில்‌ 
வையுங்கள. 
கட்ட 
தற்போது முழுத்‌ திமைகளாகக்‌ காணப்படும்‌ 
வழக்கங்கள்கூட முற்காலத்தில்‌ ஜீவசக்தி யளிப்ப 
னவா யிருந்திருக்கன்றன, ஆதலின்‌ ௮வற்றை சாம்‌ 
நீக்க வேண்டுமானால்‌, ௮வ்வழக்கங்களைச்‌ சபித்துக்‌ 
கொண்டு அம்முயற்சியில்‌ இறங்கவேண்டாம்‌. நமது 
ஜாதியின்‌ பாதுகாப்புக்காகச்‌ செய்திருக்கும்‌ ௮ரிய 
வேலைக்கு ஈன்றி யறிதலுடன்‌ அவற்றிற்கு கூறிக்‌ 
கொண்டே விலக்குவோமாக, 


சல நமது தாய்நாடு 


என்‌ தேசத்தாரைக்‌ கண்டிப்பதற்கு நான்‌ 
ஒருப்படேன்‌. அவர்களுக்கு நான்‌ சொல்வதெல் 
லாம்‌, *: நீங்கள்‌ செய்திருப்பது நன்று ; ஆனால்‌ இன்‌ 
னும்‌ ௮இக நன்றாய்ச்‌ செய்ய முயலுங்கள்‌ '' என்‌ 
பதே. 

உக 

ஓவ்வொரு மனிதனும்‌ தன்னுடைய மோக்ஷத்‌ 
தைத்‌ தானே தேடிக்கொள்ள வேண்டும்‌. வேறு 
வழி கிடையாது, தேசங்களும்‌ அப்படியே....தழ்‌ 
போதுள்ளவற்றைவிடச்‌ இறந்த புதிய ஸ்தாபனங்கள்‌ 
ஏற்படும்‌ வரையில்‌, பழைய ஸ்தாபனங்களைத்‌ தகர்க்க 
முயலுதல்‌ பெருவிபத்தாக முடியும்‌, வளர்ச்சி எப்போ 
தும்‌ படிப்படியாகவே ஏற்படக்‌ கூடும்‌, 

டக்‌ 

இந்தியாவில்‌, ஒரு சமூக சீர்திருக்தக்கைப்‌ பர 
வச்‌ செய்வதற்கு மார்க்கம்‌, அப்புதிய ஏற்பாட்டால்‌ 
பாரமார்த்திக வாழ்வு எந்த அளவில்‌ மேன்மையுறும்‌ 
என்று காட்டுவதேயாகும்‌. ௮. ரசிய ஓக்கும்‌ இது 
பொருர்தும்‌. ௮தன்‌ மூலம்‌ சத்தின்‌ ஆன்பஞானம்‌ 
எர்த அளவில்‌ வளர்ச்சியுறும்‌ என்று காட்டியே அரசி 
மவண்டும்‌. 

சட 

சமூகச்‌ சீர்திருத்தம்‌ எனும்‌ விண்‌ முயற்சியில்‌ 
இறங்கவேண்டாம்‌. பாரமார்த்திகச்‌ சீர்திருத்தம்‌ முத 
லில்‌ ஏற்படாவிட்டால்‌ வேறெக்தச்‌ சீர்திருத்தமும்‌ 
ஏற்படமுடியாது. 


யல்‌ பிரசாரம்‌ செய்ய 


* 
* * 


விஷயத்தின்‌ மூலவேருக்கே நீங்கள்‌ போக 
வேண்டும்‌. ௮துவே அடிப்படையான சீர்திருத்த 


கல்வி--அருமருது ௪௬ 


மாகும்‌. தியை அடியில்‌ வைத்து விடுங்கள்‌, ௮.து 
எரிர்து எரிர்அு மேலெழும்பி வரட்டும்‌. 


3 
* * 


ல உங்கள்‌ உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள்‌ இத 
யத்தைத்‌ இறந்து விடுங்கள்‌, உங்களில்‌ ஒவ்வொரு 
வரும்‌, சுமை முழுதும்‌ தம்‌ தோள்களி£லயே சுமர்‌. 
இ.நப்பதாய்‌ எண்ணிக்சொண்டு உங்கள்‌ நாட்டின்‌ கதி 
மோக்ஷத்துக்காகவும்‌, உலகத்தின்‌ கதிமோக்த்துக்‌ 
காகவும்‌ உழையுங்கள்‌. 

உச 

நோயின்‌ காரணங்களை வேருடன்‌ சளைந்து 
விடலே என்‌ ச்சை முறையாகும்‌. அவற்றை மூடி 
வைப்பதன்று, 

3 
*% * 

நன்மையான சமூக மாறுதல்கள்‌ எல்லாம்‌ 
உள்ளே வேலைசெய்யும்‌ பாரமார்த்திக சக்திகளின்‌ 
வெளித்‌ தோற்றமேயாகும்‌. இரத சக்திகள்‌ வலிமை 
பொருந்தி யிருப்பின, ராக அ௮மையின்‌, சமூகமும்‌ 
௮ தற்கிணங்க ஒழுங்காக அமையும்‌, 

ம, கல்வி--எல்லாச்‌ சமூகத்‌ தீமைகளுக்கும்‌ 
அருமருந்து 

தேசத்தின்‌ பாரமார்த்இகக்‌ கல்வியும்‌ லெளகிகக்‌ 
கல்வியும்‌ ஈம்‌ வசத்தில்‌ இருக்க வேண்டும்‌, உங்களுக்கு 
விளங்குறதா? அதைப்‌ பற்றியே நிங்கள்‌ கனவு 
காணவேண்டும்‌. ௮தைப்பற்றியே பேசவும்‌, நினைக்‌ 
கவும்‌ வேண்டும்‌. அதைச்‌ செயலில்‌ ஈடத்‌ தி வைக்க 
வும்‌ வேண்டும்‌. ௮து வரையில்‌ இகத ஜாதிக்குக்‌ ௧இ 
மோக்ஷம்‌ இல்லை. 


௫0 நமது தாய்நாடு 


என்‌ வாழ்க்கையின்‌ பேரவா இதுதான்‌: ஒவ்‌ 
வொருவனுடைய வீட்டு வாசலுக்கும்‌ உயந்த கருத்‌ 
துக்களைக்‌ கொண்டு போகக்கூடிய ஓர்‌ இயக்கத்தை 
ஏற்படுத்தி ௮தை நடத்தி வைத்தல்‌; பின்னர்‌ ஜனக 
களைத்‌ தங்கள்‌ விதியைத்‌ தாங்களே நிர்ணயித்துக்‌ 
கொள்ளும்படி. விட்டுவிடுதல்‌. வாழ்க்கையின்‌ மிக முக்‌ 
இயமான பிரச்னைகளைப்‌ பற்றி ஈமது மூதாதைகள்‌ 
கொண்டிருந்த கருத்துக்களையும்‌, பிற நாட்டாரின்‌ 
கொள்கைகளையும்‌ அவர்கள்‌ தெரிர்துகொள்ளட்டும்‌, 
தற்போது ௮யல்‌ நாட்டார்‌ என்ன செய்து வருகிருர்க 
ளென்பதையும்‌ அவர்கள்‌ பார்க்கட்டும்‌, பின்னர்‌ தங்‌ 
களுக்குத்‌ தாங்களே முடிவு செய்து கொள்ளட்டும்‌, 
இரசாயனப்‌ பொருள்களை ஒன்று சேர்த்து வைப்‌ 
பதே ஈமது வேலை; இயற்கைச்‌ சட்டங்களின்படி அவை 


தாமாக மாறு தலடையும்‌, 
* 


* & 
பெண்களைப்‌ பொறுத்த வரையில்‌ மிக முக்கிய 
மான பிரச்னைகள்‌ பல உண்டு என்ப இல்‌ சே தசமில்லை, 
அனால்‌ *: கல்வி'' என்னலும்‌ மந்திரத்தினால்‌ தீர்த்து 
வைக்க முடியாதது ௮வற்றில்‌ 
சச 
தற்போது நீங்கள்‌ பெற்றுவரும்‌ கல்வியில்‌ சில 
நல்ல அம்சங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ அதிலுள்ள 
ஒரு பெரிய பிரதிகூலத்தினால்‌ ௮௪௧ தல்ல அம்சங்க 
ளெல்லாம்‌ ௮மிழ்‌ச்.தப்பட்டு விடுகின்றன, முக்க 
மாக, ௮து மனிதத்தன்மை அளிக்கும்‌ கல்வியன்று ; 
முழுதும்‌ எதிர்மறைச்‌ கல்வி, இது கெட்டது, ௮௮ 
கெட்டது என்றே எப்பொழுதும்‌ கூறும்‌ எ திர்மறை 
யான பயிற்சி மரணத்தைவிடக்‌ நகொடியதாகும்‌, 


கல்வி--அருமருக்து ௫௧ 


இப்பொழுது நம்‌ நாட்டில்‌, குழர்சை பளளிக்‌ 
கூடம்‌ சென்றதும்‌ முதன்‌ முதலில்‌ கற்றுக்கொள்வ . 
தென்ன ? தன்‌ தந்‌ைத மூடன்‌ என்பதேயாகும்‌. 
இரண்டாவதாக, தன்‌ பாட்டன்‌ பெரிய பைத்‌ 
இயக்காரனென்றும்‌, மூன்றாவதாகத்‌ தன்‌ உபாத்தி 
யாயர்களெல்லாரும்‌ ஆஷாட பூதிகள்‌ என்றும்‌, 
நான்காவதாக, வேத சாஸ்திரங்கள்‌ எல்லாம்‌ வெறும்‌ 
பொய்க்‌ களஞ்செங்கள்‌ என்றும்‌ ௮வன்‌ கற்றுக்கொள்‌ 
கறான்‌. அவனுக்குப்‌ பதினாறு வயதாகும்போது, 
உயிரற்ற, எலும்பற்ற, எதிர்மறைப்‌ பிண்டமாக இருக்‌ 
இரான்‌. எல்லாம்‌ அவனுக்குக்‌ கெடுதலாகவே காணப்‌ 
படுகின்றன. 
கக 

௮ப்பப்பா ! பி. ஏ. பட்டத்திற்காக என்ன தட 
புடல்‌ ? என்ன ஆர்ப்பாட்டம்‌ 1 சில நாளைக்குள்‌ ௮வ்‌ 
வளவும்‌ பறந்து விடுகின்றது. சடைசியில்‌ அவர்கள்‌ 
கற்றுக்‌ கொள்வதுதான்‌ என்ன 1! ஈம்முடைய சமயம்‌, 
பழக்க வழக்கங்கள்‌ எல்லாம்‌ கெட்டவை என்றும்‌, 
மேனாட்டாருடையன வெல்லாம்‌ ஈல்லவையென்றும்‌ 
கற்றுக்கொள்கறார்கள்‌ ! அவ்வளவுதான்‌ | இக்கல்வி 
யினால்‌ ௮வர்கள்‌ தங்கள்‌ பசிப்‌ பிணியைக்கூட க்கக்‌ 
கொள்ள முடிவதில்லை, இத்தகைய உயர்தரக்‌ கல்வி 
இருக்‌ க்‌ போனாலென்ன ? இதைவிட ஜன்‌ 
கள்‌ சிறி, ளவு தாழிற்கல்வி உட பனக 
ஈன்மையுண்டு, £ உத்தியோகம்‌, உத்‌ ்‌ இயோகம்‌ '? 
என்று அடித்துக்கொண்டு திரிவதற்குப்‌ . பதிலாக 
அவர்கள்‌ .ஏதேலும்‌ தொழில்‌ செய்து ஜீவனோபாயம்‌ 
தேடிச்கொள்வார்கள்‌. 


௫௨ ஈமது தாய்நாடு 


கழுதையை நன்கு புடைத்தால்‌ ௮து குதிரை 
யாக விடு மென்று யாரோ சொல்லக்‌ கேட்டு ௮வ்‌ 
விதமே ஒருவன்‌ செய்தான்‌ என்றொரு கதை உண்டு, 
இத்தகைய முறையிமலயே ஈமது ிறுவர்களுக்குக்‌ 
கல்வி யளிக்கப்பட்டு வருகிறது, இம்முறை தொலைய 
மவண்டும்‌. 
டட்சு 

? மனிதனுக்குள்‌ ஏற்கெனவே இருக்கும்‌ பூச 

ணத்துவத்தை விகசிக்கச்‌ செய்வதே கல்வியாகும்‌, 
உட 

கல்வி என்பது, ஒருவனுடைய மூளையில்‌ பல 
விஷயங்களைச்‌ இணித்து விரவெதன்௮, அவ்விதம்‌ 
இணிக்கப்படும்‌ விஷயங்கள்‌ ௮ங்கே வாணாள்‌ முழு 
அம்‌ செரியாமல்‌ உபத்திரவித்துக்‌ கொண்டிருக்இன்‌ 
றன. அதனால்‌ என்ன பயன்‌? கற்கும்‌ விஷயங்கள்‌ 
தன்கு ஜீரணமாக வேண்டும்‌. ௮வை உயிர்‌ ஊட்டுவன 
வாய்‌, மனிதத்தன்மை தருவனவாய்‌, ஒழுக்க மமைப்‌ 
பனவா யிருக்கவேண்டும்‌, நீங்கள்‌ ஐந்தே ஐந்து கருத்‌ 
துக்களை ஜீரணித்துக்‌ கொண்டு ௮வற்றை உங்கள்‌ 
வாழ்க்கையிலும்‌, நடக்கையிலும்‌ ஊடுருவி நிற்கும்படி 
செய்வீர்களானால்‌, ஒரு பெரிய புத்தகசாலை முழுவதை 
யும்‌ மனப்பாடம்‌ செய்திருப்பவனை விடப்‌ பெரிய 
சல்விமான்களாவீர்கள்‌, 


* 
% 


உயர்தரக்‌ கல்வியின்‌ உபயோகம்‌ யாது ? வாழ்ச்‌ 
கையின்‌ பிரச்னைகளைத்‌ தீர்த்து வைத்த லெப்படி 
எனக்‌ கண்டுபிடிப்பதே. ஈவநாகரிக உலூன்‌ மிகச்‌ 
சிறந்த அறிஞர்களின்‌ கவனச்தை யெல்லாம்‌ தற்‌ 
போது கவர்ந்திருப்பது இவ்விஷயமே யாகும்‌. 


கல்வி--அருமருந்து ௫௩. 


ஆனால்‌ ஈம்‌ தேசத்தில்‌ அதற்குரிய வழி ஆயிரம்‌ ஆயிர 
மாண்டுகளுக்கு முன்னாலே?ய கண்டுபிடிக்கப்பட்டு 
விட்டது. 
ச 
* ஓழுக்கமளிப்பது, மமனோவலிமை தருவது, புத்‌ 
தியை விசாலிக்கச்‌ செய்வது, ஒருவனை த்‌ தன்‌ வலிமை 
கொண்டு நிற்கச்‌ செய்வது ஆகிய இத்தகைய கல்வி 
உமக்கு வேண்டும்‌. 
3 
கச 
” மனிதக்‌ தன்மை அளிப்பதே கல்விப்‌ பயிற்ச 
யின்‌ இலட்சியமா யிருத்தல்‌ வேண்டும்‌, அதற்‌ 
குப்‌ பதிலாக நாம்‌ எப்போதும்‌ வெளிப்‌ புறத்துக்கு 
மெருகு கொடுப்பதிலேயே எடுபட்டிருக்கிறோம்‌. 
உள்ளே ஒன்றுமில்லா திருக்கையில்‌ வெளிப்புறக்‌ 
துக்கு மெருகிட்டுக்கொண்‌ டிருப்பதால்‌ யாதுபயன்‌ ? 
உச 
பண்டைக்‌ காலத்துக்‌ குருகுலங்களைப்‌ போன்ற 
கல்வி ஸ்தாபனங்கள்‌ தேவை, அவற்றில்‌ மேனாட்டுப்‌ 
பெளதிக சாஸ்திரத்துடன்‌ வேதாந்தமும்‌ கற்பிக்கப்‌ 
பட வேண்டும்‌, பிரம்மசரியம்‌, சரத்தை, தன்னம்‌ 
பிக்கை என்னும்‌ அடிப்படைகளின்மீது கல்வி ௮ளிக்‌ 
கப்பட வேண்டும்‌. 
டக 
* ஆசிரியன்‌ தான்‌ கற்பிப்பகாக எண்ணுவ; 
லேயே எல்லாவற்றையும்‌ கெடுத்து விடுகிருன்‌, சகல 
ஞானமும்‌ மனிதனுக்குள்‌ இருக்கிறதென்று வேதார்‌ 
தீம்‌ சொல்றது. ௮ர்த ஞானம்‌ ஒரு சிறுவனுக்குள 
ளும்‌ இருக்கறது, ௮தை எழுப்புதலே தேவை. 
௮ அவே ஆசிரியனின்‌ வேலை, சிறுவர்கள்‌ தங்கள்‌ 


௫௪ நமது தாய்நர்டு 


சொந்த அறிவை உபயோகப்படுத்தவும்‌, தங்கள்‌ 
கால்‌, கை, கண்‌, செவி இவற்றை முறையாகப்‌ பயன்‌ 
படுத்தவும்‌ தெரிக்து கொளளும்‌ அளவில்‌ காம்‌ ௮வர்‌ 
களுக்கு உதவி செய்தால்‌ போதும்‌, மற்ற எல்லாம்‌ 
தாமே எளிதா விடும்‌, 
ச 
/ உங்களால்‌ ஒரு செடியை வளர்க்க முடியுமா? 
௮து போன்றே ஒரு குழர்தைக்கு நீங்கள்‌ எ.ஐவும்‌ 
கற்பித்தல்‌ இயலாத காரியம்‌, செடி தானே வளர 
உதவி மட்டுமே நீங்கள்‌ செய்ய முடியும்‌. கல்வி 
விஷயமும்‌ இவவாறுதான்‌. கல்வி என்பது உள்‌ 
ளிருந்து விக௫ப்பது, ௮ தன்‌ னியற்கையினால்‌ 
வளர்ச்சி யுறுகறது, அதன்‌ வளர்ச்சிக்குத்‌ தடையா 
யுள்ளவைகளை நீக்குவது மட்டுமே நீங்கள்‌ செய்யக்‌ 
கூடிய தாகும்‌, 
ச 
நமது நாட்டின்‌ கல்வி முழுதும்‌, பாரமார்த்இகக்‌ 
கல்வியாயினும்‌ சரி, லெள$கக்‌ கல்வியாயினும்சரி, ஈம்‌ 
கையிலேயே இருத்தல்வேண்டும்‌. கூடியவரையில்‌ 
தே€ய வழிகளில்‌ தேசீய முறைகளிலேயே கல்வி 
யளித்தல்‌ வேண்டும்‌. 
சு 
ஈமக்கு வேண்டுவதென்னவென நீங்கள்‌ அறிவீர்‌ 
கள்‌, அ௮ன்னியகாட்டு அஇிக்கமின்றி ஈமது சொந்த 
ஞான த்துறைகள்‌ எல்லாவற்றையும்‌ நாம்‌ சாய்ச்சி 
செய்தல்‌ வேண்டும்‌. ௮,த டன்‌ அங்கில பாஷையையும்‌, 
மேனாட்டு பெள இக சால்‌ தரத்தையும்‌ கற்கவேண்டும்‌, 
'இவையல்லாமல்‌, தொழிற்கல்வியும்‌, தொழில்‌ வளர்ச்‌ 
திக்குரிய சகல அறிவும்‌ ஈமக்குச்‌ தேவை, இதன்‌ 


பாமார்‌ முன்னேற்றம்‌ ௫௫ 


மூலம்‌, படித்‌ சவர்கள்‌ உத்தியோகம்‌ தேடி ௮லைவதற்‌ 
குப்‌ பதிலாக, தங்களுக்கு வேண்டிய அளவு 
சம்பாதித்துக்‌ கொள்ளவும்‌, கஷ்டகாலத்துக்குச்‌ 
சிறிது பொருள்‌ சேர்த்து வைக்கவும்‌ சாத்தியமாதல்‌ 
வேண்டும்‌. 
ச 
சுடர்விட்டெரியும்‌ தீயை யொத்த தூய ஓழுக்க 
முடைய ஆசிரியனோடு ஒருவன்‌ தன்‌ குழந்தைப்‌ பிரா 
யத்திலிருக்து வசித்தல்‌ வேண்டும்‌. உயரிய கல்விப்‌ 
பயிற்சிக்கு உயிருள்ள ஓர்‌ உதாரணமாக அவ்வாகிரி 
யன்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
3 
பொய்‌ சொல்லுதல்‌ ரபர்‌ என்று படிப்பதால்‌ 
மட்டும்‌ பயன்‌ என்ன ? ஓவ்வொரு சிறுவனும்‌ பூரண 
பிரம்மசர்யத்தை அலுஷ்டிக்குமாறு பயிற்சி செய்யப்‌ 
படவேண்டும்‌. பக்தியும்‌ சிரத்தையும்‌ அப்போது 
தான்‌ உண்டாகும்‌, பக்தி சரத்தை யில்லாத ஒருவன்‌ 
பொய்‌ கூறாதிருப்பது எங்கனம்‌ ? 
3 


% & 
சிறுவர்களுக்குக்‌ தகுர்ததகான ஒரு புத்தகம்‌ 
கூட ஈம்‌ நாட்டில்‌ இல்லை. இராமாயணம்‌, மகாபாரதம்‌, 
உபநிஷதங்கள்‌ இவற்றிலிருந்து சிறு கதைக எடங்‌ 
இய சில புத்தகங்களைத்‌ தாய்மொழியிலும்‌, ஆங்கலெத்‌ 
திலும்‌ நாம்‌ தயாரிக்கவேண்டும்‌. ௮வை மிக எளிய 
நடையில்‌ எழுதப்படவேண்டும்‌, 


௦. பாமரர்‌ முன்னேற்றம்‌ 
(சமது மூதாதைகளில்‌ பிரபு குலத்தவர்கள்‌ காட்‌ 
டின்‌ பாமர மக்களைத்‌ தங்கள்‌ காலின்&ழ்‌ ஈசுக்கிச்‌ 
கொண்டே வந்ததின்‌ பயனாக ௮வ்வேழை மக்கள்‌ 


௫௬ நம.து தாய்நாடு 


இக்கற்றவர்களாகிக்‌ கடைசியில்‌ பாவம்‌, தாங்கள்‌ மக்‌ 
கட்‌ குலத்தவர்‌ என்பதையே ௮ேகமாக மறர்துவிட்‌ 


டனர்‌, 


3 
% %* 


நூற்றுக்‌ கணக்கான ஆண்டுகளாய்‌ அவர்கள்‌ 
பிறருக்கு உழைக்கும்படி கட்டாயப்‌ படுத்தப்‌ பட்ட 
வர்களாதலின்‌, நாம்‌ அடிமைகளாகவே பிறந்தோம்‌, 
குற்ேவல்‌ புரியவே வாழ்க்கை யெடுத்தோம்‌ என்று 


அவர்கள்‌ உண்மையாகவே ஈம்பத்‌ தலைப்பட்டனர்‌, 


9 

க 
* ஹிந்து மதத்தைப்போல மக்கட்‌ குலத்தின்‌ 
மேன்மையை உயர்வுபடுத்திக்‌ கூறும்‌ மதம்‌ இப்பூவுல 
இல்‌ பிறிதொன்றில்லை ; ஹிந்து மதத்தைப்போல்‌ இப்‌ 
பொழுது அ௮னுஷ்டானத்தில்‌ ஏழை எளியவர்களை 

மிதித்து நசுக்கும்‌ மதமும்‌ வேறொன்றில்லை, 

ச 
இக்தியாவில்‌ ஏழை எளியவர்களுக்கும்‌, பாவி 
களுக்கும்‌ துணையே கிடையாது ; ஈண்பர்கள்‌ இல்லை, 
௮வர்கள்‌ எவ்வளவுதான்‌ முயன்றாலும்‌ முன்னேற 
முடியாது, ஒவ்வொரு நாளும்‌ ௮வர்கள்‌ தாழ்ந்து 
கொண்டே யிருக்கிறார்கள்‌, கொரேமான சமுதாய 
மானது அவர்கள்மீது சொரிந்துகொண்டே யிருக்கும்‌ 
அடிகளை ௮வர்கள்‌ உணருகிறார்கள்‌. அனால்‌ ௮வ 
வடி.கள்‌ எங்கிருந்து வருபவை என்று அவர்களுக்‌ 
குத்‌ தெரிவதில்லை தாங்களும்‌ மனித குலத்தைச்‌ 
சேர்ச்‌ சவர்களே என்பதை அவர்கள்‌ மறந்தே விட்‌ 


டார்கள்‌, இதன்‌ பயனே அடிமைத்தனமாகும்‌. 


பாமரர்‌ முன்னேற்றம்‌ ௫௭ 


ஈ. பாமாஜனங்களை ௮சட்டை செய்ததே நமது 
தேசீயப்‌ பெரும்பாவம்‌ என்று கான்‌ கருதுகிறேன்‌. 
மது வீழ்ச்சியின்‌ காரணங்களுள்‌ அது ஒன்றாகும்‌. 
இர்தியாவின்‌ பாமர மக்கள்‌ கல்விப்பயிற்சி யுடையவர்‌ 
களாய்‌, வயிற்றுச்சோற்றுக்குக்‌ கவலையற்றவர்களாய்‌ 
அகும்‌ வரையில்‌ ௮.ரசியல்‌ ௮.ரசியல்‌ என்று எவ்வளவு 
தான்‌ கூச்சலிட்டாலும்‌ பயன்‌ விளையாது, அப்பாமர 
ஜனங்களே ஈமது கல்விக்குப்‌ பணந்‌ தருகிறார்கள்‌. 
ஈமது கோயில்களை ௮வர்களே கட்டுகிறார்கள்‌, பதி 
அக்கு அவர்கள்‌ பெறுவதென்ன ? உதைகள்‌ தான்‌ ! 
ஏறக்குறைய அவர்கள்‌ நமது அடிமைகளாக விட்டார்‌ 
கள்‌, பாரதராட்டை நாம்‌ புனருத்தாரணம்‌ செய்ய 
விரும்பினால்‌ இப்பாமர ஜனங்களுக்குத்‌ தொண்டு 
செய்ய வேண்டும்‌. 
௮ 
“  இர்தியாவிலஓுளள லடமசாப லட்சம்‌ ஏழை 
களின்‌ துயரங்களையும்‌ துன்பல்களையும்‌ நினைக்து உண்‌ 
மையில்‌ கண்ணீர்‌ விரிவோர்‌ எத்தனை பேர்‌ இருக்கின்‌ 
றனர்‌ 7 நாமும்‌ மனிதர்கள்‌ தானா? அவர்களுடைய பசி 
தீர்வ தற்காக, அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக 
நாம்‌ செய்வது என்ன 1? அவர்களை சாம்‌ தொடுவ தில்லை. 
௮வர்கள்‌ அருகிலும்‌ நெருங்குவதில்லை! காம்‌ மனி 
தர்களா 3 
க்கு 

நான்‌ ஏழை; கான்‌ ஏழைகளை சே$க்கிறேன்‌, 
இந்நாட்டில்‌ (அமெரிக்காவில்‌ ஏழைகள்‌ எனப்படு 
வோரைப்‌ பார்க்கிறேன்‌; அவர்கள்‌ கதிக்கரங்குவோர்‌ 
எத்தனை பேர்‌ உளர்‌ என்பதையுங்‌ காண்கிமறன்‌. இக 


நாட்டுக்கும்‌ இர்‌ தியாவுக்கும்‌ எவ்வளவு பெரிய வேத்‌ 


டு௮ நமது தாய்நாடு 


றுமை? இந்தியாவில்‌, நித்திய தரித்திரத்திலும்‌, 
௮.றியாமையிலும்‌ மூழ்கிக்‌ கிடக்கும்‌ இருபது கோடி 
ஸ்திரீ புருஷர்களுக்சாக இரங்குவோர்‌ யார்‌? அவர்‌ 
கள்‌ முன்னேற்றத்துக்கு வழி என்ன 0 ௮வர்கள்‌ 
கல்வி யறிவில்லாதவர்கள்‌ ; ஒளி காணாமல்‌ தவிக்கிறார்‌ 
கள்‌, அவர்களுக்கு ௮றிவொளியை அளிப்போர்‌ 
யாவர்‌ ? விட்டுக்கு வீடுசென்று அவர்களுக்குக்‌ கல்வி 
புகட்ட யார்‌ தயா.ராயிருக்கிறார்‌ ? 


*்‌ 
3 & 


தேசம்‌ குடிசையில்‌ இருக்கிறதென்பதை நினைவு 
கூருங்கள்‌, அனால்‌ அந்தோ ! ௮க்குடிசைகளில்‌ வதி 
வோருக்கு எவரும்‌ எதுவும்‌ செய்தாரில்லை, 
டக 
ஒரு தேசத்தினுடைய கதி மோட்சம்‌ அந்நாட்டி. 
அள்ள விதவைகள்‌ பெறும்‌ கணவர்களின்‌ தொகை 
யையா பொறுத்திருக்கிறது ? அன்று, அன்று, பாமர 
மக்களின்‌ நிலையையே அது சார்ந்ததாகும்‌. அப்பாமா 
ஜனங்களை உங்களால்‌ கைதூக்கிவிட முடியுமா? ௮வர்‌ 
கள்‌ இயல்பாகப்‌ பெற்றுள்ள பாரமார்த்திகத்‌ தன்‌ 
மையை இழசர்துவிடாத வகையில்‌, ௮வர்கள்‌ இழந்து 
விட்ட தன்னம்பிக்கையை நீங்கள்‌ அவர்களுக்குத்‌ 
திரும்ப அளிக்க முடியுமா? 
உட்ச 
இக்காட்டில்‌ லட்சோப லட்சம்‌ ஏழை மக்கள்‌ 
ப௫ிப்பிணிக்கும்‌, ௮.றியாமைக்கும்‌ இரையானவர்களா 
யிருக்கும்‌ வரையில்‌, ௮வர்களுடைய உழைப்பின்‌ 
பயனைக்கொண்டு கல்வி கற்று அவர்களைக்‌ கவனியா 
திருக்கும்‌ ஒவ்வொரு மனிதனையும்‌ ரான்‌ துரோகி 


என்றே சொல்வேன்‌, 
ற்‌ 


பாமரர்‌ முன்னேற்றம்‌ ௫௯. 


துன்பத்திலாழ்ர்த ஏழைகளை வதைத்துப்பெற்ற. 
பணத்தைக்கொண்டு ஆடையாபரணங்களால்‌ தங்களை 
அலங்கரித்துக்‌ திரியும்‌ மனிதர்கள்‌, பசி ப என்று 
பறந்து காட்டு மிராண்டிகளேபோல்‌ வாழும்‌ அந்த. 
இருபது கோடி மக்களுக்காக எதுவும்‌ செய்யாவிடில்‌, 
அவர்களை நன்றிகெட்ட பாதகர்கள்‌ என்றே நான்‌ 
கூறுவேன்‌, 
கட்ச 
* வழமை, புரோகிதம்‌, கொடுங்‌ கோன்மை என்‌ 
னும்‌ இத்தகைய துன்பங்களால்‌ நசுக்கப்பட்டு உயிர்‌ 
வாழும்‌ இந்தியாவின்‌ ஏழைகளுக்காக நாம்‌ ஒவ்வொரு. 
வரும்‌ இரவு பகல்‌ பிராத்தனை செய்வோமாக, 
ச 
* அண்டவனைத்‌ தேடி. நீங்கள்‌ எங்கே போூறீர்‌ 
கள்‌ ? துன்பப்பட்டவர்கள்‌, ஏழைகள்‌, பலவீனர்கள்‌ 
இவர்கள்‌ எல்லாரும்‌ அத்தனை தெய்வ வடிவ௩களே 
யல்லவா $ ஏன்‌ முதலில்‌ இவர்களை .ஐராிக்கக்‌ 
கூடாது? கங்கைக்கரையில்‌ இணறு வெட்டப்‌ போதல்‌: 
உண்டா ॥ இந்த எழைகளையே உங்கள்‌ கடவுளாய்க்‌ 
கொள்ளுங்கள்‌. அ௮வர்களைப்பற்றிச்‌ இத்தியுங்கள ;. 
அவர்களுக்கு ஊழியம்‌ புரியுங்கள்‌ ; அவர்களுக்காக' 
இடைவிடாது பிரார்த்தனை செய்யுங்கள்‌. அப்போது 
ஆண்டவன்‌ உங்களுக்கு வழிகாட்டுவார்‌, 
கச 
எவனுடைய இதயம்‌ ஏழைகளுக்காக இரத்தம்‌. 
வடிக்கிறதோ அவனையே நான்‌ மகாத்மா வேன்பேன்‌ 


மற்றவர்கள்‌ து.ராத்மாக்களே யாவர்‌, 


௬௦ நமது தாய்நாடு 


நான்‌ தத்துவ ஞானியல்லேன்‌ ழ ஆத்ம ஞானியு 
மல்லேன்‌. ரான்‌ ஏழை; ஏழைகளை நேசிக்கிறேன்‌. 
௮ வவளவு தான்‌, 

ச 

நமது பாமா ஜனங்கள்‌ உத்தமர்கள்‌, ஏனெனில்‌ 
நமது நாட்டில்‌ ஏழ்மை ஒரு குற்றமாகக்‌ கருதப்படுவ 
தில்லை, ஈமது பாமரர்கள்‌ பலாத்காரப்‌ பற்றுள்ளவர்‌ 
கள்‌ ௮ல்லர்‌, ஐரோப்பாவிலுள்ள பாமர ஜனங்களைவிட 
நம்முடைய பாமர ஜனங்கள்‌ ௮இக நாகரிகமடைந்த 
வர்கள்‌, இவர்களுக்கு நாம்‌ லெளகிகக்‌ கல்வி யளித்‌ 
தில்‌ வேண்டும்‌. நமது மூதாதைகள்‌ விடுத்துப்‌ 
போயுள்ள உபாயத்தையே நாமும்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. ௮தாவ.து எல்லா உயரிய இலட்சியங்களும்‌ 
மெள்ள மெள்ளப்‌ பாமர ஜனங்களிடையே வேளூன்‌ 
,றச்‌ செய்யவேண்டும்‌. அவர்களை மெதுவாக உயர்த்‌ 
தங்கள்‌; சமத்வம்‌ பெறுமாறு உயர்த்துங்கள்‌, லெளகி 
கக்கல்வி கூட மதத்தின்‌ மூலமாகவே அளியுங்கள்‌, 

உச 

வேக மர்திரங்களில்‌ பிராம்மணர்களுக்கு எவ 
வளவு உரிமையுண்டோ அவ்வளவு உரிமை ௮வர்‌ 
களுக்கும்‌ உண்டென்பதை அவர்கள்‌ மனதில்‌ பதி 
யச்‌ செய்யுங்கள்‌, அவ்வாறே வாழ்க்கைக்கு ௮வ 
சியமான விஷயங்கள்‌, வியாபாரம்‌, விவசாயம்‌, 
கைத்கொழில்‌ ,நகயவைகளைப்‌ பற்றியும்‌ எளிய 
மொழிகளில்‌ அவர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌, உங 
களால்‌ இ௫ செய்ய முடியாவிடில்‌ உங்கள்‌ கல்வியும்‌, 
பயிற்சியும்‌, வேதாததியயனமும்‌, வேதாந்த விற்பத்‌ இ 
யம்‌ பழிக்குரியனவாகின்றன. 


பாமரர்‌ முன்னேற்றம்‌ சுக 


வயிற்றுக்‌ கடவுள பூசையே இப்போது முதன்‌ 
மையான தேவையாகும்‌. வயிற்றுக்‌ கடவுளை முத 
லில்‌ திருப்தி செய்தாலன்றி உங்கள்‌ சமய உபதேசம்‌ 
களுக்கு யாரும்‌ செவி கொடார்‌, முதலில்‌ இந்‌ 
தக்‌ கொடிய பட்டினியை நீக்குங்கள்‌. நீங்கள 
யாருக்கு மதபோதனை செய்ய விரும்புகிறிர்களோ 
௮வர்கள்‌ இடைவிடாமல்‌ தங்கள்‌ வயிற்றுப்‌ பிழைப்‌ 
பைப்‌ பற்றியே சிரஇக்க வேண்டியவர்களா யிருக்‌ 
கிமுர்கள்‌, அவர்களுக்கு இந்தக்‌ கவலை யில்லாமல்‌: 
செய்தாலன்றி உங்கள்‌ உபந்நியாசங்களும்‌ பிறவும்‌ 


எவவகைப்‌ பயலும்‌ தரமாட்டா, 


ஈமக்கு இப்போது வேண்டியது ஏராளமான 
இராஜச சக்தியாகும்‌. ஏனெனில்‌ தேசமனைத்தும்‌ 
இதுகாலை தாமஸத்தில்‌ மூழ்கியிருக்கி றஅ. இக்‌ 
நாட்டு மக்களுக்குப்‌ பசிக்கு உணவும்‌, உடுக்கத்‌ துணி 
யும்‌ ௮ளிக்க வேண்டும்‌; அளித்து அவர்களைத்‌ தாக்‌. 
கத்தினின்றும்‌ எழுப்ப வேண்டும்‌; எழுப்பி முழு 
மனதுடன்‌ செயலில்‌ இறஙகச்‌ செய்யவேண்டும்‌, 

ட்ட 

வாழ்க்கையின்‌ மிக முக்கியமான பிரச்னைகளைப்‌: 
பற்றி ஈமது முன்னோர்களும்‌ மற்ற காட்டாரும்‌ 
கொண்ட கொள்கைகள்‌ அவர்களுக்குத்‌ தெரிவிக்கப்‌: 
பட வேண்டும்‌, முக்கியமாக, தற்போது மற்ற காட்‌ 
டார்‌ என்ன செய்துகொண்‌ டிருக்கிறார்கள்‌ என்பதை 
௮வர்களே பார்த்துத்‌ தாங்கள்‌ செய்தற்குரிய தென்ன 
வென்று மூடிவு செய்ய வேண்டும்‌. இசசாயனப்‌ 
பொருள்களைச்‌ சேர்த்து வைப்பதே நம்முடைய 


௬௨ நமது தாய்நாடு 


வேலை, அப்போது ௮ தினின்றும்‌ புதியதோர்‌ இரசாய 
னப்‌ பொருள்‌ இயற்கை விதிகளின்படி உற்பத்தி 
யாகி விடுகிறது, 
கட்ட 
கொஞ்சம்‌ நிதிசேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌, பின்‌ 
னர்‌, சில ஜால விளக்குகள்‌ (11221௦ 1,801810), தேச 
படங்கள்‌, பூகோளங்கள்‌, இரசாயனப்‌ பொருள்கள்‌ 
இவற்றைச்‌ சேகரித்தக்‌ கொள்ளுங்கள்‌, ஒவ்வொரு 
நாள்‌ மால்யும்‌ ஏழை எளியவர்கள்‌ தாழ்த்தப்பட்டவர்‌ 
களின்‌ கூட்டம்‌ ஒன்று சேருங்கள்‌. முதலில்‌ சமயத்‌ 
தைப்பற்றி உபர்கியாசம்‌ செய்யுங்கள்‌ ; பிறகு ஜால 
விளக்கு முதலியவற்றின்‌ உதவியினால்‌ வானநூல்‌, 
பூகோள சாஸ்இரம்‌ முதலியன ஜனங்களின்‌ தாய்‌ 
மொழியின்‌ மூலம்‌ க றீபியூங்கள்‌, 
ச 
இந்தியாவிலும்‌ வெளி நாட்டிலும்‌ மக்கட்‌ குல 
மானது எத்தனை யெத்தனை உயரிய கருத்துக்களை 
வளர்த்திருக்கிதோ அவ்வளவையும்‌, ஏழையிலும்‌ 
ஏழையும்‌ தாழ்ர்தவரிலும்‌ தாழ்ர்‌ தவனும்கூட அடையு 
மாறு ௮வர்களுடைய விட்டுக்கே கொண்டு செல்லு 
தல்‌ ; பின்னர்‌ ௮வர்களைத்‌ தங்களுக்குத்‌ தாங்களே 
சிந்திக்கச்‌ செய்தல்‌ ; இவையே என்னுடைய ௮வர 
வாகும்‌. 
கச 
“ பாமர ஜனங்களின்‌ மதத்துக்கு ஊறு சேய்யா 
மல்‌ அவர்களை முன்னேற்றுதல்‌ '? என்பதையே ௨௮ 


கள்‌ வாழ்க்கை நோக்கமாய்க்‌ கொள்ளுங்கள்‌, 


பெண்மச்கள்‌ முன்னேற்றம்‌ ௬௩ 
0. பேண்மக்கள்‌ முன்னேற்றம்‌ 
பல நூற்றாண்டுகளாகப்‌ பலவகைச்‌ சந்தர்ப்பங்‌ 
களினால்‌ ஈமது பெண்களுக்குப்‌ பாதுகாப்பு ௮வசியமா 
யிருந்து வர்திருக்கிறது, ஈமது பழக்க வழக்ககங்‌ 
களுக்கு உண்மைக்‌ காரணம்‌ இதுவேயன்றி, ஸ்திரீ 
கள்‌ தாழ்ச்‌ தவர்கள்‌ என்னும்‌ கொள்கையன்று. 
உச 
நமது பெண்கள்‌ திக்கற்றவர்களாகவும்‌, பிறசை 
நம்பி வாழ்பவர்களாகவும்‌ கீண்ட காலமாகப்‌ பயிற்சி 
செய்யப்பட்டு வர்திருக்கின்றனர்‌. இதன்‌ பயனாக, 
மிகச்‌ சிறு ௮பாயம்‌ அல்லது துன்பம்‌ நோர்ந்துவிட்‌ 
டாலும்‌ ௮வர்கள்‌ கண்ணீர்‌ பெருக்குவதற்கே தகுச்‌ 
தவர்களாகி விட்டனர்‌. 
குடும்ப வாழ்க்கையைப்‌ பொறுத்தவரை, இந்‌ 
இயாவில்‌ வழங்கும்‌ முறைகள்‌ மற்ற எந்த நாட்டாரின்‌ 
முறைகளிலும்‌ பல அம்சங்களில்‌ உயார் தவை என்று 
நான்‌ திட்டமாகக்‌ கூறுவேன்‌.' 
த்‌ 
இந்தப்‌ புண்ணிய பாரத பூமியில்‌, சீதையும்‌ 
சாவித்ரியும்‌ வாழ்ர்த இந்நாட்டில்‌, இன்னமும்‌ பெண்‌ 
மைக்கு இலக்கியமானவர்களைக்‌ காணலாம்‌. ௮வவளவு 
தூய நடக்கையும்‌, தொண்டில்‌ விருப்பமும்‌, அ௮னபும்‌, 
தியாளமும்‌, திருப்தியும்‌, பக்தியும்‌ ஒருங்கே வாய்க்க 
பெண்களை உலகில்‌ வேழெர்த காட்டிலும்‌ ரான்‌ காண்‌ 
ப.த.ற்கில்லை, 


௬௪ நம.து தாய்காடு 


சிதைக்குப்‌ பிறப்பளித்த ஒரு ஜாதியார்‌ பெண்‌ 
குலத்தினிடம்‌ வைத்திருக்கும்‌ மரியாதை உல௰ல்‌ 
ஓப்புவமை யற்றதா யிருக்குமென நான்‌ அறிவேன்‌. 
சீதை அவர்கள்‌ கனவில்கண்ட பெண்ணரடியா யிருப்பி 
னு கூட இது பொருந்தும்‌. 

ச 

பண்டை நாளில்‌ ஆரண்யங்களில்‌ நடைபெற்ற 
தமது சர்வகலாசாலைகளில்‌ - குருகுலங்களில்‌ - கிறு 
வர்‌ சிறுமிகளுக்கு அளிக்கப்பட்ட சமத்வத்இனும்‌ 
பூரண சமத்வம்‌ வேறுண்டா? ஈமது சம்ஸ்‌ 
கிருத நாடகங்களைப்‌ படியுங்கள்‌. சகுந்தலையின்‌ சரி 
தித்தைப்‌ படித்துவிட்டு, டென்னிஸன்‌ இயற்றிய 
: இளவரசி!” என்னும்‌ கவிதை ஈமக்குக்‌ கற்பிக்கக்‌ 
கூடியது ஏதேலு முண்டாவெளனப்‌ பாருங்கள்‌. 

விதவைகளின்‌ பிரச்னையைப்‌ பற்றியும்‌, பொது 
வாக ஸ்திரீகள்‌ நிலையைப்‌ பற்றியும்‌ எனது கரத்‌ 
தென்னவென்று அடிக்கடி கேட்கப்படுகிறது. கான்‌ 
இதற்கு முடிவான பதிலாகச்‌ சொல்வதென்ன 
வெனில்‌,--இர்த அசட்டுக்‌ கேள்வியை என்னிடம்‌ 
ஏன்‌ கேட்டுறீர்கள்‌? நான்‌ விதவையா? அல்லது 
ஸ்திரீயா 1 பின்னர்‌, என்னை ஏன்‌ கேட்கவேண்டும்‌ ? 

ஆ 

பெண்‌ மக்கள்‌ சம்பந்தமான பலமுக்கிய பிரச்னை 
கள்‌ உண்டென்பது உண்மையே, னால்‌ *: கல்வி” 
என்லும்‌ மர்இ.ரத்தினால்‌ தீர்த்து வைக்க முடியாதது 
௮வற்றில்‌ எதுவுமில்லை, ப 


பெண்மக்கள்‌ முன்னேற்றம்‌ ௬டு 

ஸ்திரீகளின்‌ பிரச்னைகளைத்‌ தீர்த்து வைப்‌ 
பதற்கு நீ யார்‌? ஒவ்வொரு விதவையையும்‌, ஸ்திரீ 
யைபும்‌ ௮டக்கி ஆள்வதற்கு நீ என்ன, அவர்களைப்‌ 
படைத்த ௮ண்டவனா ? விலகி நில்‌, அவர்கள்‌ தங்‌ 
கள்‌ பிரச்னைகளைத்‌ தாங்களே தீர்த்துக்‌ கொள்‌ 
வார்கள்‌, 

உங்கள பெண்மக்களுக்குக்‌ கல்வி யளியுங்கள்‌ ; 
பின்னா அவர்கள்‌ போக்கில்‌ விட்டு விடுங்கள்‌, தங்‌ 
களுக்கு என்னென்ன சீர்‌இருத்தங்கள்‌ வேண்டு 
மென்று அவர்களே சொல்வார்கள்‌, அவர்களைப்‌ 
பொறுத்த விஷயங்களில்‌ தீர்ப்புச்‌ சொல்ல உங்களுக்‌ 
கென்ன அதிகாரம்‌? எ 

டட்ச 

ஹிந்து பெண்மணிகளில்‌ பெரும்பான்மையோ 
சால்‌ நினைக்கவும்‌ முடியாத ௮ளவு ஒவ்வோர்‌ அமெரிக்‌ 
கப்‌ பெண்மணியும்‌ கல்வி பயின்றிருக்கிறாள்‌. ஈமது 
பெண்களும்‌ ஏன்‌ அத்தகைய கல்வி பெறுதல்‌ 
கூடாது? பெற்றே யாதல்வேண்டும்‌. 

கட 

அமெரிக்காவில்‌ ண்‌ மக்கள்‌ தங்கள்‌ பெண்‌ 
மக்களை மிக நன்றாக நடத்துகிறார்கள்‌, எனவே ௮வர்‌ 
கள்‌ செல்வத்திலும்‌ கல்வியிலும்‌ இறந்து, ஊக்க 
முடைய சுதர்திர வாழ்வு நடத்துகிறார்கள்‌. அனால்‌ 
ராம்‌ துன்பத்தி லாழ்ந்து நடைபிணக்கள்போல்‌ 
அடிமை வாழ்வு வாழ்வதேன்‌? இதற்கு விடை 
சொல்ல வேண்டுவ தில்லை. 

௫ 


௬௪ நம.து தாய்நாடு 


பெண்‌ கல்விக்கு ரம்பம்‌ செய்வதெப்படி? 
கற்பு என்பது ஹிந்து மாதரின்‌ பரம்பரைச்‌ செல்வம்‌. 
எனவே, கற்பு என்றால்‌ என்னவென்று ௮வர்கள்‌ எளி 
தில்‌ ௮றிந்து கொள்வார்கள்‌, முதலில்‌, இந்த இலட்சி 
யத்தை அவர்களிடையே உறுஇப்‌ படுத்துங்கள்‌. 
இதனால்‌ அவர்கள்‌ சிறகத ஒழுக்க வலிமை பெறு 
வார்கள்‌, ௮வர்கள்‌ இல்லறச்தை மேற்கொள்ளலாம்‌; 
அல்லது விரும்பின்‌ கன்னிகைகளாகவே காலங்கழிக்க 
லாம்‌. எங்ஙகனமாயினும்‌, அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ ஒவ்‌ 
வொரு படியிலும்‌, தங்கள்‌ கற்பினின்று ஜாணு 
வேனும்‌ வழுவுவதினும்‌ உயிரையே விட்டுவிடவும்‌ 
௮ஞ்சாத மனத்திண்மை பெறுவார்கள்‌, 
டக 
ஸ்திரீகள்‌ தங்கருடைய பிரச்னைகளைத்‌ தாங்‌ 
களே தீர்த்துக்‌ கொள்ளும்படியான நிலைமைக்கு அவர்‌ 
களைக்‌ கொண்டு வந்து விடவேண்டும்‌. 
டக 
நமது பாரதத்‌ தாயின்‌ செஷமத்திற்கு ௮வ 
புதல்வா பு.தல்விகளில்‌ சிலர்‌ ஆகமச்‌ தூய்மை 
யுள்ள பிரடீசாரிகளாகவும்‌, பிரமசாரிணிகளாகவும்‌ 
வாழ்வு நடத்தல்‌ அவசியமா யிருக்கே.து. 
ச 
தற்காலத்தின்‌ தேவைகளை முன்னிட்டு ஆராய்ச்‌ 
தால்‌, பெண்மக்களில்‌ சிலரைத்‌ அறவு இலட்சியங்களில்‌ 
பற்றுண்டாமாறு பயிற்சி செய்தல்‌ ௮வசியமெனக்‌ 
காண்டுறது. ௮ வர்கள்‌ ௮காதி காலமாகக்‌ தங்களுடைய 
இரத்தத்தில்‌ ஊறிப்போயிருக்கும்‌ பதிவிரதா தர்ம 
பலத்தினால்‌ ஊக்கமடைந்து வாணாள்‌ முழுதும்‌ கன்‌ 


பெண்மக்கள்‌ முன்னேற்றம்‌ ௬௪ 


னிகைசளாக இருந்து தொண்டு செய்வதாக விரதங்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
1 
நவின பெளதிக சாஸ்திரங்கள்‌ அவர்களுக்குக்‌ 
கற்பிக்சுப்படவேண்டும்‌. அவர்களுக்கும்‌ மறந்றவர்களுக்‌ 
கும்‌ பயன்படக்‌ கூடிய வறு விஷயங்களும்‌ கற்பிக்‌ 
கப்பட வண்டும்‌. 
த 
மதச்‌ சரித்திரம்‌, புராணங்கள்‌, குடும்ப திர்‌ 
வாக முறைகள்‌, உயர்‌ கலைகள்‌, சன்மார்க்க தத்துவங்‌ 
கள்‌ இவை எல்லாம்‌ நவின பெளதிக சாஸ்திரத்தின்‌ 
துணைகொண்டு அவர்களுக்கும்‌ கற்பித்தல்‌ வேண்டும்‌, 
அத்துடன்‌ அறகெஜியிலும்‌ பாரமார்த் இக வாழ்க்கையி 
ம்‌ பயிற்சி யளிக்கவேண்டும்‌. உரிய காலில்‌ 
அவர்கள்‌ ௮ன்னைமார்களுக்கு இலக்கியங்களாப்‌ விளங்‌ 
கும்‌ வண்ணம்‌ பயிற்சி செய்வித்‌ தல்‌ வேண்டும்‌, 
உச 
பெண்‌ பள்ளிககூடங்களில்‌ கல்வி கற்பிக்கும்‌ 
கடமை, படிப்புள்ள கைம்பெண்களுக்கும்‌ பிரம 
சரரிணிகளுக்குமே எவ்வாற்றானும்‌ உரியதாகும்‌, இரச 
நாட்டில்‌ பெண்‌ பளளிக்கூடங்களில்‌ ஆண்மக்களின்‌ 
தொடர்பை விலக்குதல்‌ ஈலம்‌. 
ச 
சமயம்‌, கல்கள்‌, பெளதிக சாஸ்திரம்‌, விட்டு 
வேலை, சமையல்‌, தையல்‌, சுகாதாரம்‌ - இவ நில்‌ 
எல்லாம்‌ முக்கியமான ௮ம்சஙகள்‌ நமது ஸ்தா 
களுக்குக்‌ கற்பிக்கப்பட வேண்டும்‌. ஈவினங்கள்‌, கதை 
கள்‌ முதலியவை அவர்கள்‌ படித்தல்‌ நன்மையன்று' 


வட னால்‌ பூஜாவிஇகள்‌ மட்டும்‌ சொல்லிக்‌ கொடுத்த 


சுற்‌ கமது தாய்நாடு 


லும்‌ போதாது, ௮வர்களுக்களிக்கப்படும்‌ கல்வி எல்லா 
விஷயங்களிலும்‌ கண்‌ இறப்பதாய்‌ இருக்கவேண்டும்‌. 
நஈற்குணங்களுக்கு இலக்யெங்களான பெண்மணிகளின்‌ 
சரிதங்களை அடிக்கடி பெண்‌ குழர்தைகளுக்குச்‌ 
சொல்லி, சுயகலத்தியாக வாழ்க்கையில்‌ அவர்களுக்குப்‌ 
பற்றுண்டாகும்படி செய்யவேண்டும்‌. சீதை, சாவித்ரி, 
தமயந்தி, லீலாவதி, மீராபாப்‌ முதலிய உத்‌.தமிகளின்‌ 
உதாரணங்கள்‌ எப்போதும்‌ அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 
குடிகொண்டிருக்கச்‌ செய்தல்‌ அவசியம்‌. அ௮க்கற்பரசி 
களை இலக்கியமாகக்‌ கொண்டு அவர்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையை அமைத்துக்‌ கொள்ளுமாறு செய்தல்‌ 
நம.து கடமையாகும்‌. 
த்‌ 

இந்நாட்டின்‌ ஆண்‌ மக்களுக்கு நான்‌ சொல்‌ 
வதையே பெண்மணிகளுக்கும்‌ கூறுவேன்‌, இந்தியா 
விலும்‌, இந்திய தர்மத்திலும்‌ ஈம்பிக்கை வையுங்கள்‌, 
பலசாலிகளாயும்‌, வருங்காலத்தில்‌ ஈம்பிக்கையுடை 
யவர்களாயு மிருங்கள்‌. உங்களுடைய பழைய காக 
ரிகத்தைக்‌ குறித்து வெட்கப்பட வேண்டாம்‌. ஹிர்‌ 
தூக்கள்‌ பிறரிடமிருந்து பெற வேண்டியது கொஞ்சம்‌ 
உண்டாயினும்‌, உல௫ல்‌ வேறெந்த காட்டாரையும்விட 
அவர்களிடம்‌ கொடுப்பதற்‌ கஇிகமிருக்கிற தென்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌. 

உட்ச 

பெற்றோர்கள்‌, தங்கள்‌ பிள்ளைகள்‌ முப்பதாண்டு 
பிரமசரியம்‌ காத்த பின்னசே அவர்களுக்குச்‌ கலி 
பாணம்‌ செய்து வைக்கவேண்டும்‌. அதுபோன்றே 
பெண்களும்‌ பிரமசரியங்‌ காத்தல்‌ அவயம்‌, அச்‌. 


பெண்மக்கள்‌ முன்னேற்றம்‌ பது 


காலத்தில்‌ அவர்களுக்குப்‌ பெற்றோர்களால்‌ கல்வி 


யளிக்கப்பட வேண்டும்‌, 


% 
கச 
இர்தியாவின்‌ பெண்கள்‌ சீதையின்‌ அடிச்சுவடு 
களைப்‌ பின்பற்றியே முன்னேற வேண்டும்‌. வேறு. 
வழி கடையாது. 
உச 
மற்றவைகளுடன்‌, அவர்கள்‌ வீரமும்‌ வலிமையும்‌ 
கூடப்‌ பெற வேண்டும்‌. இக்காளில்‌ அவர்கள தற்‌ 
காப்பு முறைகள்‌ தெரிந்து கொள்ளுதலும்‌ அவசிய 
மாஇவிட்டது.. 


* 
க 
ஈமது ஸ்திரீகளைச்‌ தற்கால நாகரிகத்தில்‌ பழக்கு 
வதற்குச்‌ செய்யப்படும்‌ எந்த முயற்சியாயினும்‌, ௮து 
சீதையின்‌ இலட்சியத்திலிருந்து ௮வர்களை அகற்றிக்‌ 
கொண்டு போவதாயிருந்தால்‌, உடனே தோல்வி 
யடைதல்‌ நிச்சயம்‌, இதைப்‌ பிரதிதினமும்‌ நாம்‌ பார்க்‌ 
கிழோம்‌. 
ட்‌ 
உங்கள்‌ பெண்மக்களின்‌ நிலைமையை உங்களால்‌ 
உயர்த்த முடியுமா ? முடிய மென்றால்‌, வருங்காலத்‌ 
இல்‌ நிங்கள்‌ கேம மடைவிர்க ளென்று ஈம்புதம்‌ ட 
மூண்டு, இன்றேல்‌ இப்போதுள்ள &ீழ்‌ நிலையி?2லமய 
இருக்கவேண்டியது தான்‌. 
உண்மையான சக்தி உபாசகன யார எனறு உங்‌ 
களுக்குத்‌ தெரியுமா? இவ்‌ வலத்தில்‌ ஆண்டவன்‌ 
சர்வவியாபியான சக்தியா புள்ளான்‌ என்பதையறிக்‌ து, 
பெண்மக்களிடத்தே ௮ந்த சக்தியின்‌ வெளித்தோற்‌ 


றத்தைக்‌ காண்பவனேயாவான, 


௭௦ ஈமது தாய்நாடு 
1. சாதிப்‌ பிரச்னை 
சமூகத்திற்கே சாதி - சமயத்திற்கு அன்று 

சமயத்துறையில்‌ சாதி என்பது கிடையாது. 
சாதி என்பது ஒரு ச்ச ஏற்பாடேயாகும்‌. மிக 
உயர்ந்த சாதியைச்‌ சேர்ந்தவனும்‌, மிகத்‌ தாழ்ந்த 
சாதியைச்‌ சேரந்தவனும்‌ இகச்காட்டில்‌ சந்நியாசி யாக 
லாம்‌, அப்போது இரண்டு சாதியும்‌ சமமாகின்றன. 

. சாதி முதலிய ஈமது சமூக ஏற்பாடுகள்‌ சமயத்‌ 
தொடர்புடையனவாச வெளிக்குத்‌ தோன்றிய போதி 
லும்‌, உண்மையில்‌ ௮வை ௮.ததகையன வல்ல. கம்மை 
ஒரு தணி சமூகமாகக்‌ காப்பாற்றி வருவதற்கு ௮வ்‌ 
வேற்பாடுகள்‌ அவசியமா யிருக்து வர்திருக்கின்‌றன. 
துற்காப்புக்கு ௮வசியம்‌ இல்லை யாகும்போது ௮வை 
இயற்கை மரணமடைந்து மறையும்‌. 

க்க 

கெளதம புத்தர்‌ முதல்‌ ராம்‌ மோஹன்‌ ராய்‌ 
வரையில்‌ (௪ீர்திரத்தக்காரர்‌) எல்லாரும்‌ ஒரு தவறு 
செய்‌ திருக்கறார்கள்‌., ௮வர்கள்‌ சாதியை சமய ஸ்தா 
பனமாகக்கொண்டு சாதி, சமயம்‌ எல்லாவற்றையும்‌ 
சேர்த்து அழித்துவிட முயன்றார்கள்‌. எனவே அவர்‌ 
சுள்‌ ௮ுடைர்சது தோல்வியேயாகும்‌. புரோ$ூதர்கள்‌ 
என்ன பிதற்றினாலும்‌ சரியே, சாதி என்பது ஒரு 
சமூக ஏற்பாடே என்பதில்‌ சந்தேகமில்லை. ௮ந்த 
ஸ்தாபனம்‌ தன்னுடைய வேலையைச்‌ செய்த' பின்னர்‌ 
இப்போது ௮ழுக நாற்ற மெடுத்திருக்கெது, இந்திய 
ஆகாய வெளியில்‌ ௮ர்நாற்றம்‌ நிறைந்துளது.: 


சாஇப்‌ பிரச்னை ௭௧ 


சாதி ஏற்பாடு வேதார்த மதத்துக்கு விரோத 
மானது, சாதி என்பது ஒரு சமூக வழக்கமே யல்‌ 
லாது வேறில்லை. நமது பெரிய ஆசாரியர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ ௮தைத்‌ தகர்க்க முயன்றிருக்கிறார்கள்‌, புத்‌ 
தீர்‌ காலத்திலிருந்து சாதிக்கு விரோதமாக அகர்‌ 
பிரசாரம்‌ செய்து வந்தார்கள்‌. அனால்‌ ஒவ்வொரு 
முறையிலும்‌ ௮து வலிமை பெற்று வர்ததே யன்றி 
வே பயனில்லை. , இக்‌ தியாவின்‌ ௮ரசயல்‌ ஸ்தாபனங்‌ 
களிலிருந்து வளர்ச்சி பெற்றதே சாதியாகும்‌. ௮தைப்‌ 
பரம்பரையான தொழிற்சங்க முறை என்று சொல்ல 
லாம்‌.. ஐரோப்பாவுடன்‌ நோந்த தொழிற்‌ போட்டி 
யானது, எந்த போதனையையும்‌ விட, சாதியை அதிகம்‌ 
தகர்த்‌ திருக்கிறது. ்‌ 

ச 
சாதி ஏற்பாட்டின்‌ உட்கருத்து 

ஐரோப்பிய நாகரிகத்திற்குரிய சாதனம்‌ பலாத்‌ 
காரமாகும்‌. ஆரிய நாகாகமோ வாரண தாமதத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. இர்த வாணப்‌ பிரி 
வினை, நாகரிகமென்னும்‌ உச்சிக்கு ஜனங்களை ௮ழை,க்‌ 
துச்‌ செல்லும்‌ படிக்கட்டாகும்‌, ஒருவனுடைய கல்வி 
யும்‌, ௮றிவுப்‌ பயிற்சியும்‌ ௮திகமாக ௮க, ௮வள்‌ ௮ர்‌ 
தப்‌ படிக்கட்டின்‌ மூலமாய்‌ மேலே மேலே ஏறிக்கொண்‌ 
டிருக்கறான்‌. ஐரோப்பிய நாகரிகத்தில்‌ பலசாலி 
களுக்கே வெற்றி; பலவீனர்கள்‌ ௮ழிர்து போகவேண்‌. 
டியதுதான்‌. ஆனால்‌ பாச தேசத்திலோ ஓவ்வொரு 
சமூக விதியும்‌ பலவினர்களைப்‌ பாதுகாப்பதையே 
நோக்கமாகக்‌ கொண்டதாகும்‌. 


௭௨ கமது தாய்சாடு 


சாதி என்பது நல்ல ஏற்பாடு கான்‌. ஆனால்‌ உண்‌ 
மையில்‌ சாதி என்ரால்‌ என்னவென்று லட்சத்தில்‌ ஒரு 
வர்‌ கூட அறிந்து கொள்வ தில்லை,,உலகில்‌ சாதி இல்‌ 
லாத தேசமே யில்லை, இந்தியாவில்‌ சாம்‌ சாதி என 
னும்‌ £ழ்ப்‌ படியில்‌ தொடங்கி சாதியற்ற மேல்‌ 
நிலையை அ௮டைகரராம்‌. சாதி என்பது இந்தத்‌ 
தீத்துவத்தையே அ௮டிபிபடையாகக்‌ கொண்டதாகும்‌, 
இந்தியாவில்‌, பிராமணன்‌ மக்கட்‌ குலத்தின்‌ இலக்‌ 
கியமாவான்‌. ஒவ்வொருவனையும்‌ பிராமணனுக்கு 
வது சாதி ஏற்பாட்டின்‌ நோக்கமாகும்‌. இந்திய 
சரித்திரத்தைப்‌ படித்தால்‌ கழ்வகுப்பாரை மேலெ 
கொண்டுவா எப்போதும்‌ முயற்சிகள்‌ செய்யப்‌ 
பட்டுவர்‌ இருப்பதைக்‌ காண்பீர்கள்‌, பல வகுப்புகள்‌ 
கைதூக்கி விடப்பட்‌ டிருக்கின்றன. மற்றும்‌ பல வகுப்பு 
களம்‌ மேலே வந்து முடிவில்‌ எல்லாரும்‌ பிராமணராக 
ளாவார்கள்‌. இதுவே சாதி ஏற்பாட்டின்‌ நோக்கம்‌, 
யாரையும்‌ கழே கொண்டுவராமல்‌ எல்லாரையும்‌ காம்‌ 
மேலே தாூக்கிவிடவேண்டும்‌, இதைப்‌ பெரிதும்‌ பிரா 
மணர்களே செய்தாகவேண்டும்‌. ஏனெனில்‌, உயர்‌ 
குலத்தவரின்‌ கடமை தங்கள்‌ 6 தனி உயர்‌ வுக்குத்‌ 
தாங்களே குழி தோண்டிக்‌ கொள்ளுதல்‌, ௮தாவத 
மற்றவர்களையும்‌ தங்களுக்குச்‌ சமமாக' உயர்த்துதலே 
யாகும்‌, இதை எவ்வளவு விரைவில்‌ செய்கிறார்களோ 


அவ்வளவுக்கு நன்மை, 


4 % 
ஆதம சாதன த்தையும்‌ அறவு நெறியையும்‌ மேற்‌ 
கொண்ட பிராமணன்‌ ஈமது இலக்கயமாவான்‌1பிராமண 
இலட்சியம்‌ என்றால்‌ என்ன ? உலகப்பற்‌.று ௮றவே 
நீங்கி உண்மை ஞானம்‌ குடிகொண்டுள்ள பிரம்மணீய 


சாதிப்‌ பிரச்னை ௭௩ 


இலட்சியத்தையே நான்‌ குறிப்பிடுகிறேன்‌. இதுவே 
ஹிந்து சமூகத்தின்‌ இலட்சியமாகும்‌. 
னய 


உலக முழுவதிலும்‌ தம்பத்தில்‌ பிராமணர்‌ 
கேள யிருந்தார்களென்௮ம்‌, ௮வர்கள்‌ இழிவடையத்‌ 


தொடங்கியபோது பற்பல சாதிகளாகப்‌ பிரிந்தார்க 
ளென்றும்‌, மீண்டும்‌ கருத யுக ஆரம்பத்தில்‌ எல்லா 
ரும்‌ பிராமணர்க ளாவார்களென்றும்‌ மகாபாரதத்தில்‌ 
படிக்கிறோம்‌. ஆதலின்‌ சாதிப்‌ பிரச்னையைத்‌ தீர்த்து 
வைப்பதற்கு வழி, ஏற்கனவே மேலேயுள்ளவர்களைக்‌ 
கீழே இழுப்பதன்று ; உண்ணல்‌ குடித்தல்‌ விஷய 
களில்‌ மூளை கெட்டுத்‌ தடுமாறுவது மன்று; ௮இக 
சுகாநுபவங்களுக்காக நமது கட்டுக்களை மீறி நடப்‌ 
பதுமன்று ; ப ரம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ வேதாந்த சம 
யத்தின்‌ கட்டளைகளை நிறைவேற்றிப்‌ பாரமார்த்‌திக 
வாழ்வு எய்தலும்‌, உண்மைப்‌ பிராமண ராதலுமே 
வழியாகும்‌, 
ம்‌ 
௩ ஆ 

உங்கள்‌ எல்லாருக்கும்‌ விதிக்கப்பட்டுள்ள கட்‌ 
டளை ஒன்றுதான்‌, தாவது நீங்கள்‌ அனைவரும்‌ 
இடையில்‌ நில்லாமல்‌ முன்னேறிக்‌ கொண்டே யிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌, ௨மிக உயர்‌ நிலையிலுள்ள வனிலிருர்‌ ௪, 
மிகத்‌ தாழ்ர்‌ துள்ள பறையன்‌ வரைக்கும்‌ இர்காட்டில்‌ 
எல்லாரும்‌ முயன்று உண்மைப்‌ பிராமணர்‌ ஆதல்‌ 
வேண்டும்‌. 

பின்னர்‌ நாளடைவில்‌ ஏற்பட்ட ஸ்மிருதிகளில்‌, 
சிறப்பாக இக்காலத்திற்கு முழு ௮திகாரம்‌ உள்ள 
ஸ்மிரு இகளில்‌, நாம்‌ காண்பதென்ன ? சூத்திரர்கள்‌ 


௪௪ நமது தாய்நாடு 


பிராமணர்களுடைய வழக்க பழக்கங்களைக்‌ கைக்‌ 
கொண்டால்‌ அவர்கள்‌ ஈன்றே செய்கிரூர்கள்‌ ) இவ்‌ 
வழியில்‌ அவர்களுக்கு ஊக்கமளிக்கவேண்டும்‌ சன்று 
கூறப்படுவதைக்‌ காண்கிரோம்‌....எல்லாச்‌ தனம்‌ 
மெதுவாக, நிதானமாக, மேலே வ.ரவேண்டுமென்‌ 
பதே கோக்கமென்று பிரதயட்சமாகத்‌ தெரியவரு 
இறது. அயிரக்கணக்கான சாதிகள்‌ இருக்கின்றன, 
அவற்றுள்‌ சில பிரம்மண்ய பதவி அடைந்தும்‌ இருக்‌ 
இன்‌ றன. 


36 
% % 
பிராமணனுடைய மகன்‌ ஒவ்வொருவனும்‌ பிரா 


மணனாகவே யிருத்தல்‌ வேண்டுமென்னும்‌ கட்டாய 
மில்லை. பிசாமணலுடைய மகன்‌ பிராமணன்‌ அவது 
பெரிதும்‌ சாத்தியமாயினும்‌, ௮வன்‌ பிராமண னாகாம 
௮ம்‌ போதல்‌ கூடும்‌....பிராமண சாதியும்‌, பிரம்மண்ய 
குணங்களும்‌ முற்றும்‌ வேரானவை....௪ த.துவம்‌, ரஜஸ்‌, 
தமஸ்‌ என்னும்‌ மூன்று குணங்கள்‌ இருப்பதுபோல்‌ 
ஒருவனை பிராமணன்‌, க்ஷத்திரியன்‌, வைசியன்‌, சூத்‌ 
இ.ரன்‌ என்று குறிப்பிடும்‌ குணங்கள்‌ இருக்கின்றன. 
னவே, ஒருவன்‌ ஒரு சாதியிலிருந்து மற்‌ 
மொரு சாதிக்கு மாறுதல்‌ முற்றிலும்‌ சாத்தியமாகும்‌ ; 
௮து இயற்கையுமாகும்‌. இல்லாவிடில்‌ விசுவாமித்இரர்‌ 
பிராமணராகவும்‌, ப.ரசு.ர£மர்‌ ஆஷத்திரியராகவும்‌ எவ்‌ 
வாறு ஐ௫யிருக்க முடியும்‌? 
* 
டக 
சாதி நல்லது ; உரிமைதான்‌ கேட்டது 
சாதி என்பது நல்ல ஏற்பாடே. சமூக வாழ்க்‌ 
கையை ஒழுங்குபடுத்துவதற்கு ௮து ஒன்றே 
இயற்கை வழி, எந்த சமூகத்திலும்‌ மனிதர்கள்‌ 


சாதிப்‌ பிரச்னை 


தனித்தனிக்‌ கூட்டமாகச்‌ சேர்ந்தே யாக வேண்டும்‌, 
இரச இயற்கை நியதியை மாற்ற முடியாது. நீங்கள்‌ 
எங்கே போனாலும்‌ சாதி இருப்பதைக்‌ காணலாம்‌. 
உச 
சாதி அடியோடு போக வேண்டியதில்லை. ௮தை 
அடிக்கடி. சீர்திருத்தி அமைத்தலே அ௮வடயமாகும்‌, 
அ௮ர்தப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இருநாரறாயிரம்‌ புதிய 
ஏற்பாடுகளை அமைப்பதற்கு வேண்டிய ஜீவசக்தி 
இருக்கிறது. சாதியை ௮டியோடு ஒழிக்க விரும்பு தல்‌ 
அறிவீனமாகும்‌, 
ஈம்மை ஒரு தனிச்சமூகமாகக்‌ காப்பாற்றுவதற்கு 
இந்த ஏற்பாடுகள்‌ அவசியமா யிடூந்திருக்கன்றன. 
தற்காப்புக்கு. இந்த அவசியம்‌ இல்லாமற்போகும்‌ 
போது அவை இயற்கை மரண மடையும்‌, 
ட 
ஐரோப்பாவிலும்‌ ௮மெரிக்காலிலும்‌ உள்ள சாதி 
ஏற்பாட்டைக்‌ காட்டிலும்‌ இந்திய சாதி ஏற்பாடு 
சிறந்ததாகும்‌. ௮து முற்றிலும்‌ நல்லது என்று நான்‌ 
சொல்லவில்லை. சாதி இல்லாவிட்டால்‌ இப்போது உங்‌ 
கள கதி என்னவாயிருக்கும்‌ ? உங்கள்‌ கல்வியும்‌, பிற 
வும்‌ என்ன கதி அடைந்‌ திருக்கும்‌ ? 
டட 
7 தனி வகுப்புகளாகப்‌ பிரிந்தமைதல்‌ சமூகத்தின்‌ 
இயற்கை, விசேஷ உரிமைகளே தொலைதல்‌ வேண்டும்‌. 
சாதி என்பது ஒர்‌ இயற்கை நியதி, சமூகவாம்வில்‌ 
கான்‌ ஒரு கடமையைச்‌ செய்கிறேன்‌ ; நீ மற்றொரு 
கடமையைச்‌ செய்கிறாய்‌, நீ நாட்டை அள்கிறாய்‌' ; 
நான்‌ பழைய செருப்புக்‌ தைக்கிறேன்‌. இதனாலேே3ய 


௭௪ நமது தாய்நாடு 


நீ என்னைவிடப்‌ பெரியவனாவதெங்கனம்‌? நான்‌ நாடாள 
முடியாதெனில்‌, 8 செருப்புத்தைக்க முடியுமா?... 
நான்‌ செருப்புத்‌ தைப்பதில்‌ கெட்டிக்காரன்‌ ; நீ 
வேதம்‌ ஓதுவதில்‌ சமர்த்தன்‌. ௮தனால்‌ நீ என்‌ தலை 
மீதேறி மிதிக்க வேண்டுமென்ப தென்ன ? 
கடச 

ஆண்டவன்‌ மக்கட்குலத்துக்கு ௮ளித்த மிகச்‌ 
சிற்த சமூக ஸ்தாபனங்களில்‌... சாதி ஏற்பாடும்‌ ஒன்‌ 
றென்பதாக நாங்கள்‌ ஈம்புகிறோம்‌. ( விலக்கமுடியாத 
பல குறைபாடுகளும்‌, ௮ன்னியநாட்டாரின்‌ கொடுமை 
களும்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக பிராமணர்‌ என்னும்‌ 
பெயருக்குத்‌ தகுதியற்ற பிராமணர்‌ பலரின்‌ மகத்தான 
அஞ்ஞானமும்‌ கர்வமும்‌ ௮வவுயரிய ஸ்தாபனமான.து 
உரிய பயனளியா வண்ணம்‌ செய்‌ இருக்கின்றன, ௮ 
கனமிருப்பினும்‌, ௮ந்த ஸ்தாபனத்‌ இனால்‌ பாரத காட்‌ 
டிக்கு ௮ச்சரியகஉரமான கனமைகள்‌ விளைந்திருக்கின்‌ 
றன வென்றும்‌, இனியும்‌ இந்திய சமூகத்தை அதன்‌ 
இலட்சிய த்துக்குக்‌ கொண்டு சேர்க்கப்‌ போவது ௮ந்த 
ஸ்‌தாபனமே யென்றும்‌ சரங்கள்‌ ஈம்புகிடோம்‌, 

உட்க 

குற்கால சாதி வேற்றுமையானது இந்தியாவின்‌ 
முன்னேற்றத்துக்கு ஒரு தடைசல்லாகும்‌. அது 
வாழ்வைக்‌ குறுக்குகின்றது ; கட்டுப்படுத்துகின்றது ; 
பிரிவினை செய்கின்றது. அறிவு வெளளத்தின்‌ முன்‌ 
பாக ௮து விழுந்து மாயும்‌. 

உச 

தற்காலப்‌ போட்டியின்‌ காரணமாக, சாதி எவ 
வளவு விரைவில்‌ மறைந்து வருகிறதென்று பாருங்கள்‌. 
இப்போது அதைக்‌ கொல்ல மதம்‌ எதுவும்‌ தேவை 


சாதிப்‌ பிரச்னை ௪௭ 


யில்லை. வட இந்தியாவில்‌ கடைக்கார பிராமணலும்‌, 
செருப்புக்‌ தைக்கும்‌ பிராமணனும்‌, சாராயம்‌ காய்ச்‌ 
சும்‌ பிராமணனும்‌ சர்வ சாதாரணமா யிருக்கிறார்கள்‌. 
இந்நிலைமைக்குக்‌ காரணம்‌ என்ன? வாழ்க்கைப்‌ 
போட்டிே..யாகும்‌. 

ட்டி 

ச 

£ தற்போதைய அரசாங்கத்தின்‌&ம்‌, எவனும்‌ தன்‌ 

ஜீவனோேபாயத்துக்காசக எந்த்‌ தொழிலும்‌ செய்ய 
லாம்‌. தடை எதுவும்‌ கிடையாது. எனமவ, வாழ்ச்‌ 
கைப்‌ போட்டி பலமாகி விட்டது, இதன்‌ பயனாக, 
அயிரக்கணக்கானவர்கள்‌ அடியில்‌ கடந்து உழலாமல்‌, 
தங்கள்‌ ஆற்றல்கள்‌ அனைத்தையும்‌ பயன்படுத்தி 
மேனிலக்கு வந்‌.இருக்கிறார்கள்‌. 

4 

ஈதனி உரிமைகளும்‌, விசேஷ பாத்தியங்களும்‌ 

கோரும்‌ காலம்‌ என்றென்றைக்கும்‌ இகத்சேசத்தி 
லிருந்து மலையேறி விட்டது. இந்தியாவில்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியினால்‌ விளை* அள்ள பெரு ஈன்மைகளில்‌ இது 
ஒன்றாகும்‌. 


சாதிப்‌ பிரச்னையைத்‌ தீர்க்கும்‌ உபாயம்‌ 


சாதிச்சண்டை போடுவதில்‌ பயனில்லை, த 
னால்‌ ஈன்மை என்ன ? ௮ச்சண்டை கம்மை இன்னும்‌ 
௮.இகமாகப்‌ பிரிக்கும்‌; இன்னும்‌ ௮இிகமாக பலவீனப்‌ 
படுத்தும்‌; இன்னும்‌ ௮இகமாகத்‌ தாழ்த்தும்‌. 

கட்ச 
க௯ூசாஇப்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதற்கு வழி மேலே 
யுள்ளவர்களைக்‌ மே இழுப்பதன்‌.று ்‌ கீழே யுள்ளவர்‌ 


கிர 
்‌ 


எ நமது தாய்நாடு 


களை மேலுள்ளவர்களின்‌ நிலைக்கு உயர்த்துவதே 


யாகும்‌, 


உச 
நமது இலட்சியத்தின்‌ மேல்படியில்‌ பிராம 
ணன்‌; கீழ்ப்படியில்‌ சண்டாளன்‌. ஈண்டாளனை 
பிராமணனுடைய சிலைக்கு உயர்த்துவதே ஈமது 
வலை, 

” உயர்‌ வகுப்பாரின்‌ கடமை தங்களுடைய விசேஷ 
உரிமைகளைத்‌ தாங்களே தியாகம்‌ செய்வதாகும்‌. இது 
எவ்வளவு விளைவில்‌ ஈடக்கிறதோ அவ்வளவுக்கு 
நன்மை. தாமதம்‌ ஆக ஆக ௮வை அதிகமாய்க்‌ கெட்‌ 
டுக்‌ கொடிய மரணம்‌ அடைகின்றன, 

£ தான்‌ பிராமணன்‌ என்பதாக உரிமை பாராட்டிக்‌ 
கொள்ளும்‌ ஒவ்வொருவனும்‌ ௮வ்வுரிமையை இரண்டு 
வழிகளில்‌ நிரூபிக்க வேண்டும்‌. முதலாவது தன்‌ பார 
மார்த்திக மேன்மையை விளங்கச்‌ செய்தல்‌; இரண்டா 
வது மற்றவர்களையும்‌ தன்‌ நிலைக்கு உயர்‌ தீதல்‌. அனால்‌ 
தற்போது அவர்களில்‌ பலா பொய்யான பிறவிக்‌ கர்‌ 
வத்தையே பேணி வருவதாகக்‌ காணப்படுகிற. 
பிராமணர்களே | எச்சரிக்கை ! இது சாவின்‌ அறிகுறி 
யாகும்‌. விழித்தெழுங்கள்‌, உங்களைச்‌ சுற்றியுள்ள 
பிராமணரல்லாதாரை உயர்த்துவதின்‌ மூலம்‌ உங்க 
ளுடைய மனிதத்‌ தன்மையையும்‌, ॥ரம்மண்ய த்தையும்‌ 
நிரூபியுங்கள்‌. அனால்‌ இதை எஜமானன்‌ என்ற இறு 
மாப்புடன்‌,குருட்டு நம்பிக்கை கலர்த கர்வப்புளையுடன்‌ 
செய்ய வேண்டாம்‌. ஊழியன்‌ என்ற தாழ்மை உள்‌ 
ளத்துடன்‌ செய்யுங்கள்‌, 


சாதிப்‌ பிரச்னை ௭௯ 


பிராமணர்களை நான்‌ வேண்டிக்‌ கொள்வதாவது ? 
உங்களுக்குத்‌ தெரிர்‌திருப்பதைப்‌ பிறருக்குக்‌ கற்பி 
யுங்கள்‌, பல _நாற்றாண்டு காலமாக நீங்கள்‌ சேர்த்து 
வைத்திருக்கும்‌ ஞானச்‌ செல்வத்தை எல்லாருக்கும்‌ 
அளியுங்கள்‌. இவ்வாறு இந்திய ஜாதியை உயர்த்தப்‌ 
பெருமுயற்சி செய்யுங்கள்‌'' என்ப2 ௧. உண்மைப்‌ பிரம்‌ 
மண்யம்‌ எதுவென்பதை நினைவு கூர்ந்திருத்தல்‌ பிரா 
மணர்களின்‌ கடமையாகும்‌. பிராமணனிடம்‌ ₹ தர்ம 
பொக்கிஷம்‌' இருப்ப தினாலேயே ௮வனுக்கு இவ்வளவு 
சிறப்புகளும்‌, விசேவ, உரிமைகளும்‌ அளிக்கப்பட்டுள்‌ 
ளன என்று மனு சொல்இஞர்‌. பிராமணன்‌ அப்பொக்கி 
௨த்தைத்‌ இறந்து அதிலுள்ள செல்வங்களை உல௫ற்‌ 
செல்லாம்‌ பகிர்ந்து கொடுக்க வேண்டும்‌, 


ஆ 
3 3 


பாம்பு தான்‌ கடித்ச மனிதன்‌ உடலிலிருந்து கன்‌ 
விஷத்தைத்‌ திரும்ப உறிஞ்சி விட்டால்‌ அம்மனிதன்‌ 
பிழைதஅக்‌ கொள்வானென்று வங்காளத்தில்‌ ஒரு 
குரூட்டு ஈம்பிக்கை உண்டு, ௮வ்வாறே பிராமணன்‌ 
தன்னால்‌ விளைஈ்க தீமையைத்‌ சானே சிவர்த்தி செய்ய 
வண்டும்‌, 
% 
% 38 
ஈ இந்தியாவிலுள்ள மற்றச்‌ சமூகங்களின்‌ கதி 
மோக்ஷத் திற்காக உழைப்பது பிராமணனின்‌ கடமை 
யாகும்‌. 
% 
% & 
“ பிராமணரல்லாதாருக்‌ கெல்லாம்‌ நான்‌ கூறுவ 
தாவது: 46 பொறுங்கள்‌ ; அவசரப்பட வேண்டாம்‌, 
பிராமணனுடன்‌ சண்டையிட எங்கே சந்தரப்பமென்று 


காத்து.ராதீர்கள்‌, நீங்கள்‌ கஷ்டப்படுவதற்குக்‌ கரச 


௮6 நம.து தாய்நாடு 


ணம்‌ உங்கள்‌ தவமறயாகும்‌. பாரமாரத்திகத்‌ துறை 
யையும்‌, ஸம்ஸ்‌கரு தக்‌ கல்வியையும்‌ அலட்சியம்‌ செய்‌ 
யும்படி உங்களுக்கு யார்‌ சொன்னார்கள்‌ ?* இவ்வளவு 
காலம்‌ என்ன செய்து கொண்டிருக்திர்கள்‌ 1 இத்தனை 
நாள்‌ ௮சட்டையா யிருர்துவிட்டு, இப்போது மற்றவர்‌ 
கள்‌ உங்களைவிட ௮இக மூளையும்‌, ஊக்கமும்‌, சாமர்த்‌ 
தயமும்‌ உள்ளவர்களா யிருப்பது குறித்து எரிச்௪ 
லடைவதில்‌ யாது பயன்‌ ?) பயனற்ற விவாதங்களி 
ஓம்‌, பத்திரிகைச்‌ சண்டைகளிலும்‌ உங்கள்‌ சக்திகளை 
விணாக்குவதற்குப்‌ பதிலாக, உங்கள்‌ சொந்த வீடு 
களில்‌ வீணான போர்‌ ஈடத்திப்‌ பாவக்தேடிக்‌ கொள்வ 
தற்குப்‌ பதிலாக, பிராமணன்‌ பெற்றிருக்கும்‌ அறிவுச்‌ 
செல்வ த்தையடைவ தில்‌ உங்கள்‌ எல்லா சக்‌இகளையும்‌ 
பயன்படுத்‌ துங்கள்‌, உபாயம்‌ ௮ துவேயாகும்‌,"' 
உக 

4 தாழ்ந்த சாதியார்களுக்‌ கெல்லாம்‌ நான்‌ சொல்‌ 
வதரவது : 6 உங்களுக்கு ஒஓசே பாது காப்பு, உ௰ 
களுடைய நிலையை உயர்த்திக்‌ கொள்வதற்கு ஒரே 
வழி சம்ஸ்கிருதம்‌ படித்தலேயாகும்‌, உயர்‌ சாதியார்க 
ளிடத்து எரிக்‌து விழுகலும்‌, அவர்களுடன்‌ சண்டை 
போடுதலும்‌ பயனளியா, ௮வவழியினால்‌ யாருக்கும்‌ 
நன்மையில்லை. ௮தனால்‌ துரதிர்ஷ்டவசமாக ஏற்‌ 
கனவே பிரிவினை ௮திகமாயுள்ள ஈமது சமூகத்தில்‌ 
நாளுக்கு நாள்‌ ௮திக வேற்றுமையே ஏற்படும்‌? உபர்‌ 
சாதிகளின்‌ வலிமையெல்லாம்‌ ௮வர்களுடைய கல்வி 
யும்‌, பயிற்சிடுமேயாம்‌. நீங்களும்‌ அவற்றைக்‌ கைக்‌ 
கொள்வதொன்மஹே சாதி சமதவத்தை ஏற்படுத்தும்‌ 
வழியாகும்‌.” 


இந்திய நாகரிகம்‌ - அதைப்‌ பாதுகாத்து வளர்த்தல்‌ ௮௪ 

நீங்கள்‌ ஏன்‌ சம்ஸ்கருக பண்டிதர்கள்‌ அகக்‌ 
கூடாது? இர்தியாவிலுள்ள எல்லா சாரதஇகளுக்‌ 
கும்‌ சம்ஸ்கிருகக்‌ கல்வியளிப்பதற்காக நீங்கள்‌ ஏன்‌ 
கோடிக்கணக்கான பணம்‌ செலவு செய்யலாகாது 7... 
இவைகளை நீங்கள்‌ செய்து முடிக்கும்‌ போது பிரா 
மணனுடன்‌ சமமாகிறீர்கள்‌, இந்தியாவில்‌ செல்வாக்‌ 
குப்‌ பெறும்‌ இரகசியம்‌ அதுவேயாகும்‌, இர்‌.தியாவில்‌ 
ஸம்ஸ்‌இரு கமும்‌ மரியாதையும்‌ பிரிக்க முடியா தவையா 
யிருக்கின்றன. நீங்கள்‌ ஸம்ஸ்கிருதக்‌ கல்வி பெற்ற 
வுடன்‌ உங்களுக்கு விரோதமாய்‌ யாரும்‌ எதுவும்‌ 
சொல்லத்‌ துணியார்கள்‌. 


8. இந்திய நாகரிகம்‌ - அதைப்‌ 
பாதுகாத்து வளர்த்தல்‌ 


அருவியொன்று ஹிமாலயத்தில்‌ உற்பத்தியாக 
யுக யுகாந்தரமாக ஐடிச்கொண்டிருக்கிறது. ௮ 
ஓடத்‌ தொடங்கியது எப்போதென்று யாருக்கும்‌ 
தெரியாது. அசத அ௮ருவியைத்‌ தடுத்துத்‌ திருப்பி 
௮து உற்பத்தியான இடத்துக்குக்‌ கொண்டு போக 
முடியுமெனச்‌ கருதுகிறீர்களா? அம்முயற்சி சாத்திய 
மானால்கூட நிங்கள்‌ ஐரோப்பிய நாகரிகத்தை மேற்‌ 
கொள்ளுதல்‌ இயலாத காரியமாகும்‌, ஐரோப்பிய 
நாகரிகம்‌ பிறந்து வளரத்‌ தொடங்கிச்‌ இல நாற்‌ 
ரண்டு காலமே கிறது, ௮ந்நாகரிக த்தையே மேனாட்‌ 
டார்‌ துறக்க இயலவில்லை யென்றால்‌, எவ்வளவோ 
மூற்றாண்டு காலமாக ஓளிவிசித்‌ இகழ்ந்து வரும்‌ 
உங்கள்‌ நாகரிகத்தை நீங்கள்‌ எங்கனம்‌ கைவிட 
இயலும்‌ ? 


ஸ்‌ 


௮௨ நமது தாய்சாடு 


இந்தியாவில்‌ நமது முன்னேற்ற மார்க்கத்தில்‌ 
குறுக்கிடும்‌ இரண்டு பெரிய தடைகள்‌ இருக்கின்றன, 
ஒன்று பழைய குருட்டு வைதிகம்‌; பற்றொன்று 
ஈவின ஐரோப்பிய நாகரிகம்‌, என்னைக்‌ கேட்டால்‌ 
இவ்விரண்டினுள்‌ பழைய குருட்டு வை தஇிகமே மேல்‌ 
என்பேன்‌, பழைய வைதிகன்‌ ஒருவன்‌ ௮.றியாமை 
யில்‌ மூழ்கியவனாயிருக்கலாம்‌ ; பயிற்சி ற்றவனா யிருக்‌ 
கலாம்‌. அனாலும்‌ ௮வன்‌ ஆண்‌ மகன்‌ ; அவனுக்கு 
சம்பிக்கையுண்டு ; பலமுண்டு; ௮வன்‌ தன்‌ வலிமை 
கொண்டு தான்‌ நிற்கிறான்‌. ஐரோப்பிய மாகரிக வயப்‌ 
பட்ட மனிதனே முதுகெலும்பற்றவன்‌. ௮வன்‌ பற்‌ 
பல இடங்களிலிருந்தும்‌ பகுத்தறிவின்றிப்‌ பொறுக்‌ 
இய கருத்‌.துக்களின்‌ கலப்புப்‌ பிண்டமாவான்‌, இக்‌ 
கருத்துக்களை ௮வன்‌ ஜீரணித்துக்‌ கொள்வ இல்லை, 
அவற்றின்‌ சாராம்சத்தைக்‌ இரஹிப்பதில்லை. முரண்‌ 
அன்‌ அக்கருத்துக்களினால்‌ அவன்‌ உள்ளம்‌ ௮மைஇ 
யின்றி ௮லைக்கப்‌ பெறுகின்றது. 

கச 

ஐரோப்பிய நாகரிக வயப்பட்ட இந்தியன்‌ நமது 
பழக்க வழக்கங்களில்‌ சிலவற்றைத்‌ தீமையென்று 
சொல்கிறான்‌. இதற்கு ௮வன்‌ கூறும்‌ காரணம்‌ யாது? 
ஐசோப்பியர்கள்‌ அப்படிச்‌ சொல்கிறார்கள்‌ என்பது 
தான்‌ | கான்‌ இதற்கு ஒருப்படேன்‌. இருந்தாலும்‌, 
இறந்தாலும்‌, ஈமது சொர்த பலங்கொண்டு காம்‌ நிற்றல்‌ 
பேண்டும்‌. 

கச 

இந்த நிதானமில்லாத பிராணிகள்‌ (ஐரோப்பிய 
நாகரிகத்‌ திலாழ்க்த இந்தியர்கள்‌) இன்னும்‌ தங்களுக்‌ 
கென்று தனித்த நிலை ஒன்று எய்‌.தவில்லை, அவர்களை 


இச்இிய நாசரிகம்‌ - அதைப்‌ பாதுகாத்து வளர்த்தல்‌ ௮௩ 


என்னவென்று நாம்‌ அழைப்பது? அண்களென்றா, 
பெண்களென்றா, விலங்குகளென்றா ? 


* 
% 


நன்மைக்கோ, தீமைக்கோ, நமது உயிர்‌ நிலை 
நமது மதத்தில்‌ அமைந்திருக்கெது. ௮தை உங்க 
ளால்‌ மாற்றமுடியாது, மதத்தை அழித்துவிட்டு ௮த 
னிடத்திற்கு வேளொன்றைக்‌ கொண்டு வரவும்‌ முடி 
யாது, பெரிதாக வளாந்து விட்ட மரம்‌ கன்றை 
ஓரிடத்‌ இலிருந்து மற்றோரிடத்தில்‌ பெயர்த்து ஈட்டு 
௮ஙகே உடனே வேர்‌ கொள்ளச்‌ செய்ய முடியுமா? 
கடட 
உண்ணவலும்‌, குடித்தலும்‌, களியாட்டயர்‌ தலுமே 
மணி தவாழ்க்கையின்‌ இலட்சியம்‌ என்று இக்‌ தயவில்‌ 
ஒருவன்‌ போதனை செய்வானாயின்‌,---இந்தச்‌ சட உல 
கையே  அண்டவனாக்க முயல்வானாயின்‌,--௮வன்‌ 
உடனே பொய்யனாகிறான்‌. இப்புண்ணிய பூமியில்‌ ௮வ 
னுக்கு இடமில்லை, இந்திய மக்கள்‌ அவனுக்குச்‌ 
செவி சாய்க்க ஒருப்படார்கள்‌. 
டக 
மற்ற நாட்டாரின்‌ ஸ்தாபனங்களை நான்‌ நிந்திக்க 
வில்லை. ௮ர்த ஸ்தாபனங்கள்‌ அவர்களுக்கு ஈல்லவை; 
ஆனால்‌ நமக்கு நல்லவையல்ல, அவர்களுக்கு உணவா 
யிருப்பது கமக்கு விஷமாகலாம்‌. நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டிய முதற்பாடம்‌ இதுவாகும்‌, 
த்‌ 
இந்தியாவை இங்லொந்தைப்‌ போல்‌ க்கவிடப்‌ 
புத்தியுள்ள மனிதன்‌ எவனும்‌ கருதமாட்டான்‌. எண்‌ 
ணத்தின்‌ வெளித்தோற்றமாக ௮மைவதே உடம்பு, 
அவ்வாறே சமூகவாழ்வும்‌ தேசிய ,கூள்ளத்தின்‌ 


௮௪ ஈம.து தாய்நாடு 


வெளித்‌ சோற்றமேயாகும்‌. இந்தியாவில்‌ ஆயிரக்‌ 
கணக்கான அண்டுகளின்‌ சிர்தனையினால்‌ சமூகவாழ்வு 
அமைந்திருக்கறது. எனவே இந்தியாவை ஐசோப்‌ 
பிய நாகரிக வயப்படுத்தல்‌ இயலாக காரியம்‌; ௮தற்‌ 
காக முயலுதல்‌ அறிவீனம்‌. 
3 

மேனாட்டார்‌, நம்மினின்றும்‌ வேறான சாஸ்‌ இரங்‌ 
களும்‌, ஸ்.தாபனங்களும்‌, பரம்பரை தர்மங்களும்‌ 
உடையவர்கள்‌, அவற்றிற்‌ இணெங்க அவர்கள்‌ தற்‌ 
போது ஒருவகை வாழ்க்கை முழையைப்‌ பெற்றிருக்‌ 
கின்றனர்‌. ஈமக்குச்‌ சொர்தமான பரம்பரை தர்மம்‌ 
இருக்கறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகச்‌ செய்த 
கர்மம்‌ நமக்குப்‌ பின்னால்‌ இருக்கிறது. எனவே நாம்‌ 
நமது சொந்த வழியிலேயே செல்லக்‌ கூடும்‌, ௮துவே 
இயற்கையாகும்‌, 

% 
% % 

ஈமது முன்னேற்ற மார்க்கத்தில்‌ பல ௮பாயக 
கள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ ஒன்று, உலகில்‌ நம்மைத்‌ 
தவிர வேறு ஜனங்கள்‌ இல்லையென்றெண்ணிக்‌ கண்ணை 
மூடிக்‌ கொள்வதாகும்‌. பாரத நாட்டினிடம்‌ எனக்கு 
அளவற்ற அன்புண்டு; ஈமது முன்னோர்களை நான்‌ 
போற்றுகிறேன்‌ ; தேசபக்தியில்‌ நான்‌ குறைந்தவனல்‌ 
லன்‌, ஆயிலும்‌ மற்ற சாட்டாரிடமிருந்து நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ள வேண்டிய விஷயங்கள்‌ பல உண்டென்பதை 
நான்‌ ஒப்புக்‌ கொண்டே தீரவேண்டும்‌. எனவே எல்லா 
ருடைய காலடியிலும்‌ உட்கார்ந்து உபதேசம்‌ பெற 
நாம்‌ சித்தமாயிருக்கவேண்டும்‌. ஒவ்வொருவரிடமிருந்‌ 
தும்‌ ராம்‌ கற்றுக்‌ கொள்வதற்குரிய சிற்த பாடங்கள்‌ 
உண்டு, 


இந்திய நாகரிகம்‌ - அதைப்‌ பாதுசாத்‌த வளர்த்தல்‌ ௮டு 

மேனாட்டிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்‌ 
டிய விஷயங்கள்‌ பல இருக்கின்றன. மேனாட்டாரின்‌ 
கலைகளையும்‌, பூதபெளதிக சாஸ்‌ இரங்களையும்‌ ௮வர்க 
ளிடமிருந்து நாம்‌ கற்றறிதல்‌ வேண்டும்‌. புற உலகைப்‌ 
பற்றிய விஷயங்களை யெல்லாம்‌ அவர்களிட மிழுந்து 
நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ சமயத்திற்‌ 
கும்‌, பாரமார்த்திக ஞானத்திற்கும்‌ ௮வர்கள்‌ ஈம்‌ 
மிடம்‌ வ.ரவேண்டியவர்க ளாவர்‌, 

ச்‌ 

வெளி உலகத்துடன்‌ தொடாபின்றி நாம்‌ உயிர்‌ 
வாழ முடியாது, அப்படி வாழ முடியும்‌ என்று எண்ணி 
யது நமது மடமையாகும்‌, அதற்குரிய தண்டனையை 
ஓராயிரம்‌ ஆண்டு அடிமை வாழ்வு வாழ்ந்து நாம்‌ ௮.நு 
பவித்து விட்டோம்‌, நமது நிலையைப்‌ பிறேேதச.த்தாரின்‌ 
நிலையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்க காம்‌ வெளியே போகா 
ததும்‌, ஈம்மைச்‌ சுற்றிலும்‌ நடந்து வந்த காரியங்களைக்‌ 
கவனியாததும்‌ இந்தியர்‌ தாழ்வடைர்ததற்கு ஒரு 
பெரிய காரணமாகும்‌..... இந்தியர்கள்‌ இந்தியாவை 
விட்டு வெளி2ய போகக்கூடா சென்பது போன்ற 
மூடக்‌ கொள்கைகள்‌ குழந்தைத்தன மானவை, ௮வற்‌ 
ஹை மண்டையில்‌ அடித்துவிட வேண்டும்‌. எவ்வள 
வுக்‌ கெவ்வளவு நீங்கள்‌ வெளியே சென்று பிறராட்டா 
ரிடையே பிரயாணம்‌ செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு 
உங்களுக்கும்‌ உங்கள்‌ நாட்டுக்கும்‌ ஈன்மையுண்டு, பல 
_நாற்டுண்டுகளுக்கு முன்பிருக்தே நீங்கள்‌ ௮வ்வாறு 
செய்து வந்திருந்தால்‌ இன்று இந்நிலையில்‌ இருக்க 
மாட்டீர்கள்‌, இந்தியாவை ஆள விரும்பிய ஒவ்வொரு 


நாட்டாருக்கும்‌ அடிமையாகி யிருக்க மாட்டீர்கள்‌, 


௮௪ நம. தாய்நாடு 


என்‌ மகனே ! எந்த மனிதனாதல்‌, எர்த தேச 
மாதல்‌ பிறரைப்‌ பகைத்து உயிர்‌ வாழமுடியாது, 
என்றைய தினம்‌ இந்நாட்டில்‌ மிமீலச்சன்‌ என்னும்‌ 
வார்த்தையைச்‌ சிருஷ்டி த்தார்கசீளா, என்றைய இனம்‌ 
பிறருடன்‌ கலந்து பழகுவதை நிறுத்‌ தினார்களோ 
அன்றே இந்தியாவுக்கு அழிவு காலம்‌ தோன்றிற்று, 
எனவே, எச்சரிக்கை ! ௮த்தகைய கொள்கைகளை 
வளர்த்தல்‌ வேண்டாம்‌. வாயினால்‌ வேதாந்தம்‌ பேசு 
தல்‌ எளிது, அனால்‌ வேகாந்தத்தின்‌ மிகச்‌ சிறு 
போதனைகளையும்‌ செயலில்‌ கொணருகல்‌ மிக அரிது, 

பரி 


நாம்‌ யாத்திரை செய்கேன்‌ வெளிநாடு 
களுக்குக்‌ செல்லவேண்டும்‌. மற்ற நாடுகளில்‌ சமூக 
வாழ்வு எவ்வாறு நடைபெபெறுகிறதென்று பார்க்கவேண்‌ 
டும்‌, பிறநாட்டாரின்‌ மனப்போக்கைக்‌ கவனித்து 
அவர்களுடைய சிந்தனைகளுடன்‌ நாம்‌ சுதந்திரமான 
தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டும்‌. ௮ப்போது 
தான்‌ நாம்‌ மீண்டும்‌ ஒரு பெரிய ஜாதியாராக உயிர்த்‌ 
தெழல்‌ முடியும்‌, ்‌ 
% ௬ 
உங்களுடைய பலங்கொண்டு நில்லுங்கள்‌ ; அனால்‌ 
கூடுமானவரை வெளியிலிருர்‌து வலிமைபெற்று ௮தை 
உங்களுடையதாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌, வெளி நாட்‌ 
டார்‌ ஒவ்வொருவரிடமிருர்தும்‌ உங்களுக்கு உபயோக 
மான விஷயங்களைக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌, ஆனால்‌ 
ஹிர்‌.துக்களாகிய நமக்கு நமது தேசிய இலட்சியங்‌ 
களே முதன்மையானவை ; மற்றவையெல்லாம்‌ இரண்‌ 
டார்தரம்‌, மூன்றார்‌ ரமே யாகும்‌ என்பதை நினைவு 


கூ ரங்கள்‌. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


வேளிகாட்டில்‌ ஊழியம்‌ 


(இவ்வுலகம்‌ தொழில்‌ பிரிவினை என்னும்‌ தத்து 
வத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு அமைந்திருக்‌ 
கிறது, ஒருவனிடமே எல்லரப்‌ பொருள்களும்‌ இருக்‌ 
கும்‌ என்று எண்ணுதல்‌ விணாகும்‌, எனினும்‌ நாம்‌ 
எவவளவு குழச்தைப்‌ புத்தி யுள்ளவர்களா யிருக்கி 
ரோம்‌? குழந்தை தன்‌ அறியாமையால்‌ இப்புவியில்‌ 
விரும்பத்தக்க பொருள்‌ தன்னிடமுள்ள பொம்மை 
ஒன்றே எனக்‌ கருதுகிறது, அவ்வாறே இவ்வுலக 
௮ திகாரம்‌ மிகப்படைத்த ஒரு தேசத்தார்‌, ௮வ்‌ வதி 
காரம்‌ ஒன்றே விரும்பத்தக்க பொருமளன்றும்‌, முன்‌ 
னேற்றம்‌, நாகரிகம்‌ என்பவை யெல்லாம்‌ ௮துதா 
னென்றும்‌ கருதுகிறார்கள்‌. அவ்வதிகாரம்‌ பெறாத, 
வதில்‌ பற்றுமில்லாத வேறு ஜாதியார்‌ இருப்பின்‌ 
அவர்கள்‌ உயிர்‌ வாழ்வதற்கே தகுஇயற்றவர்களென்‌ 
லும்‌, ௮வாகளுடைய வாணாள வீண்‌ என்றும்‌ எண்ணு 
கிறார்கள்‌! இதற்கு மாறாக, வேறொரு ஜாதியார்‌ 
வெறும்‌ உலகாயத நாகரிகம்‌ ௮ணுவளவும்‌ பயனற்ற 
தென்று எண்ணுதல்‌ கூடும்‌. ஒருவன்‌ இவ்வையத்தி 
லுள்ள எல்லாச்‌ செல்வங்களையும்‌ பெற்றவனாபினும்‌, 
பாரமார்த்திசச்‌ செல்வம்‌ மட்டும்‌ பெராதவஞனாயின்‌ 
௮வன்‌ பாக்கியம்‌ பெறுதவனே என்னும்‌ வாக்‌ 
இயம்‌ £ழ்காட்டில்‌ எழுந்தது. இது &ழ்‌ நாட்டு 
இயற்கை; முன்னது மேல்‌ நாட்டு இயற்கை, 
இவவிரண்டுக்கும்‌ தனித்‌ தனியே மேன்மையும்‌, 
மடமையும்‌ உண்டு, இவ்விரண்டு இலட்சியங்களையும்‌ 


௮௮ நமது தாய்நாடு 


கலந்து சமரசப்‌ படுத்தலே தற்போது செய்யவேண்‌ 
டிய காரியமாகும்‌. மேனாட்டுக்குப்‌ புலனுலகம்‌ எத்‌ 
தணையளவு உண்மையோ அத்துணையளவு 8ம்‌ சாட்‌ 
டுக்கு ஆதம உலகம்‌ உண்மையாகும்‌... ழ்‌ நாட்‌ 
டானைப்‌ பகற்கனவு காண்பவனென்று மேனாட்டான்‌ 
எண்ணுகருன்‌, ௮வ்வாறே மேனாட்டானைக்‌ கனவு 
காண்பவனென்றும்‌, இன்றிருந்து காளை அழியக்‌ கூடிய 
விளையாட்டுக்‌ கருவிகளை சாசுவதமெனக்‌ கருதி விளை 
யாடுபவ னென்றும்‌ கீழ்‌ காட்டான்‌ நினைக்கிறான்‌, 
இன்றோ காளையோ விட்டுப்‌ போகவேண்டிய ஒரு 
பிடி. மண்ணுக்காக வயது வந்த ஸ்திரி புருஷர்கள்‌ 
இவ்வளவு பாடு படுகிறார்களே என்றெண்ணி ௮வன்‌ 
ஈகையாடுகிறான்‌. இவ்விருவரும்‌ ஒருவசை யொருவர்‌ 
கனவு காண்பவரென்று கருதுகிறார்கள்‌, அனால்‌ மக்‌ 
கட்‌ குலத்தின்‌ முன்னேற்றத்துக்கு மேனாட்டு இலட்‌ 
சியத்தைப்‌ போல்‌ 8ழ்‌ நாட்டு இலட்சியமும்‌ ௮வசி 
யமேயாகும்‌, £ழ்‌ காட்டு இலட்சிய:2ம ௮இஇக ௮வசிய 
மான தென்றும்‌ நான்‌ கருதுகிறேன்‌, 
உச 

மேனாட்டார்‌ பாரமார்த்தித உயர்‌ ஞானத்தை 
றிந்து கொள்வதற்கு நீண்ட காலமாக வேண்டும்‌, 
பவுன்‌ ஷில்லிங்‌ பென்ஸே அவர்களுக்கு எல்லாமாகும்‌, 
ஒரு மதமானது அவர்களுக்குப்‌ பணம்‌, சுகம்‌, ௮ழகு 
அல்லது தீர்க்காயுளை ௮ளிக்குமானால்‌ எல்லாரும்‌ ௮5 
னிடம்‌ ஒவொர்கள்‌ ; இல்லாவிடில்‌ ௮தன்‌ அருகிலும்‌ 
நெருங்க மாட்டார்கள்‌. 

த்‌. 

எவ்விக வளர்ச்சிக்கும்‌ முதன்மையாக வேண்டு 

வது சுதந்திரம்‌, உங்கள முன்னோர்கள்‌ ஆன்மாவுக்‌ 


வெளிகாட்டில்‌ ஊழியம்‌ ௮௯ 


குப்‌ பூரண சுதர்இிரமளித்தார்கள்‌. ௮தன்‌ பயனாக 
மதம்‌ வளர்ச்சி பெற்றது. அனால்‌ அவர்கள்‌ உடலை 
சல்லாவகைப்‌ பந்தங்களுக்கும்‌ உட்படுத்தினார்கள்‌. 
ஆதலின்‌ சமூகம்‌ வளரவில்லை. மேனாட்டில்‌ இதற்கு 
நேர்மாறாக சமூகத்‌ தூறையில்‌ எல்லாச்‌ சுதர்‌.இரமு 
மளித்து, சமயக்‌ துறையில்‌ சுதந்‌ தாமே யில்லாமல்‌ 


செய்யப்பட்டது, 


க 

மேனாடு சமூக ட ரனாத்கள்‌ மூலமாகவே 
பாரமார்தீ்தித ஞானம்‌ பெற விரும்புகிறது. வேறு 
வழியில்‌ வரும்‌ பாரமார்த்திகம்‌ ௮தற்குத்‌ தேவை 
யில்லை, €ழ்காடோ பாரமார்த்திக அபிவிருத்தியின்‌ 
மூலமாகவே சமூக ௮தஇிகாரம்‌ பெற விழைூறது. 
வேறுவகையான சமூக முன்னேற்றம்‌ ௮தற்கு வேண்‌ 
டாம்‌. 

இய இரங்கள்‌ மானிடர்க்கு எனறும்‌ மகிழ்ச்சி 
அளித்த தில்லை ; என்றும்‌ மகழ்ச்சி யளிக்கப்‌ போவது 
மில்லை. அவை மகிழ்ச்சியளிக்கும்‌ என்று நமக்குச்‌ 
சொல்வோன்‌ இயசக்தஇரத்தில்‌ இன்பமிருப்பதாகச்‌ 
சொல்பவனாூரான்‌. உண்மையில்‌, இன்பம்‌ எப்போதும்‌ 
ஈமது உள்ளத்தில்‌ இருக்கிறது. எனவே மனதை 
௮டக்கயெ மனிதன்‌ ஒருவனே உண்மை மகிழ்ச்சி படை 
தில்‌ கூடும்‌, மற்றவர்கள்‌ ௮டைய முடியாது, இயற்‌ 
இர சக்தி என்பதுதான்‌ என்ன? கம்பியின்‌ மூலம்‌ 
மின்சா. சக்தியை ௮ளுப்பக்கூடிய ஒருவனைப்பெரியவ 
னென்றும்‌, மேதாவி என்றும்‌ ஏன்‌ ௧௬த வேண்‌ 
டும்‌? அதைவிடக்‌ கோடானு கோடி மடங்கு 
பெரிய காரியங்களை இயற்கை ஒவ்வொரு கணமும்‌ 


௬௦ நமத தாய்நாடு 


செய்யவில்லையா? ௮ந்த இயற்கையை ஏன்‌ வணங்‌ 
கப்‌ போற்றுதல்‌ கூடாது? இவ்வுலகம்‌ முழுவதிலும்‌ 
உன்‌ ௮ணை செல்லலாம்‌ ; இக்த புவனத்திலுள்ள ஓவ 
வோர்‌ ௮ணுவையும்‌ நீ வயப்படுத்தி விடலாம்‌; தயினும்‌ 
பயன்‌ என்ன? உன்னை நீ வெற்றி கொண்டிருந்தா 
லன்றி, உனக்குள்‌ ந இன்பமுறும்‌ சக்தி பெற்‌ 
றிருந்தாலன்றி, உண்மை மூழ்ச்சி யடைய முடியாது, 
3 
% % 

ஈமது துன்பங்களை யெல்லாம்‌ என்றென்றைக்கும்‌ 
௮ம/தீதுவிட வல்லது ஆக்ம ஞானம்‌ ஒன்றேயாம்‌, 
மத்ற ஞானங்கள்‌ எல்லாம்‌ சிறிது காலத்திற்கு நமது 
தேவைகளைப்‌ பூர்த்தி செய்யலாம்‌; தனால்‌ ஆத்ம 
ஞானம்‌ உண்டாகும்போதுதான்‌ பூரண உள்ள நிறைவு 
ஏற்பட்டுத்‌ தேவை உணர்வே அடியோடு ஈ௫ித்து. விடு 
கிறது. 

உடல்‌ வலிமையினால்‌ மிகப்‌ பெருங்காரியங்கள 
செய்யப்படுகின்றன. மூளைக்‌ திறமையினால்‌, பெளதிக 
சாஸ்‌ திரங்களின்‌ துணைபெற்ற இயர்திர சாதனங்களைக்‌ 
கொண்டு இன்னும்‌ ௮ தி.ஆச்சரியமான வினைகள்‌ நிகழ்த்‌ 
தப்படுகன்றன. அனால்‌ இவை யெல்லாம்‌ ஆசீம 
சக்தியின்‌ மூலம்‌ இவவுலகில்‌ செய்யக்கூடிய மகத்தான 
காரியங்களுக்கு முன்னால்‌ ௮ற்பமானவையாகும்‌, 

பட்ச 

மேனாட்டு நாகரிகத்தின்‌ பகட்டையும்‌, பளபளப்‌ 
பையும்‌ நான்‌ அறிவேன்‌, அதினின்றும்‌ வெளித்‌ 
தோன்றும்‌ அச்சரியமான புற சக்திகளையும்‌ ௮றி 
வேன்‌, யினும்‌ இந்த மேடைமீது நின்று (இவை 
யெல்லாம்‌ வீண்‌ ; வெறும்‌ பிரமை; உரு வெளித்‌ 


வெளிநாட்டில்‌ ஊழியம்‌ ௬௪ 


தோற்றம்‌ ; அண்டவன்‌ ஒருவனே மெய்ப்பொருள்‌ 15 


எனறு நான்‌ கூறுகிமறன, 


ல்‌ 
கச 

மேனாட்டாசாகிய நிங்கள்‌ உங்களுக்குரிய துறை 
களில்‌, ௮தாவது இராணுவம்‌, அரசியல்‌ முதலியவற்‌ 
றில்‌ காரியவாதிகளா யிருக்கறீர்கள்‌. இத்துறை 
களில்‌ &ீழ்நாட்டான்‌ செயல்‌ இறன்‌ ௮ற்றவனா யிருக்க 
லாம்‌. ஆனால்‌ ௮வன்‌ தனக்குரிய சமயத்துறையில்‌ 
சிறந்த காரிய வாதியாய்‌ விளங்குகிறான்‌. 


3 
ர 


9 டு 


6 ஹார்ரா '' என்ற கோஷத்துடன்‌ பிரங்கயின்‌ 
வாயில்‌ குதிக்க உங்களுக்குத்‌ தைரியமுண்டு, தேச 
பக்தி யென்னும்‌ பெயரால்‌ நீங்கள்‌ தீரச்செயல்கள்‌ புரி 
வீர்கள்‌, தேசத்திற்காக உயிர்‌ கொடுகசவும்‌ சித்தமா 
யிருப்பீர்கள்‌. இதுபோன்‌ ஜே, கீம்காட்டார்‌ கட௮ுவின்‌ 
நாமத்தைச்‌ சொல்லிக்கொண்டு இரச்செயல்கள்‌ புரி 
வார்கள்‌, 
ச 
இக வாழ்க்கையில்‌ சுகாநுபவம்‌ மேனாட்டு இலட்‌ 
சியமாயிருப்பதுபோல்‌ உயரிய அத்மசாதனம்‌ எங்கள்‌ 
இலட்சியமா யிருக்கின்றது. **சமயம்‌ என்பது வெறும்‌ 
வாய்ப்‌ பேச்சன்று ; இவ்வுலகவாம்க்கையில்‌ மாற்றும்‌ 
அனுஷ்டித்தற்குரியது '” என்னு நிருபித்தல்‌ &ீழ்காட்‌ 
டின்‌ இலட்சியம்‌. ்‌ 
% % 
ஒரு மனிதன்‌ எவ்வளவு பொருள்‌ படைத்தல்‌ 
கூடும்‌ என்னும்‌ பிரச்னைக்கு முடிவுகாண மேனாட்டில்‌ 
முயன்று வருகரூர்கள்‌. இங்கு காம்‌ எவ்வளவு சொற்‌ 


௬௨ நமது தாய்காடு 


பத்தில்‌ ஒருவன்‌ வாழ்க்கை நடத்தக்கூடும்‌ என்று 
கண்டுபிடிக்க முயன்று வருகிறோம்‌. 


% 
3 


ஒரு நாட்டார்‌ நிலை பெற்று வாழவும்‌, மற்றவா 
கள்‌ அழிர்து படவும்‌ காரணமா யிருப்ப தெது? 
வாழ்ச்கைப்‌ போராட்டத்தில்‌ எது மிஞ்சி நிற்கும்‌ ? 
௮ன்பா, பகைமையா? துறவொழுக்கமா, சுகாநுப 
வமா? சடமா, ஆன்மாவா? எ.து நிலைக்கும்‌ ?....து.றவு, 
தியாகம்‌, ௮ஞ்சாமை, ௮ன்பு இவையே நிலைக்குமென்‌ 
ரதம்‌ பட்டம்‌ (நட 
க்க 
ஆசியாவின்‌ போதனை சமய போதனையாகும்‌, 
ஐரோப்பாவின்‌ படிப்பினை ௮.ரசியல்‌ படிப்பினையாகும்‌, 
உச 
அரசியலிலும்‌, பெளதிக சாஸ்திர அராய்ச்‌ 
சியிலும்‌ மேனாடு தீரர்களுக்குப்‌ பிறப்பளித்‌இருக்‌ 
இறது, €ழ்‌ நாடு பாரமார்த்திகத்‌ துறையில்‌ பெரியோர்‌ 
களைத்‌ தந்திருக்கிறது. 
டச்‌ 
சம்‌ நாட்டான்‌ இயந்திரம்‌ செய்யக்‌ கற்றுக்‌ 
கொள்ள விரும்பினால்‌ ௮வன்‌ மேனாட்டானின்‌ காலடி 
யில்‌ அமர்ந்து கற்றுக்‌ கொள்ளல்‌ தகுதியுடைத்தாகும்‌. 
அவ்வாறே மேனாட்டான்‌ ஆத்மாவைப்‌ பற்றியும்‌, 
கடவுளைப்‌ பற்றியும்‌, சிருஷ்டி இரகசியங்களைப்‌ பற்றி 
யும்‌ ௮றிந்து கொள்ள விரும்பினால்‌ ௮வன்‌ &ழ்‌ காட்‌ 
டான்‌ அடியின்‌ £ழ்‌ உட்கார்ந்து தெரிந்து கொள்ளல்‌ 
மேவண்டும்‌, 


வெளிநாட்டில்‌ ஊழியம்‌ கட 


நமத சமயத்தின்‌ மகத்தான உண்மைகளை உல: 
குக்‌ கெல்லாம்‌ எடுத்துரையுங்கள்‌, உலகம்‌ அவற்றிற்‌: 
காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறது, 

சமயப்‌ பிரசாரம்‌ செய்ய நீங்கள்‌ வெளியே. 
செல்லவேண்டும்‌, உலகிலுள்ள ஓவ்வொரு தேசத்‌ 
தார்க்கும்‌, ஒவ்வொரு ஜாதியார்க்கும்‌ உங்கள்‌ சமய 
உண்மைகளை எடுத்துரைக்க வேண்டும்‌. இதுவே முத 
லில்‌ செய்ய வேண்டிய வேலை. 


நூற்றுக்‌ கணக்கான வருஷங்களாய மனித 
னுடைய சிறுமையைப்‌ பற்றிய கொள்கைகளையே 
ஜனங்கள்‌ கேட்டிருக்கிறார்கள்‌. (நீங்கள்‌ வெறும்‌ 
பூஜ்யங்கள்‌' என்று அவர்களுக்குச்‌ சொல்லப்பட்டு 
வந்திருக்கறெது....இப்போது ௮வர்கள்‌ ஆத்மாவைப்‌ 
பற்றி அறிந்து கொள்ளட்டும்‌. தாழ்க்தவனிலும்‌ 
தாழ்ந்த மனிதனிடத்தும்‌ கூட ஆத்மா உண்‌ 
டென்றும்‌, அதற்குப்‌ பிறப்‌ பிறப்பில்லை யென்றும்‌ 
அவர்களுக்கு எடுத்துச்‌ சொல்லுங்கள்‌, ப 
டட்ச 
இந்தியாவின்‌ ஆத்ம வித்தைபினால்‌ உலகை 
வெற்றிகொள்ள வேண்டும்‌. ஈமது தேசீய வாழ்வு 
அ௮வ்வெற்றியையே பொறுத்திருக்கிறது. ௮ப்போது 
தான்‌ நமது தேயே வாழ்வு புத்‌.துயிரும்‌ புதிய பலமும்‌ 
பெற்றுச்‌ சிறந்து விளங்கும்‌. 
கச 
நாம்‌ வெளிப்புறப்பட வேண்டும்‌. ஈமது பார 


மார்த்தக ஞானத்தினாலும்‌, ஆத்ம வித்தையினாலும்‌ 


௬௪ நமது தாய்நாடு 


உலகை ஜெயிக்கம3வண்டும்‌; அல்லது இறந்துபட 
வேண்டும்‌. வே.று வழி இல்லை, 


% 
% 


சமயம்‌, பாரமார்தீதிசம்‌ இவற்றின்‌ வெற்றியே 
பாரத காட்டின்‌ வெற்றியென்பதாக இந்இயாவின்‌ 
மகிமை வாய்ந்த சக்கரவர்த்தியான அசோசவர்த்‌ 
தனர்‌ கூறியிருக்கிறார்‌. உலகம்‌ மற்றொரு முறையும்‌ 
இந்தியாவினால்‌ ஜெயிக்கப்பட பேண்டும்‌, இதுவே 
என்‌ வாழ்க்கையின்‌ கனவாகும்‌. உங்களில்‌ ஒவ்வொரு 
வரும்‌ இக்கனவைக்‌ கண்டு வ.ரவேண்டுமென்‌.து கான்‌ 
விரும்புகின்‌. ௮ச்கனவு மெய்யாகும்‌ வரையில்‌ 
நீங்கள்‌ சோர்வடைந்து நிற்கக்‌ கூடாது....பாரத 
நாடு இப்பூவுலக முழுவதையும்‌ ஜெயித்தல்‌ என்பதே 
சம்முன்னுள்ள மகத்தான இலட்சியமாகும்‌, அதற்‌ 
குக்‌ குறைவான இலட்சியம்‌ ஈமக்கு வேண்டாம்‌. ௮ந்த 
இலட்சியத்திற்கு நாம்‌ ஒவ்வொருவரும்‌ சித்தமாக 
வேண்டும்‌, ௮தற்காக அரும்பாடு பட வேண்டும்‌. ௮ன்‌ 
னிய நாட்டார்‌ வந்து இர்காடு முழுவதையும்‌ தங்க 
ளுடைய சைன்ய மய மாக்கட்டும்‌. ௮தைப்‌ பொருட்‌ 
படுத்த வேண்டாம்‌. பாரதர்களே | எழுந்திருங்கள்‌, 
உங்கள்‌ பாரமார்த்திக ஆடுதத்‌ தினால்‌ உலகை வெற்றி 
கொள்ளுங்கள்‌. 

உச 

உலகாயத காகர்கததையம அதனுடைய துன 
பங்களையும்‌ உலகாயதத்தினா£ஸலேயே ஒருகாளும்‌ 
ஜெயிக்க முடியாது, சைன்யங்கள்‌ சைன்யங்களை 
ஜெயிக்க முயலும்போது ௮வை பல்கிப்‌ பெருக மக்‌ 
களை மாக்களாக்குகின்றனவே யல்லாது வேறில்லை, 


வெளிநாட்டில்‌ ஊழியம்‌ ௬டு 


மேனாட்டைப்‌ பாரமார்த்திகச்தினலேயே வெற்றி 
கொள்ள வேண்டும்‌. 
டக 
நீங்கள்‌ பிறருக்கு அளிக்கக்‌ கூடிய விலை மதிக்க 
வொண்ணாத பெருஞ்‌ செல்வம்‌ உங்களிடம்‌ இருக்‌ 
இறது. அதுதான்‌ உங்கள்‌ சமயம்‌; உங்கள்‌ ஆத்ம 
விதை. மேனாட்டாருக்கு ௮ச்செல்வ தை அள்ளி 


வ ழங்குங்கள, 


58011 116055) 1௧0185. 


ஸ்ர்‌ ராமகிருஷ்ண வசனாமிருதம்‌ 
முதல்‌ பாகம்‌ 
பகவான்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ தமது அர்தரங்க 
சஷ்யர்கள்‌--ஞானிகள்‌, பக்தர்கள்‌, கர்மயோககள்‌-- 
துறவிகள்‌, பிரம்மசாரிகள, இருகஸ்தர்கள்‌ தூய 
அனைவருடனும்‌ புரிந்த சம்பாஷணைகள்‌ அடங்கி 
யது, உயர்ந்த வேதார்த உண்மைகள்‌ மிச சுலப 
மான உபமானங்களால்‌ விளக்சப்பட்டிருக்கும்‌ இர்‌.நூல்‌ 
வெவ்வேறு நிலைகளிலுள்ள எலலா சாதகர்களுக்கும்‌ 
இன்னும்‌ ௮திகமான பக்தி ஞான வைாக்கியங்களைப்‌ 
புகட்டி முன்னேற்ற மடையும்படி செய்யவல்லது. 

விலை ரூ.1] 8 0 

ஸ்ரீ ராமகிருஷ்ண பரம ஹம்ஸர்‌ அருளிய 

1008 உபதேச மொழிகள்‌ 
[ இரண்டாம்‌ பதிப்பு] 

சாதாரண பயிண்டூ ர. 1] 6 0 
காலிகோ பயிண்டூ ர. 1 12 0 


ஸ்ரீமத்‌ சுவாமி விவேகாநந்தர்‌ அருளியவை 


௮. பை, ௮,பை, 
காம யோகம்‌ 12 0) எனது போர்முறை 0 
பக்தியோகம்‌ 10 01 பவா ஹாரி பாபா 8 0 
கடி தங்கள்‌ 8 0! விதிவசம்‌ 0 6 


சிகாகோ பிரசங்கம்‌ 5 0 
குருதேவர்‌ வாக்கியம்‌ 
பாக்கெட்‌ அளவில்‌ புத்தக ரூபமாய்‌ உளளது, 
சாதாரண பயிண்டூ அணா 5, காலிகோ பயிண்ூ அணா 8 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌, ஸ்ரீ சாரதாமணி தேவியார்‌, 


ஸ்வாமி விவேகாநந்தர்‌ இவர்களது புகைப்படங்களும்‌, 
அச்சுப்‌ படங்களும்‌ வெவ்வேறு ௮ளவில்‌ கடைக்கும்‌. 


ஆத்மசாதன நூலகள்‌ 


பக்திமார்க்கம்‌ (பரமாநர்த சுவாமிகள்‌ ௮ 


ளிய 2) யப 0 5 0 
முத்‌.திநெறி (இராம இருஷ்ணாரர்த சுவாமி 

கள்‌ அருளிய து) உட 5 0 
ஜகஜீவபர விளக்க வினவிடை ,  .... 019 


வேதாந்தத்தின்‌ கோட்பாடுகளும்‌ “ரச்‌ 
துக்களும்‌ டட 80 
தனக்குத்தானே உதவியும்‌ ஆச்மார்ப்பண 
மும்‌ ட்ட 1 0 
விவேகாநந்த சுவாமிகள்‌ தற்கால இந்தி 
யாவுக்குக்‌ கொண்டுவர்த செயதி., 


ம்‌ 
ஷை 
ம்‌ 


நடராஜ வடிவம்‌, தில்லைத்‌ திருநடனம்‌ .... 0 2 0 


ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம்‌ 


பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ண பரம ஹம்ஸர்‌, ஸ்வாமி 
விவேகாநந்தர்‌ இவர்களின்‌ ௮ரிய உபதேசங்களையும்‌ 
நாட்டின்‌ முன்னேற்றத்‌ திற்கான பல கட்டுரைகளையும்‌ 
கொண்டு வெளிவரும்‌ ஒரு மாதார்தத்‌ தமிழ்ப்‌ பத்தி 


ரிகை, 

வருஷ சர்தா உள்காடூ ௫.3 வேளிராடூ ௫.4 
விஜயம்‌ சராதாதாராகளுக்குப்‌ பு. ததகஙகள 

குறை த விலைக்குக்‌ கொடுக்கப்படும்‌, 


ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்‌; 


தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


திருக்கோணமலை 
த. கனகசுந்தரம்‌ பிள்‌ள 
பரிசோதித்தது. 





சென்னை: 
ஸி, குமாரசாமி நாயுடு வனஸ்‌ 
1921 
லிலை 12 அணா 






பகத கட்மக உ ரம்‌ ராரா ரா ஜரா றாரர ர ம உ ரம 1 1 மாபா மாராடி உர 


ஈராறு தா 
1 0௯௯௫௦3 உ௲௲ஒக? 
8 கூறு ஆ௨ ்‌ 


செல்ப்‌ உய பட்டா வட பையப்‌ 









முகவுரை 


தமிழ்‌ நாவலர்‌ சரிதை என்னும்‌ இர்‌ நூல்‌, தன்‌ 
சபயர்க்‌ கிணங்கத்‌, தமிழ்ப்‌ புல்லர்‌ சரிதத்தைப்‌ பூரன 
மாசக்‌ கூறுவதன்று : மற்றுத்‌ தமிழ்ப்‌ புலவருட்‌ சிலர்‌ 
அலலப்போது விகோகமாகவும்‌, தமக்குதவிய வள்ளல்‌ 
களைப்‌ புகழ்ந்து இசையும்‌, அல்லாதாரை இகழ்ந்து 
வசையாசவும்‌, கமக்குச்‌ கொடுத்த சமிசையை அமைத்து 
அசுசவியாகவும்‌ பல்வேறு வசைபரற்‌ பாடிய பாட்டுக்‌ 
களச்‌ சேர்த்துத்‌ தற்று, அவற்றுட்‌ பல பாடப்பட்ட வர 
லாற்றிளையுர்‌ தெரிப்பது, இர்‌ நால்‌ சிறந்த தமிழ்ப்‌ புல 
வா பலருடைய வாலாறுகளைக்‌ கூர தொழிலது மன்‌ 
றிப்‌, புலவரென்று சொல்லத்‌ தகாதார்‌ சிலருடைய 
விரலாறுகளையுங்‌ கூறுகின்றது: இளங்கோவடிகள்‌, மது 
ரைக்‌ கூலவாணிகன்‌ சாத்தனார்‌, திருத்தக்கதேவர்‌, சேக்‌ 
ஈிழார்‌ முதலிய பெரும்புலவர்கள்‌ வரலாறுகளுள்‌ ஒன்‌ 
றுங்‌ கூறுது, புலமை அமையப்‌ பெழுத திருக்கண்ண 
புரத்துத்தாதி, திருவழுர்தூர்க்தாதி முதலிப தாதிகளின்‌ 
வரலாறுகளையும்‌ பெயருந்‌ தெரியாத புலவர்‌ சிலரின்‌ 
வரலாறுகளையும்‌ கூறுகின்றது, பாட்டுக்கள்‌ பாடப்பட்ட 
வரலாறு கூறுகின்றுழிபும்‌ சீலலிடத்து அதனைத்‌ தெளியக்‌ 
கூறுதும்‌, சில விடத்து ஒன்றுமே உ௫தும்‌ செல்கின்றது, 
இல்‌வளவு குறைபாடுடையதேலும்‌, இர்‌நாஇள கூறிய 
வரலாறுகள்‌ சலவற்றால்‌ இக்காலத்து விளையும்‌ பயன்‌ 
சநோக்தி இதனை வெளியிடலாயிற் ], 


சம்பர்‌, ஒட்டக்கூத்தர்‌, புசழேந்தி, காளமேகம்‌ முத 
லிய புலவர்களைப்‌ பற்றிய வரலாறு இதஜுட்‌ கூறப்பட்‌ 


17 தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 

டது இக்காலத்து ஊரில்‌ பஃபின்று வழங்கும்‌ அவர்களு 
டைய வாலாற்‌$ரோடு எவ்வளவோ மாறுபடுகின்றது. 
இப்போது வழங்கிவரும்‌ வரலாறுக ளெல்லாம்‌ வீராசாமிச்‌ 
செட்டியார்‌ எழுதிய விகோதாச மஞ்சரியை ஆதாரமாகக்‌ 
கொண்டன. இந்த விரோதரசமஞ்சரி எழுதி இப்போது 
ஐம்பது, அல்லது, அறுபது வருடந்தானாகின்றன ; தமிழ்‌ 
கரவலா சரிதை ௭ முதியோ இரு நாறு, அல்லது, இரு நாற 
றைம்பது வருடமாகின்றன. எழுத்தில்‌ எழுதப்‌ பட்டு 
நிலபேறடையாது கர்னபரம்பரையாக வழங்கி வருங்‌ 
கதைகள்‌ காலவடைவில்‌ பலவாறு மாறுபடுவது இயல்பு, 
ஆதலால்‌, இருநூறு மூர்நாறு வருடங்களுக்கு முன்‌ 
எழுதப்பட்ட லரலாறுகபோடு, இக்‌ காலத்து எழுதப்‌ 
பட்ட வரலாருகளாக, கர்ண பரம்பரையாக வழங்கி 
வரும்‌ வரலாறுகளாக, மாறுபடுமாயின்‌, முன்‌ எழுதப்‌ 
பட்ட வசலாறுகளே கொள்ளக்‌ தகும்‌ என்பது சொல்‌ 
லாமே அமையும்‌, அகவே, விரோதாசமஞ்சரிபிலுள்ள 
புலவர்‌ வரலாறுகள்‌, தமிழ்‌ காவலர்‌ சரிகைபிலுள்ளவற்‌ 
ரோடு மாறுபமெவைகளுக்குத்‌ ஈக்க ௮தாரம்‌ வேறு யாது 
மின்றேல்‌, ௮வை கொள்ளப்படாவாம, யினும்‌, இத 
னால்‌ தமிழ்‌ சாவலர்‌ சரிதையிலுள்ள வரலாறுகள்‌ எல்‌ 
லாம்‌ உண்மை என்பது போதாது, 


ஒரு நிகழ்ச்சி 1 கழ்ந்த காலத்திலே எழுதப்பட்ட 
அதன்‌ வரலாறன்றி, அது ஈகழ்க்‌.நு நெடுந்காலமாயின 
மின்‌ எழுதப்பட்ட லரலாழு முழுதும்‌ உண்மையாய்‌ 
இருத்தல்‌ சாலாது, நெடுங்‌ காலத்தின்‌ பின்‌ எழுதப்‌ 
பட்ட வரலாறுகள பெரும்பாலும்‌ கர்ண பரம்பரையாக 
வந்த உலக வார்த்தைகளையே ஆதாரமாகக்‌ கொண்ட 
வைகளாகும்‌, கர்ண பரம்பரையாக வருவன மேற்குறித்‌ 
தபடி காலவடைலவில்‌ மாறுபடுவது இயல்பாதலால்‌, ௮வற்‌ 


முசவுசை 7 


றையே ஆதாரமாகக்‌ கொண்ட வரலாறுகள்‌ பலவாறு 
மாற௮பட்‌ டிருக்கு மென்பதும்‌ மூற்றும்‌ உண்மையாகா 
வென்பதும்‌ நன்கு விளங்கும்‌, ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்த 
காலத்துக்கும்‌, ௮கன்‌ வரலாறு எழுதப்பட்ட காலத்‌ 
துக்கும்‌ இடைபில்‌ சென்றகாலம்‌ எவ்வளவு நெடிதோ 
அ௮வவளவு அவ்வரலாறுகளும்‌ மாறுபாடுகள்‌ செறிந்த 
னவா யிருக்கும்‌, காலஞ்‌ செல்லச்‌ செல்ல இயற்சை 
யான நிகழ்ச்சிகள்‌ மறைச்து போசு, அவற்றினிடத்‌ 
தில்‌ இயற்கைக்கு மாழுயுள்ள அற்புதமான நிகழ்ச்சிகள்‌ 
வந்து தோன்றும்‌, இக்க உண்மை இந்நூலின்‌ முற்பகுதி 
யில்‌ கூறப்படும்‌ வாலாறுகளோடு பிற்பகுதியில்‌ கூறப்‌ 
படும்‌ வரலாறுகளை ஒப்புகோக்கின்‌ ஈன்கு புலப்படும. 
ஈக்கிரர்‌, அவ்வையார்‌, பொய்‌.பாமொழியார்‌, சும்பர்‌ முத 
லியபுலவர்களின்‌ வரலாறுகள்‌ இர்‌ நாலிற்‌ கூறப்பட்டன 
அற்புதமான நிகழ்ச்சிகள்‌ செறிந்தனவா யிருக்க, காள 
மேகம்‌, தத்துவப்‌ பிரகாசர்‌, கவிராசபிள்ளை, கவி வீர 
ராகவ முதலியார்‌ முதலிய புலவர்களின்‌ வரலாறுகள்‌ 
இயற்கைக்குச்‌ சிறிதும்‌ மாறுபடா தவைகளா:பருக்கின்றன, 

இனி இர்‌ நாலுட்‌ கூறப்பட்ட வரலாறுகளுள்‌ வேறு 
காரணம்பற்றிக்‌ கொள்ளப்படாதனவும்‌ உள. அவற்றுட்‌ 
சில வருமாறு ;-- 

அவவையாருடைய வரலாற்றில்‌ -- 

1, பரீரிமகளிர்‌ அங்கவை சங்கவையைத்‌ தெய்வீக 
அக்குக்‌ கலியாணம்‌ பண்ணுகிக்கியபோது, விநாயகரை 
அழைத்து மூலேந்தருக்கும்‌ தலை எழுதுவித்த செய்தியும்‌, 
அவர்கள்‌ வந்தபோது பனர்‌ துண்டத்தைப்‌ பழந்தரப்‌ 
பாடிய செய்தியும்‌ மக்களாற்‌ செய்யப்படாத அற்புதமான 
செயல்களா யிருப்பது மல்லாமல்‌, அப்போது பாடப்பட்‌ 
டனவாகக்‌ கூறப்படும செய்யுள்களும்‌ ௮வவையார்‌ பாடி 


11 தமிழ்‌ காவலர்‌ சரிை 


பனவென்று சொல்லுதற்‌ கேலாதவைகளா யுள்ளன, அவ்‌ 
வையார்‌ சங்க காலத்தில்‌ இருர்குவர்‌, அக்‌ காலத்தில்‌: 
சகர முதன்‌ மொழி (சகரத்தை முகலெழுத்தாக டைய. 
மொழி) தமிழிற்‌ பயின்று வழங்கவில்லை. உண்மையாக: 
அவ்வையார்‌ பாடியனவாகக்‌ கொள்ளக்‌ கூடிய செய்யுள்கள்‌ 
தொகை நூல்களுள்‌ வருவனவயற்றுள்ளும்‌ சகர முதன்‌ 
மொழி பயின்று வரவில்லை, அவ்வையார்‌ பாடியனவர்‌ 
கப்‌ புறகானாற்றில்‌ வரும்‌ முப்பத்து மன்று செய்யுள்‌ 
களில்‌ சமம்‌, சகடம்‌ என்னும்‌ இரண்டு ரகர முதன்‌ 
மொழிகள்‌ தான்‌ காணப்படுகின்றன. குறுந்தொகை, நற்‌ 
றிணை, அககானாறு முதலிய தொசை நால்கவில்‌ வரும்‌ 
அவ்வையார்‌ பாட்டுக்களில்‌ சகர முதன்‌ மொழி ஒன்று 
மில்லை. அங்‌என மாகவும்‌, மேற்‌ குறிக்கப்பட்ட சந்தர்ப்‌ 
பங்களில்‌ அவ்வையார்‌ பாடியனவாக இச்‌ நாலுள்‌ வரும்‌ 
செய்யுள்களில்‌ “*தன்னண்ைமை இர்ப்பேன்‌ சபித்து,” 
“சங்கியாதே வருசதான்‌,” 44சங்கொக்க வெண்குருத்‌ 
தின்று சலசலத்து'” எவர்‌ சகா முதன்‌ மொழிகள்‌ பல 
வந்துள்ளன, இம்‌ மொழிகளுள்‌ சபித்த,” சங்கி 
யாது என்பன சாபம்‌, ஈங்கை என்னும்‌ வட 
மொழி யடியாகப்‌ பிறந்தன, இல்வாறு வடமொழி யடி 
யாகப்‌ பிறக்கும்‌ வினைசள்‌ தமிழில்‌ வழற்கலுற்றது மிகவும்‌ 
பிற்காலத்தில்‌ ; சங்க காலத்தி லன்று, இவ்வித வினைக 
ளப்‌ பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை முதலிய சங்க நூல்‌ 
களில்‌ காண்பது அரிது, ரங்கு என்ற சொல்லும்‌ 
௪௪ நூல்களில்‌ வரவில்லை, அசவே, இப்‌ பாட்டுக்கள்‌, 
௪கர முதன்‌ மொழியும்‌ வடமொழி யடியாகப்‌ பிறக்கும்‌ 
வீனைகளும்‌ தமிழில்‌ வரது வழங்கலுற்ற பின்பு, பிற்காலத்‌ 
தவர்களால்‌ பாடப்பட்டனவே யன்றி, அவ்வையாராற்‌. 


பாடப்பட்டனவல்ல. 


முகவுரை 11 


இனி ௮வவையார்‌ பாரிமகளிரைத்‌ தெய்வீசனுக்கு 
மணஞ்‌ செய்துவைத்தார்‌ என்ற கதையும்‌ கொள்ளத்‌ தக்க 
தன்று ; பாரிமகளிர்‌ வரலாறு சங்க சாலத்து நாலாக 
புறகானூற்றில்‌ கூழப்பட்டகனோடு மாறபடுதலின்‌, அவ்‌ 
வரலாறு யாதெனின்‌, மசகண்மறுத்தல்‌ காரணமாகப்‌ பாரி 
யொடு பகைத்த மூவேந்தரும்‌ ௮வன்‌ பறம்பு மலையை 
முற்றி அவனையும்‌ வஞ்சித்துக்‌ கொன்றதன்பின்‌, ப.ரியின்‌ 
நண்பராகிய கபிலர்‌, ௮வன்‌ மகளிரை அழைத்துக்‌ 
கொண்டு விச்சிக்கோனுமையும்‌ இருங்கோவேளுழையுஞ்‌ 
சென்௮ அவர்களை மணஞ்செய்துகொளளும்படி வேண்டி, 
௮ வர்‌ மறுத்த பின்‌, ௮ம்‌ மகளிரைப்‌ பார்ப்பாருக்கு 
மணம்‌ புணர்வித்தனர்‌ என்பது, 


2. சோழன்‌ ஒரு துகில்ப்‌ பார்த்துப்‌ பராக்கா 
யிருப்ப, அப்போது பாடியதாகக்‌ கூறப்படும்‌ “நூற்றுப்‌ 
பத்தாயிரம்‌ பொன்‌ பெறிலும்‌'” என்றற்‌ ஜொடச்சத்துச்‌ 
செய்புளும்‌ அவ்வையார்‌ பாடின தாகமாட்டாது, மப்‌ 
பாட்டில்‌ சோழனை அகளங்கா'' என்று விளிக்கப்பட்‌ 
டுளது, அகளங்கன்‌ என்பது முதலாவ குலோத்தங்க 
சோழன்‌ மகன்‌ விக்கிரம சோழனலுக்‌ குரியபெயர்‌. ௮களங்‌ 
கன்‌ என்பது விக்கிரம சோழனைக்‌ குறித்தலை இந்நூலில்‌ 
117, 120, 121, 123) 120-ம்‌ செய்யுள்களிற்‌ காண்க. 
விக்கிரமனுக்கு முன்னிருந்த சோழர்களுக்காவது பின்னா 
வர்க சோழர்களுக்காவது அகளங்கன்‌ என்னும்‌ பெயர்‌ 
வழக்கு இல்லை. பிற்காலத்துப்‌ புலவர்கள்‌ சோழனைப்‌ 
பொதுவாக அகளங்கன்‌ என்று சொல்லி யிருக்கலாம்‌. 
பினும்‌, அது விக்கிரமனல்லாத மற்றைய சோழர்க 
ஞக்கு ஒரு விரு. துவாக வழங்கவில்லை, விக்கிரமசோழன்‌ 
ச. பி, 1118-ம்‌ ண்டு தொடுத்து, 1143-ம்‌ ஆண்டு வரை 
அரசு செய்தவன்‌. ௮ காலத்துக்குப்‌ பல. தூற்றாண்செ 


111] தமிழ்‌ சாவலர்‌ சரிசை 


ளுக்குமுன்‌ சங்க காலத்தி லிருந்த அவ்வையார்‌ ௮வனைப்‌ 
பாடினாரென்பது பொருந்தாது, 


3. சேரன்‌ கைலச்குப்‌ போகிறபோது, அவ்வை 
யாரை ௮ழைக்க, அவர்‌ விராயக பூசை பண்ணிக்கொண்‌ 
டிருந்தமையால்‌ உடன்‌ சொல்லாது, பின்னர்‌ ௮ப்‌ பூசை 
முடிந்த பின்‌ விசாயகர்‌ துதிக்கையா லெடுகதுக்‌ கைலையில்‌ 
விடச்‌ சேனைக்‌ கண்டு பாடியகாகச்‌ கூறப்படும்‌ அற்பு 
மான செய்தியும்‌ அவ்வையார்‌ காலத்து சிகழ்ர்த தொன்‌ 
ரூகா.து, இங்கே சேரனென்று குறிக்கப்பட்டவர்‌ சேர 
மான்பெருமாணாயனார்‌, இவர்‌ சுந்தரமூர்த்தி ராயனாரோடு 
சைலக்குச்‌ சென்றது பெரியபுராணத்துட்‌ கூறப்பட்டத, 
சுந்தரமூர்த்தி சாயனார்‌ காலம்‌ ஒன்பகாம்‌ நூற்றாண்டாத 
லால்‌, சேரமான்‌ பெருமாணாயஞர்‌ காலமும்‌ அதுவே 
யாகும்‌, ஆகவே, ஒன்பதாம்‌ நாற்றாண்டி லிருந்த சேர 
மான்‌ பெருமாணாயனாரோடு அவருக்குப்‌ பல நூற்றாண்டு 
களுக்கு முன்‌ சங்க காலத்திருந்த ௮௮வையார்‌ கைக்குச்‌ 
சென்றாரென்றல்‌ பொருந்தாது, அன்றியும்‌ ௮வவையா 
ரைப்‌ பற்றிப்‌ பெரிய புராணம்‌ ஒன்றும்‌ கூறாததனால்‌, ௮வ்‌ 
வையார்‌ சேரமானோடு கைலை ென்ற கதை பெரிய 
புராணம்‌ பாடிய காலத்து வழக்கிலில்லை என்றும்‌ ௮தன்‌ 
பின்னரேயே தோன்றியிருக்க வேண்டுமென்றும்‌ சொள்‌ 
ளல்‌ வேண்டும்‌, இன்னும்‌, கைலையில்‌ சேரனைக்‌ கண்டு 
அவ்வையார்‌ பாடியதென்று சொல்லப்படும்‌ மதுர 
மொழியி னுமையாள்‌ சிறுவன்‌'' என்றற்‌ ரறொடச்சத்‌ 
அச்செய்யுளில்‌ வரும்‌ *நிழலி' என்னும்‌ பதத்திற்குச்‌ 
சங்ககாலத்தில்‌ *உரியவள்‌' என்னும்‌ இுபாருளே யன்றி, 
(வயது முதிர்ந்தவள்‌' என்னும்‌ பொருளின்மையும்‌ ௮ப்‌ 
பாட்டுச்‌ சங்கசாலத்‌.துப்‌ பாட்டன்று ஜன்பதை ஈன்ருகத்‌ 
தெரிகிக்கும்‌, 


முக்வுர 1 


பாரிமகளிர்‌ அங்கவை சங்கவைக்குக்‌ களியாணம்‌ 
பண்ணுவிக்கிறபோது “கண்ணை வோல்‌ கடிதெழுத 
வாரானேல்‌--தன்னாண்மை தீர்ப்பேன்‌ சபித்து'? என்று 
தன்னால்‌ அச்சுறுத்தப்பட்ட விநாயகரை ௮வவையார்‌ 
இங்சே பூசை செய்துகொண்டிருர்தார்‌ என்பது விரோ 
தமா யுள்ளது! 


ம இ நவளைப்‌ பாடி ௮வன்‌ ஒன்றுமில்லை என்‌ ற்போது 
பாடிய தென்படும்‌ கல்லாத ்‌ வனை நான்கற்றேன்‌ 
என்றன! ்‌ என்றற்‌ ரெ மகன வி டட அவ்வையார்‌ 
பாடினதாகாது, ுவ்வையா ரிருக்கு காலத்தில்‌ இவ்வசை 
விநத்தம்‌ சிமிழில்‌ ௮ ந்கவில்லை, விர சி ரதம்‌ வடமொழியி 
லிருந்து சமிழில்‌ வக்கது. அவவாறு வந்தது அரும்‌ ஏழாம்‌ 
நூற்றுண்டி ரத ள்னடும்‌; பழைய இலக்கணமாகிய 
தொல்காப்‌! பியத தில்‌ விருத்தத்துக்கு இலக்கணம்‌ -ூறப்‌ 
படவில்லை “கல்லாத ஒருவனை” பன்லும்‌ இந்தப்‌ பாட்‌ 
டைச்‌ சிகர்‌ இராமச்சந்திரக்‌ கலிராய/ பாட்டெனபர்‌, இக்‌ 
கவிராயர்‌ சென்னையில்‌ ஐம்பது, அபு வருடங்களுக்கு 
முன வரித்தவராதலின்‌, இவர்‌ பாட்டு இருநா௮, அல்லத, 
இருநூற்றைம்பது வ.ருடங்களுக்குமுன்‌ தொகுக்கப்பட்ட 
தமிழ்காவலர்‌ சரிதையில்‌ வருதற்கிடமில்லை, 

ஏனைய புலவர்‌ வரலாறுகளாள்ளும்‌ இவ்வாறு கொள்‌ 
ளப்‌ படாதன சிலவுள, அற்றை எல்லாம்‌ எடுத்துரைக்‌ 
கப்‌ புகின்‌ இம்‌ முகர பெரிதும்‌ விரியுமாதலினாஓம்‌, 
இங்கே கூறிப மியாயங்களைக்கொண்டு அவற்றை உய்த்‌ 
துணாந்துகொள்ள வியலுமாதலினாலும்‌ ௮ வைகள்‌ விரிக்‌ 
காது விடப்பட்டன, 


இனி இர்நாலுட்‌ கூறப்பட்ட வாலாறுகளுள இக்‌ 
காலத்து. மாறுபட வழங்குவன சில வருமாழு:-- 
2 


3. த்மிழ்‌ நாரஉலா்‌ சரிதை 


கம்பர்‌ வரலாற்றில்‌ -- 

[. *அழியான்‌ பள்ளியணையே'” என்றற்‌ றொடசி 
கத்துப்‌ பாட்டுக்‌ கம்பர்‌ ஏரெழுபது பாடி அரஙிகற்‌ 
௮ம்‌ போது புதுவைச்‌ சேதிராயனை விடர்ரிண்டத்‌ தீர்த்த 
பாட்டென்று இந்தால்‌ கூறுகின்ற தா, இக்கதை “அழு 
வதுங்‌ கொண்டு புலம்பாது ஈஞ்சண்‌ டதுமறைத்தேோர்‌-.- 
எழுப.துங்‌ சொண்டு புகழ்க்கம்ப சாடனெழுப்ப'' எனத்‌ 
தொண்டைமண்டல சதசத்திலும்‌, *பாவலர்தாம்‌--ஏரெழு 
பதோதியரங்‌ சேற்றுங்‌ களரியிலே--காரிலிட சாகம்‌ கடிக 
குங்கை'' எனத்‌ இருக்கை வழக்கத்திலும்‌ கூறப்பட்டுள அ. 
இவைகளினால்‌ தஇிருக்சைவழக்கம்‌ பாடின சாலத்தும்‌, 
தமிழ்‌ நாவலர்‌ சரிதை எழுதின காலத்தும்‌, தொண்டை 
மன்டலாதக மியற்றின காலச்தும்‌ வழங்கி வர்த சதை 
எெழுபது பாடி. அ௮ரங்கேற்றுங்‌ காலத்து ஒருவரை விடர்‌ 
தண்ட அதனைக்‌ சம்பர்‌ தீர்க்காரென்பதுவே என்பது 
ஈன்கு விளங்குகின்றது, இக்கதை இப்போது மாழு 
பட்டக்‌ கம்பா இல்லைவா ழந்தரைரிடத்துத்‌ தமது இரா 
மாயணத்துக்குச்‌ சாற்றுக்கவி வாங்கப்‌ போயிருந்தபோது, 
அ௮வர்சளஞுடைய பிள்சாயொன்று பாம்புசடி.த்‌ திறந்து 
விடச்‌, ஈம்பர்‌ இப்பாட்டைப்பாடி லிடத்தைத்‌ நீர்த்துப்‌ 
பிள்சாயை எழுப்பின ரென்று வழங்குகின்றது (விகோது 
ரஸ்‌ மஞ்சரிபார்க்க), இக்கதை சாலவடைகவில்‌ இவ்வாறு 
மாறுபட்ட தெனபதற்கு ஐயமேயில்லை, விகோதரசமஞ்‌ 
சரியில்‌ எழுதப்பட்ட கதைகளெல்லாம்‌ வ்ரோதமேபன்றி 
உண்மையல்ல என்பதற்கு இஃது ஒரு சான்றாகின்றது, 

2. *இன்றோகங்‌ கம்பனிறந்த ராள்‌'' என்றற்‌ ரொடக்‌ 
கத்துப்‌ பாட்டுக்‌ கம்பர்‌ பேரிற்பாடிய கையறம்‌ என்ற 
மாத்திரம்‌ இர்‌.நூல்‌ கூறுகின்றதன்றி, யாராற்‌ பாடப்பட்ட 
தென்று கூறவில்லை, இக்காலத்தில்‌ இது ஒட்டக்கூத்த 


ம்ச்வுரை %1 


சாற்‌ பாடப்பட்டதென்று வழங்குகின்றது. இதனை ஒட்‌ 
டச்கூத்தா பாட்டென்பதற்கு ஓ ராதாரமும்‌ இல்லை, ௧௦ 
பரும்‌ ஒட்டக்கூத்தரும்‌ வெவ்வேறு காலத்திருந்தவர்‌ 
என்பது இச்‌ தாலி.பற்றினார்‌ கொள்கையாகும்‌, தமிழ்ப்‌ 
புலவர்‌ தா்‌ பெரும்பான்மை காலமாறைப்படி 
ஒழுங்கு படு த்திக்‌ கூறு /ல்வாரிரியர்‌ ஒட்டக்கூத்தர்‌ வர்‌ 
லாற்றைக்‌ கமபர்‌ வரலாற்றுக்‌ கடுந்‌. அக்‌ கூருது, தொல்‌ 
காப்பிய தேவர்‌, இரட்டையர்‌, ரயமகொண்டான்‌ என்‌ 
னும்‌ மூவர்‌ வாலாறு கூறி, அசன்பின்‌ அவ்‌ வாலாற்றைக்‌ 


கூறியதே இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌, 


இர்‌ நாலுட்‌ கூறப்பட்ட வரலாறுகளுள்‌ இப்போது 
மறந்து போனவைகளும்‌ சிலவு, அவற்றுள்‌ முக்கிய 
மானது புகழேந்திப்‌ புலவர்‌ இலகை சென்ற வரலாறு, 
இக்‌ நூலில்‌ வரும்‌ 143, 1], 115, 146, 1418-ம்‌ செய்யுள்‌ 
களால்‌, புகழேர்ிப்‌ புலவர்‌ இலங்கையிலுள்ள கண்டி, 
கொழும்பு, கதிர்காமம்‌ முதலிய ஊர்களுக்குப்‌ போன 
தும்‌, இலங்கை யரசனகிய சிற்கையாரிய சேசரனைப்‌ பாடி 
னதும்‌, அவனிடத்தில்‌ கடகம்‌ யானையும்‌ யிரம்‌ பொன்‌ 
னும்‌ பரிஈ பெற்றதும்‌, கதிர்காமத்தில்‌ சுப்பிரமணியக்‌ 
கடவுளையும்‌, கொழுர்லை ஆரோடன்‌ மைந்தனாகிய ஓடக்‌ 
காரனையும்‌ பாடியும்‌ ஈன்கு பெறப்படும்‌, 


இனி இர்‌்.நாலை இபற்றினார்‌ யாவரென்பது ஒருவாற்‌ 
௫னும புலப்பட வில்லை, அலர்‌ சமயத்தாற்‌ சைவர்‌ என்‌ 
பது இந்தநாலின்‌ சாப்புச்‌ செய்யுளாலும்‌, இறையனாரும்‌ 
முருகவேளும்‌ பாடிய பாட்டுக்களை நூன்‌ முதலில்‌ வைத்தி 
ருப்பதனாதும்‌ விளங்குகின்றது. அவர்‌, தமது நூலை அந்த 
சச்சுவி வீரராகவருடைய வரலாற்றோடு முடித்து, ௮க்களி 
ஞருக்குப்‌ பின்வந்த புலவர்களுள்‌ ஒருலர்‌ வரலாலும்‌ 


2011 தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


கூ௫ததால்‌, அவரிருந்தது கவி வீரராகவருக்குச்‌ சிறிது 
காலத்துக்குப்‌ பிள்‌ என்று கருதலாகும்‌ கவி வீரராகவர்‌ 
யாழ்ப்பாணத்தில்‌ ௮ரசாண்ட பரராரசேகரன்காலத்தவர்‌, 
பாராசரேகரன யாழ்ப்பாணத்தில்‌ ௮ாசாண்டது பதின 
ரூம்‌ நாற்றாண்டின்‌ ஈரிப்பகுதிபில்‌, அவே, சவி வீரராக 
வரிருந்து இப்போது முர்‌ நாற்றறுபது வருடங்கள்‌ வரையி 
லாசின்றன, இர்‌நாலியற்றினது சுவி வீரராகவர்‌ காலத்‌ 
துக்கு நூறுவருடத்துக்குப்‌ பின என்று சொண்டாலும, 
இக்‌ நாலியற்றிரை சாலம்‌ இற்றைக்கு இருழாற்றைம்பது 
வருடத்துக்கு முற்பட்டதாகும்‌ 

இர்‌.ாலில்‌ வரும பாட்டுச்சள்‌ பலவற்றிற்கு இயன்ற 
வரை குறிப்புக்கள்‌ எழுசுப்பட்ரிளளன, பாட்டுசசளில்‌ 
குறிக்சப்பட்ட இடங்கள£பும்‌ மக்களையும்‌ பாட்டுப்‌ பாடின 
புலவரிருந்த காலக்தையும வீளச்குலதே குறிப்புக்களின்‌ 
கோக்‌? மாகும்‌. குறிபபுக்க னெகலாம பூரணமானவை 

ன்பதில்லை ; சுறைவ॥ளன பல, பாட்டுக்களில குரி 

ா தீ ) (குறைவ லி, (கக்‌ 2/ல (இறக 
கப்பட்ட இடங்கள முதலியவற்றுள்‌ விளஙகாதனபு/ம பலி 
வுள, இவற்றுள சமக்குத்‌ தெரிஈகவற்றை இர்‌ நால வாபெ 
பவர்‌ எழுதி அறிலிப்பாராபின்‌, அலை வந்தன த்தோடு 
ஏற்கப்பட்டு மறுபதிப்பில்‌ உரிய லிடங்களில சோர்சகப்‌ 
படும்‌. காளமேகப்‌ புலவர்‌ சாலம்‌ இதுவென்று இகனுள 
சிறிதும்‌ ஐயத்துக்கிடரின்றி ரிர்யைர்கப்பட்டோரது யாவ 
௫ம்‌ ௮றியத்தச்சது. 


சென்னை, 


ரெளச்திரி: ] தீரு, றட 


தமிழ்‌ நாவலர்‌ சரிை த்‌ 


கடவுள்‌ வாழ்த்து 


மதிபாய்‌ சடைமுடித்து மாசணப்‌ பைம்பூட்டூச்‌ 
சதிபாய்‌ துறுந்தாட்டுத்‌ தான -- ஈதிபாய்‌ 
இருகவுட்டு முக்கட்டு ஈரலிவாய்க தென்னுளளம்‌ 


உருகவிட்டு நின்ற வொரி. 


குறிப்பு, நத காகவெர் ப பத ப ரிவகால்‌ ரடிண்டின்‌ 
சாப்பு, முன்வர 
றியது, 


சனிமை பெறுசர்க்‌ சமிழ்ரா வலர்சீர்‌ 


திசான்‌ சமி * லா ரீசை எழு௮ுஞா இடர்‌ 


௫ 
டச்‌ 


இனிமை பெறச்சோ க செழு -- ஈளிதுனையாம்‌ 
இந்துமுகத்‌ சர்திரயெனுஏசெர சடைமயுலி 
ஐந்துமுக ச சிர்தி யடி 


தல்‌ 


சலைச்சங்கக்தார இடைச்ச௱கக்கார்‌ கடைச்சங- 
சத்தார்‌ எனப்‌ புலவர்‌ மலவகையர்‌, அவருள்‌ கஇச்சங்க 
மிருந்கார்‌ அகத்தியரும்‌ இறையஐரும்‌ முருகவே- 
ளும்‌ நிதியின்‌ிெவலும்‌ முரிஞ்சியூர்‌ முடிசாகராபரும்‌ 
என்று இச்சொடக்கத்சார்‌ ஐஞ்தூற்று சாற்பத்‌ 
கொள்பதின்மர்‌, அவருள்ளிட்டு சாலாயிரத்து ரா. 
லூற்று ராற்பத்தொன்பதின்மர்‌ பாடினார்‌. அவர்க: 


2 சீமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


ளாற்‌ பாடப்பட்டன % மூறு பரிபாடலும்‌ முதுசாரை- 
யும்‌ முதுகுருகும்‌ களரியாவிரையும்‌ என இச்தொடக்‌- 
கத்தன, ௮வர்‌ சங்கமிருந்து தமிழாராய்ந்தது சாலா- 
யிரத்து நானூற்று நாற்பத்தொன்பதி யாண்டு, ௮வர்‌- 
க்கு நூல்‌ அகத்தியம்‌, 


இடைச்சங்க மிருர்தார்‌ ௮சத்தியனாரும்‌ தொல்‌- 
காப்பியனரும்‌ இருர்தையூர்க்‌ கருங்கோழி மோசியும்‌ 
வெள்ளூர்க்‌ காப்பியனரும்‌ சிறுபாண்டாங்கனும்‌ மது- 
ரையாசிரியன்‌1 மாறனும்‌ துவரைக்கோமாலும்‌ என 
இத்‌ தொடக்கத்தார்‌ ஐம்பத்‌ கொன்பதின்மர்‌, ௮வ- 
ருள்ளிட்டு மூவாயிரத்‌ செழுநாற்றுவர்‌ பாடினார்‌. அவர்‌ 
களாற்‌ பாடப்பட்டன கலிபும்‌ குருகும்‌ வெண்டாளி- 
யும்‌ வியாழமாலையகவலும்‌ என இத்தொடக்கத்தன 
வென்ப, அவர்க்கு நூல்‌ ௮கத்தியமும்‌ மாபுராணமும்‌ 
இசை நுணுக்கமும்‌ தொல்காப்பியமும்‌ * பனம்பார- 
மும்‌ என்ப, ௮வர்‌ மூவாயிரத்‌ தெழுழாற்றியாண்டு 
கபாடபுரத்‌ திருந்தார்‌. அப்பொழுது மதுரையைக்‌ 
கடல்கொண்ட தென்ப, 


கடைச்சங்கமிருந்தார்‌ கபிலரும்‌ பரணரும்‌ சிறு 
மேதாவியரும்‌ சேர்தம்பூசனாரும்‌ ௮றிவுடையானாரும்‌ 
பெருங்குள் றார்‌ கிழாரும்‌ இளர்திருமாறனும்‌ மதுரை 
யாிரியர்‌ ஈல்லர்துவனாரும்‌ மதுரை மருசனிளகாகள- 
ரும்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ ஈக்£ரரும்‌ என இத்‌ தொட- 
க்கத்தார்‌ நாற்பத்‌ தொன்பதின்மர்‌, ௮வருள்ளிட்டு 
நானூற்று நாற்பத்தொன்பதின்மர்‌ பாடினார்‌. அவராற்‌ 
த்து டது ட 
* துரையன்‌ என்றும்‌, மதுரையின்‌ என்றும்‌ பாடம்‌, 


* பண்டிபாரம்‌ என்றும்‌ பாடம்‌, 


இறையனார்‌ 3 


பாடப்பட்டன குறுந்தொகையும்‌ நற்றிணைரானூறும்‌ 
௮ககானூறும்‌ புறகானூறும்‌ ஐங்குறுழாறும்‌ பதிற்றுப்‌ 
பத்தும்‌ பத்துப்பாட்டும்‌ முத்தொள்ளாயிரமும்‌ கூத்‌- 
தும்‌ வரியும்‌ சிற்றிசையும்‌ பேரிசையும்‌ எழுபது பரி- 
பாடலும்‌ பாரதவெண்பாவும்‌ என இத்தொடக்கத்தன. 
அக்காலத்து நால்‌ அகத்தியமும்‌ தொல்காப்பியமும்‌. 
௮ வர்‌ சங்கமிருந்து தமிழாராய்ந்தது இயிரத்தெண்‌- 
ணூற்‌ றைம்பதிற்றியாண்டு, 

அக்காலத்துப்‌ பாண்டியனாடு பன்னீராண்டு மழை 
பெய்யாது வற்கடஞ்‌ சென்றது, சங்கத்தா ரெல்லா- 
ரூம்‌ வேறு $வறிடத்துப்‌ போயினார்‌. பின்பு மழை 
பெய்து சாடு விசாய ௮வரெல்லாரையும்‌ மதுரையிடத்‌ 
தழைப்பித்துத்‌ தமிழாராயக்தார்‌. பொருளதிகாரங்‌ 
காணாமற்‌ போனதால்‌ ஆலவாயிறையனார்‌ அறுபது 
சூத்திரம்‌ பாடினார்‌. 

கு-பு. தில பிரதிகள்‌ :85%மிதாகை, களிற்றியானைங்ை, 
மணிமிடைபவளம்‌, ஈத திலக்கோவை என்பவைகளையும்‌ கடைச்‌ 
சங்கத்சாராற்‌ பாடப்பட்ட நூல்களாகக்‌ கூறுகின்றன, யிட 
தொகை என்பது அஃகானூற்றின்‌ மறுபெயராகலாலும்‌ களிழ் ழி. 
யானை௱்ரை முதலிய மூன்றும்‌ அகரனூற்றின்‌ பாகங்களு£குட்‌ 
பெயராதலாலும்‌ அவை நீக்கப்பட்டன. கடைச்சங்கச்து நூலா- 
இய கலித்தொகை இங்குக்‌ கூறப்படவில்லை, 

இறையனார்‌ 

தருமி யென்லும்‌ பிரமசாரிக்குப்‌ பொற்கிழி வாக- 

சக்‌ கொடுத்த சிந்தாசமத்தி:-- 
அகவல்‌ 

கொங்குதேர்‌ வாழ்க்கை யஞ்சிறைத்‌ தும்பி 

காமஞ்‌ செப்பாது கண்டது மொழிமோ 

பயிலியது கெழீஇய ஈட்பின்‌ மயிலியற்‌ 


ம்‌ தமிழ்‌ காவலர்‌ கரிசை 


செறியெயிற்‌ றரிவை கூர்தலின்‌ 
ஈறியவு மூளவோ நீயறியும்‌ பூவே, (௧) 


(ப, இது குறுர்டிசாகை இரண்டாம்‌ பாட்டு, 


பாணபத்திரனுக்காகச்‌ சொக்கராத ஈ வாமி சேர- 

மான்‌ பெருமாளுக்கு எழுதிய திருமுக 
அகவல்‌ 

மதிமலி புரிசை மாடக்‌ கூடற்‌ 

பதிமிசை நிலவிய பானிற வரிச்சிறை 

அன்னம்‌ பயில்பொழி லால வாயின்‌ 

மன்னிய சிவன்யான்‌ மொழிதரு மாற்றம்‌ 

பருவக்‌ சகொண்மூப்‌ படியெனப்‌ பாவலர்க்‌ 

கொருமையி னிருமையு முதலிய வொளிதிகழ்‌ 

குரூமா மணிரிரைக்‌ குடையத னிழற்£ம்ச்‌ 

செருமா ௮சைககுஞ்‌ சேரலன்‌ காண்க 

பண்பா லியாழ்பயில்‌ பாண பத்திரன்‌ 

சன்போ லென்பா லன்பன்‌ றன்பாற்‌ 

சாண்பது கருதிப்‌ போந்தனன்‌ 

மாண்பொருள்‌ கொடுக்து வரவிடுப்‌ பதுவே, (௨) 

குபு, இது பதிசினான்பர 5 பிருமுறையில்‌ வரும்‌ பிரபஃசங்‌- 
களுள்‌ மூசலாலது, 

வள்ளுவரைச்‌ சங்கத்தார்‌ பாடிய வள்ளுவமாலையில்‌ 
இறையனார்‌ பாடிய. 

(2வண்பா 

என்றும்‌ புலா தியாணர்ரகாட்‌ செல்லுனும்‌ 
நின்றலாந்து தேனிரைக்கு நீர்மையவாய்க்‌ -- குன்ருத 
செர்தளிர்க்‌ கற்பகத்தின்‌ செவ்விச்‌ திருமலர்போனம்‌ 
மன்புலவன்‌ வள்ளுவன்வாய்ச்‌ சொல்‌, (௩) 


கு-பு, தேனிரைக்கும்‌ என்றும்‌ பாடம்‌, 


முருகவேள்‌, நாமகள்‌, ஈக்கீரா 5 


மிறையனார்‌ பொய்யாமொழிப்புலவர்முன்பு சிரா- 
மல்யைப்‌ பாடிய 9உண்பா 

கோட்டாற்‌ கொழும்பிரசங்‌ குத்தி பசனடுவே 

பாட்டாற்‌ பளைக்கை புகமடுத்துக்‌ -- காட்டானை 

தேளீ ரருந்துஞ்‌ சராமலையே செஞ்சடைமேல்‌ 

வானீர்‌ கரந்தான்‌ மலை, (௪) 


கு-பு. பாட்டார்‌ என்றம்‌ பாட்‌. 


முருகவேள்‌ 
முருகவேள்‌ பொய்யாமொழியாரைப்‌ பாடிய 
பண்பா 
விழுந்ததுளி யந்தரத்தே வேமென்றும்‌ வீழ்ந்தால்‌ 
எழுர்துஈடர்‌ ஈடுமென்‌ றக -- செழுங்கொண்டல்‌ 
பெய்யாத கானகத்தே பெய்வளையும்‌ போயினாள்‌ 
பொய்யா மொழிபகைஞர்‌ போல்‌, (௫) 
நாமகள்‌ 
வள்ளுவமால்யில்‌ மகள பாடிய 
மு௨ண்பா 


சாடா முகனான்‌ மறைகான்‌ முசனாவிற்‌ 


பாடா விடைப்பா ரதம்பகர்க்கேன்‌ -- கூடாரை 

எள்ளுவன்‌ மீனுயர்த்த வேர்‌ திலவேல்‌ வேர்சனே 

வள்ளுவன்‌ வாயதென்‌ லாக்கு. (௬) 

நக்கீரர்‌ 

ஈக்கரர்‌ சாடத்துக்‌ குயக்கொண்டானைச்‌ சாகப்‌ 
பாடிய ௮ஙகத மஉெண்பா 

முரணில்‌ பொதியின்‌ முதற்புத்தேள்‌ வாழி 

பரணர்‌ கபிலரும்‌ வாழி -- ௮ரணிலா [டான்‌ 


ஆனந்த வேட்கையான்‌ வேட்கோக்‌ குயக்கொண் 
ஆனந்தஞ்‌ சேர்கசுவா கா. (௪) 


6 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 
௮வனைப்‌ பிழைக்கப்‌ பாடிய 
வெண்பா 
ஆரிய ஈன்று தமிழ்தீ தெனவுரைத்த 
சாரியத்தாற்‌ காலச்கோட்‌ பட்டானைச்‌ -- சரிய 
அந்தண்‌ பொதியி லகத்தியனா ராணையினாற்‌ 
செந்தமிழே தீர்க்கசுவா கா, (௮) 
கு - பு. இவ்விரண்டு வெண்பாக்களையும்‌ தொல்காப்பியம்‌ 
பொருள திசாரத்து4 கெய்யுளியலில்‌ வரும்‌ எ்றைமொழி மார்ச 
ராணை' என்ற குத்இிரக்இின்‌ உரையில்‌ அங்கசப்பாட்டிற்‌ கு.சா- 
ரணமாக எடுத்துக்‌ காட்டி, (இவைசெற்கண்‌ வாயில்‌ திறவாத 
பட்டி பண்டபத்சார்‌ பொருட்‌ நம்ர்‌ ஒருவன்‌ வாழவும்‌ ஒரு 
வன்‌ ாவவும்‌ பாடிய மகர்இரம்‌ அங்கசப்பாட்டாயின” என்பர்‌ 
பேராரியா, 
கபிலர்‌ 
பாரியின்‌ கோட்டையையும்‌ மலையையும்‌ சேோரலும்‌ 
சோழனும்‌ பாண்டியலும்‌ வளைத்கதின்‌ பிறகு, அவர்கள 
மூவரும்‌ வலியக்‌ கூடாரம்‌ பிடுங்கிக்‌ கொண்டுபோகக்‌ 
கபிலர்‌ பாடிய 
அகவல்‌ 
௮ளிதோ தானே பாரியது பறம்பே 
ஈளிகொண்‌ முரச தூகிரு முற்றிலும்‌ 
உழவ ருழாதன நான்குபய லுடைத்தே 
ஒன்றே, சிறியிலை வெதிரி னெல்விளை பும்மே 
இரண்டே, இஞ்சுளைப்‌ பலவின்‌ பழமூழ்க்‌ கும்மே 
மூன்றே, கொழுங்கொடி வள்ளி தெங்குவீழ்க்‌ கும்மே 
சான்கே, ௮ணிகிற வோரி பாயமீ தழிந்து 
இிணிரெடுங்‌ குன்றச்‌ தேன்சொரி யும்மே 
வான்க ணற்றவன்‌ மலையே வானத்து 
மீன்க ணற்றதன்‌ சுனையே யாங்குப்‌ 


சபிலர்‌ 7 


புலந்தொழறும்‌ பரப்பிய தேரினி ராயிலும்‌ 
மரரந்தொறும்‌ பிணித்த களிற்றினி ராயினும்‌ 
தாளிற்‌ கொள்ளலிர்‌ வாளிற்‌ ௫ரரலன்‌ 

யானறி குவனது கொளளு மாறே 

சுசிர்புரி ஈரம்பின்‌ சீறியாழ்‌ பண்ணி 

விரையொலி கூந்தலும்‌ விறலியர்‌ பின்வர 

ஆடினிர்‌ பாடினிர்‌ செலினே 

நாடும்‌ குன்று மொருங்க யும்‌, (௯) 


(புறம்‌ - ௧௦௧) 


மலையமான்‌ திருமுடிக்காரியை வரிசையறியாது 
கொடுத்த இடத்துக்‌ கபிலர்‌ பாடிய து:-- 
அகவல்‌ 
ஒருதிசை யொருவனை புள்ளி சாற்றிசைப்‌ 
பலரும்‌ வருகுவர்‌ பரிசின்‌ மாக்கள்‌ 
வரிசை யறிதலோ வரிதே பெரிதும்‌ 
ஈத லெளிதே மாவண்‌ டோன்றல்‌ 
௮.துஈற்‌ கறிந்தனை யாயிற்‌ 
பொதுகோக்‌ கொழிமதி புலவர்‌ மாட்டே, (௧௦) 
(புதம்‌ - ௧௨௧) 
கபிலர்‌ பிறந்தபோது பாடியது:-- 
அகவல்‌ 
நரெட்டிலை யிருப்பை வட்ட வான்பூ 
வாடா தாயிற்‌ 
பீடுடைப்‌ பிடியின்‌ கோடேய்க்‌ கும்மே 
வாடிலோ 
பைந்தலைப்‌ பரதர்‌ மனைதொறு முணங்குஞ்‌ 
செந்தலை யிறவின்‌ சீரேய்க்‌ கும்மே. (௧௧) 


6 தமிழ்‌ நாவலர்‌ ஈரிசை 


பேருக்தலைச்‌ சாத்தனார்‌ 
தம்பியால்‌ ராடு கொள்ளப்பட்டுக்‌ காடுபற்றி 
யிருந்த குமணனைப்‌ பெருந்தல்ச்‌ சாத்தனார்‌ 
பாடியது ;-- 
அகல்‌ 
ஆடுஈனி மறந்த கோடுய ரடுப்பின்‌ 
அம்பி பூப்பத்‌ தேம்புபசி யுழவாப்‌ 
பாது லின்மையிற்‌ றோலொடு திரங்கி 
இல்லி தூர்ர்த பொல்லா வறுமுலை 
சுவைத்தொ றமுஉந்தன்‌ மகத்துமுக கோச்ட 
நீரொடு நிறைச்ச வீரிதழ்‌ மழைக்கணென்‌ 
மனையோ ளெவவ சகோரக்கி நினைடு 
ரிற்படர்ர்‌ திசினே ஈற்போர்க்‌ குமண 
என்னிலை யறிந்தனை யாயி னிக்நிலைத்‌ 
தொடுத்துங்‌ கொள்ளா தமையலெ னடுக்கெ 
பண்ணமை நரம்பின்‌ பர்சை ஈல்யாழ்‌ 
மண்ணார்‌ முழவின்‌ வயிரியர்‌ 
இன்மை தீர்க்கு குடிப்பிறந்‌ தோயே, (௧௨) 
(புறம்‌ - ௧௬௪) 
இதுவுமது :-- . 


முஉண்பா 
ஆறுபெருக்‌ கில்லா தருந்திடர்தான்‌ பட்டாலும்‌ 
ஊறலமை யாதோ வுலகாற்றத்‌ -- தேற 
வறியையே யானாஓ மென்வறுமை தீர்க்கச்‌ 
சிறியையோ சீர்க்குமணா செப்பு, (௧௩) 
இந்தப்‌ பாட்டுக்குக்‌ குமணன்‌ தலை கொடுத்தது, 


கோவூர்கிழார்‌ 0 
கோவூர்கிழார்‌ 


உறையூர்‌ முற்றியிருர் த ஈலங்கள்ளியையும்‌ ௮டைத்‌ 
திருந்த நெடுநகள்ளியையுங்‌ கோவூர்கிழார்‌ பாடியது: 


௮29. ல்‌ 


இரும்பனை வெண்டோடு மலந்தோ னல்லன்‌ 
கருஞ்சினை வேம்பின்‌ றெரியலோ னல்லன்‌ 

நின்ன கண்ணியு மார்மிடைச்‌ தன்றே, நின்னொடு, 
பொருவோன்‌ கண்ணியு மார்மிடைர்‌ தன்றே 
ஒருவீர்‌ தோற்பினுந்‌ தோற்பதுங்‌ குடியே 
இருவீர்‌ வேற லியற்கையு மன்றே, அதனாற்‌, 
குடிப்பொரு என்றுுஞ்‌ செய்தி கொடித்தேர்‌ 
அம்மோ ரன்ன வேந்தர்க்கு 


மெய்ம்மலி யுவகை செய்யுமிவ்‌ விகலே. (௧௪) 
(புறம்‌ - ௪6) 


சோழன்‌ நலங்கிள்ளியுழைரின்று உறையூர்‌ புக்க 
இளச்தக்தனை நெடுகளெளி ஒற்றுவர்தானென்று கொல்‌- 
லப புக்குழிக்கோவூர்கிழார்‌ பாடி உய்யக்கொண்டது:-- 

அகவல்‌ 

வள்ளியோர்ப்‌ படர்ந்து புள்ளிற்‌ போகி 

நெடிய வென்னாது ஈரம்பல கடந்து 

வடியா நாவின்‌ வல்லாகங்குப்‌ பாடிப்‌ 

பெற்றது மஒழ்ந்து சுற்ற மருத்தி 

ஓம்பா துண்டு கூம்பாது வீசி 

வரிசைக்கு வருஈ துமிப்‌ பரிசில்‌ வாழ்க்கை 

பிறர்க்குத்‌ ததறிந்‌ தன்றோ வின்றே, திறப்பட, 

ஈண்ணார்‌ காண வண்ணாக்‌ தேக 


1௦ தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


ஆங்கினி தொழு னல்ல தோக்குபுகழ்‌ 
மண்ணாள்‌ செல்வ மெய்திய 
அம்மோ ரன்ன செம்மலு முடைத்சே, (௧௫) 


(பூதம்‌ - ௪௭) 


குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கள்ளிவளவன்‌ மலயமான்‌ 
மக்களை யானைக்கிரிவுழிக்‌ கோவூர்கிழார்‌ பாடி உய்யக்‌- 
கொண்டது: 
அக்வல்‌ 
நீயே, புறவினல்ல லன்றியும்‌ பிறவும்‌ 
இடுக்கண்‌ பலவும்‌ விடுத்தோன்‌ மருகளை 
இவே, புலனுழு அண்மார்‌ புன்க ணஞ்சத்‌ 
தமது பகுத்துண்ணுர்‌ தண்ணிழல்‌ வாழ்கர்‌ 
களிறு கண்டழு௨ மழா௮ன்‌ மறந்த 
புன்றலைச்‌ சிறாஅர்‌ மன்‌ றுமருண்டு நோக்க 
விருந்திற்‌ புன்கவே வுடையர்‌ 
கேட்டனை யாயினீ வேட்டது செய்ம்மே, (௧௬) 
(புறம்‌ - ௪௬) 
சாத்தந்தையார்‌ 
இது கோப்பெரு ஈற்கெளி முக்காவனாட்டு ஆமூர்‌ 
மல்லனைப்‌ பொருதட்டு நின்றானைர்‌ சாத்தந்தையார்‌ 
பாடியது: 
அக்வல 
சாறுதலைக்‌ கொண்டெனப்‌ பெண்ணீற்‌ ௮ுற்றெனப்‌ 
பட்டமாரி ஞான்ற ஞாயிற்றுக்‌ 
கட்டி னிணக்கு மிழிசினன்‌ கையது 
போழ்தூண்‌ சியின்‌ கிரைர்தன்று மாதோ 


சங்கசத்சார 1] 


ஊர்கொள வந்த பொருஈனே 
டார்புனை தெரிய னெடுந்தகை போரே, (௧௪) 


(புறம்‌ - ௮௨) 
பாடபேசம்‌, போழ்தன்னூசி, போர்கரவந்ச பொருன்‌, 
சங்கத்தார்‌ 
பாண்டியன்‌ வற்கடகாலத்து நும்மைத்‌ தாங்கி- 
யோர்‌ யாரென்றவற்குச்‌ சங்கத்தார்‌ பாடியது:- 
அ௮சவல்‌ 
காலை ஞாயிறு கடுங்கதிர்‌ பரப்பி 
வேலையுங குளனலும்‌ வெடிபடச்‌ சுவறித்‌ 
தீரதையை மக்கள்‌ முகம்‌ பாராமல்‌ 
வெர்ச சாகம்‌ வெவ்வே றருந்திக்‌ 
குணமுள தனையும்‌ கொடுக்கு வாழ்ந்த 
கணவனை மகளிர்‌ கண்பா ராமல்‌ 
விழித்த கிழியெல்லாம்‌ வேற்றுவிழி யாகி 
அறவுரை யின்றி மறவுரை பெருகி 
உரைமறர்‌ தொழிர்க வழி காலத்தில்‌ 
தாயில்‌ லவர்க்குக்‌ தாயே யாகவுர்‌ 
தர்தையில்‌ லவர்க்குக்‌ தந்தையே யாகவும்‌ 
இக்த ஞாலத்‌ திடுக்கண்‌ டீர 
வந்து சோன்றினன்‌ மாகிதிக்‌ கிழவன்‌ 
நீலஞ்‌ சேரு நெடுமால்‌ போல்வன 
ஆலஞ்‌ சேரி யயிர்த னென்பான்‌ 
தன்குறை சொல்லான்‌ பிறர்பழி யுரையான்‌ 
மறந்தும்‌ பொய்யான்‌ வாய்மையுங்‌ குன்றான 
இறந்து போகா செம்மைக்‌ காத்தான்‌ 
வருந்தல்‌ வேண்டாம்‌ வழுதி 
இருந்தன மிருஈதன மிடர்கெடுத்‌ தனனே. (௧௮) 


12 தமிழ்‌ நாலலர்‌ சரிசை 


திருவள்ளுவர்‌ 
திருவாலங்காட்டுத்‌ திரு௩டங்‌ கண்டீரோ வென்று 
முனிவர்‌ கேட்ச வள்ளுவர்‌ பாடியது :-- 

லெண்பா 

பூவி லயலும்‌ புரந்தரனும்‌ பூவுலகைத்‌ 

காவி யளந்தோளுர்‌ தாமிருக்க -- நாவில்‌ 

இழைகக்கி நானெருடு மமேழையறி வேனே 

குழைக்கும்‌ பிஞ்ஞகன்றன்‌ கூத்து, (௧௯) 
அவ்வை 

அவ்வையார்‌ தமக்கு நெல்லிப்பழங்‌ கொடுத்த 

அ௮திகமானைப்‌ பாடிய 

வலம்படு வாய்வா ளேந்தி பொன்னார்‌ 

களம்படக்‌ சடரத கழ௦ழொடித்‌ தடக்கை 

ஆர்கலி முழவி னதிகர்‌ கோமான்‌ 

போரடு திருவிற்‌ பொலந்தா ரஞ்சி 

பால்புரை பிறைநுகற்‌ பொலிர்த சென்னி 

நீல மணிமிடற்‌ றொருவன்‌ போல 

மன்னுக பெரும $யே தொன்னிலப்‌ 

பெருமல்‌ விடாகக்‌ தருமிசைக்‌ கொண்ட 

சிறியிலை செல்லித்‌ தீங்கனி குறியா 

தாதனின்னகத்‌ கடக்கச்‌ 

சாத னீங்க வெமக்கீக்‌ தோயே. (௨௦) 

௮ப்போது பாடிய (புறம்‌ - ௧௪) 
யவண்பா 

பூங்கமல வாலிசூழ்‌ புல்வேளூர்ப்‌ பூதனையும்‌ 

ஆங்குவரு பாற்பெண்ணை யாற்றினையும்‌ -- ஈங்கு 

மறப்பித்தாய்‌ வாளதிகா வள்‌ கூற்றி னவை 

அறுப்பித்தா யாமலகர்‌ தந்.து, (உ௧) 


அவ்வை 13 


புல்வேளூர்ப்‌ பூதன்‌ வரகுசோறிட்டபோது பாடிய 
வண்பா 
வரகரிசிச்‌ சோறும்‌ வழுதுணங்காய்‌ வாட்டும்‌ 
மு ரமூரவென்‌ 0ேபுளித்சு மோரும்‌ -- பரிவுடனே 
புல்வேளூர்ப்‌ பூதன்‌ புகழ்புரிஈ்‌ திட்டசோ 
றெல்லா வுலகும்‌ பெறும்‌. (௨௨) 
அவன்‌ வயலுக்குக்‌ கணெற்று மீரேறிப்பாயக்‌ கட்‌- 
டளையிட்டாள்‌, 
கு-பு. புல்கேளூர்‌ திருவண்ணா ॥ல ச்‌ காலுகாவில்‌ பெண்ணை 
யாற்றங்கரையி ஓள்ள த. அ௨௨லை “அழியா வாழையும்‌ ௮ழியாச்‌ 
கிணழு மாகு” என்று பன்னா மான்பர்‌, 
பழையலூர்க்‌ சாரிக்கு ஆடுவோங்கிக்‌ கொடுக்க, 
வாதவன்‌, வத்தவன்‌, யாசுவன்‌ மூவரிடத்தும்‌ போய்‌ 
௮வர்கள்‌ கொடாதபடியினுலே சேரமானிடத்துப்‌ 
போய்ச்‌ சொல்லிய 
ஓஉண்பா [யென்றான்‌ 
வாதவர்கோன்‌ பின்னையென்றான்‌ வத்தவர்கோ ளை 
யாதவர்கோன்‌ யாகொன்றுமில்லையென்றான்‌ - ஆசலால்‌ 
வாகவரகோன்‌ பின்னையினும்‌ வக்தவர்கோ ஞளையிலும்‌ 
யாதவர்கோ னில்லை பினிது, (௨௩) 
அப்பொழுது சேரன்‌ பொன்னாடு கொடுக்கப்‌ 
பாடிய 
வெண்பா 
சிறப்பார்‌ மணிமுடிச்‌ சேரமான்‌ றன்னைச்‌ 
சுரப்பாடு கேட்கவே பொன்னாடொன்‌ நீர்தான்‌ 
இரப்பவ ரென்பெறிலுங கொளவர்‌ கொடுப்பவர்‌ 
தாமறிவர்‌ தங்கொடையின்‌ சர்‌, (௨௪) 
கு-பு. (சே.ரா உன்னா முபான்னா”' என்று அவ்வை 
சொன்னாளென்ப.து பழைய வழக்கு, 


14 தமிழ்‌ நாவலா சரிதை 


பொய்யாமொழியார்‌ பாதிபாட அவ்வையார்‌ 
பாதி பாடியவை:-- 
லெண்பா 
தண்ணீருங்‌ காவேரி தார்வேர்த லுஞ்சோழன்‌ 
மண்ணாவ துஞ்சோழ மண்டல$ம--பெண்ணாவாள்‌ 
௮ ம்பர்ச்‌ சிலம்பி யரவிர்தத்‌ தாளணியும்‌ 
செம்பொற்‌ சிலம்பே சிலம்பு, (௨௫) 


பத்தம்பிற்‌ பாதி புடையா னிரண்டம்பிற்‌ 
கொத்தமபி யென்பார்‌ கொளப்புக்குச்‌ -- சுத்தப்‌ 
பசும்பொ னரவல்குற்‌ பாவையர்க்குத்‌ தோற்று 
விசும்பிடைவைத்‌ தேகினான்‌ வில்‌, (௨௬) 


ஒருகாட்‌ பசியினுேே ஒருவன்‌ மளைக்குப்‌ போக 
௮வன்‌ *சோறில்லை போ' என்று சொன்ன பின்பு, 
௮வன்‌ மனைவி உபசாரஞ்‌ சொல்லி அ௮ன்னமிட்டாள்‌; 
௮ப்போது சொல்லிய 

வெண்பா 

அற்ற தலையி லருகிற்‌ றலையதனைப்‌ 

பற்றித்‌ திருசிப்‌ பறியே?னே -- வற்றன்‌ 

மரமனையா ஸனுக்கிம்‌ மனையாளை மீந்த 

பிரமனையான்‌ காணப்‌ பெறின்‌, (௨௪) 


ஒரு குறவன்‌ பலாவைப்‌ பகைவர்‌ வெட்டிப்‌ 
போட, ௮ப்பலா வளரப்‌ பாடிய 
வெண்பா 
கூரிய வாளாற்‌ குறைபட்ட கூன்பலா 
ஓரிலையாய்க்‌ கொம்பா யுயர்மரமாய்ச்‌ -- இரிய 
வண்டுபோற்‌ கொட்டையாய்‌ வன்காயாய்ப்‌ பின்‌ 


பண்டுபோ ஸிற்கப்‌ பணி, | பழமாய்ப்‌ (௨௮) 


௮ வ்ைவை [9 


அப்போது குறப்பிள்ளைகள்‌ சாழித்தினை கொடுக்க 
வாங்கிக்‌ கொண்டு சோழனிடத்தில்‌ வந்து பாடிய 
வெண்பா 
கூழைப்‌ பலாத்சழையப்‌ பாடக்‌ குறச்சிறார்‌ 
மூழக்‌ குழக்குத்‌ தினைதந்தார்‌ -- சோழாகேள்‌ 
உப்புக்குப்‌ பாடிப்‌ புளிக்கு மொருகவிதை 
ஒப்பிக்கு மென்ற ஒளம்‌, ( ௨௯) 
கு “பு, மூழக்கு - மூவுழக்கு என்பதன்‌ மரூ௨; டுசால்‌, 
எழுத்து, ஈ4சினார்க்தெனிடம்‌, ௪௫எ-ம்‌ சூத்‌ இரம்‌ பார்க்‌, இராச 
ராக4்‌ சோழன்‌ காலச்து-: சிலாலேகைகளிலும்‌ !மூமக்கு' என்னும்‌ 
பதம்‌ வருகின்றது. மூவுழக்கும்‌ உழக்கும்‌ நாலுழக்கு ; ஒருகாழி, 
௮றம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு நான்கும்‌ பாடிய 
மவண்பா 
ஈதலறச்‌ தீவினைவிட்‌ டீட்டல்பொரு ளெஞ்ஞான் று 
காத லிருவர்‌ கருத்தொத்துற்‌ -- முதரவு 
பட்டதே யின்பம்‌ பரனைகினைக்‌ இம்மூன்றும்‌ 
விட்டதே பேரின்ப வீடு, (௩௦) 
அரிசி கேட்க யானை கொடுத்த நாஞ்சில்‌ வள்ளு- 


வனைப்‌ பாடிய 
அகவல்‌ 


தடவு சினைப்பலவி னாஞ்சிற்‌ பொருகன்‌ 
மடவன்‌ மன்ற செர்ரரப்‌ புலவீர்‌ 

வளைக்கை விறலியர்‌ படப்பைக்‌ கொய்த 
௮டகின்‌ கண்ணுறை யாக யாஞ்சில 

௮ரிசி வேண்டினே மாகத்‌ தான்பிற 

வரிசை யறிதலிற்‌ றன்னுர்‌ தூக்கி 
இருங்கடனு வளைஇய குன்றத்‌ தன்னதோர்‌ 


10 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


பெருங்களிறு ஈல்கியோனே யின்ன 
தேற்றா வீகையு முண்டுகொல்‌ 
போற்று ரம்ம பெரியோர்தங்‌ கடனே, (௩௧) 


(புறம்‌ - ௪௪௦) 


ஏழிற்‌ கோவைப்‌ பாடிய அங்கதம்‌ ; 

ப வண்பா 
இருடீர்‌ மணிவிளக்கத்‌ தேழிலார்‌ கோவே 
குருடேயு மன்றுறின்‌ குற்றம்‌ -- மருடீர்க்த 
பாட்டூ மூரையும்‌ பயிலா கனவிரண்‌ 


டோட்டைச்‌ செகவியு முள, (௩௨) 


கு-பு. உ என்றும்‌ பாட?்‌, இப்பாட் த்‌ மி ரால்காப்பியம்‌, 
பொருளதிகாரம்‌, ௪௨ம்‌ சூசி ரவுரையில்‌ செம்‌2பாறுளங்கத த 
இற்கு உசாரண.ராக எடி வாட்டப்பட்ோ ௮. இங்க ஏழிற்‌ 
சோவென்று குறிச்சப்பட்டவன்‌ ஏழின்‌ £லைககுக்‌ சலைவனாகிய 
நன்னன்‌ என்பர்‌, ஏழின்மலை ோலைக்சகடலருகிலுள்ளா சன்ன 
னூரிலிறாந்த; வடக்கே பதிமனட்‌்? லால்‌ நூரக்இிலுள்ளது 


இஃ து ஒரு ெயில்வே ஸ்டேஷன்‌, 


மூனறு கிழிக்குச்‌ சங்கிலிபிறப்பாட,, ஒரு கிழிக்கு 
சிறை நில்லாத கவிபாட, ஒரு கழிக்கு சாலுகோடி கவி 
பாட என்று ஆக அஞ்சு இழியும்‌ பாண்டியன்‌ வாசலிற்‌ 
கட்டி வைத்தபோது கஇழியறப்‌. பாடிய 

மவண்பா 

தண்டாம லீவது தாளாண்மை தண்டி 

அடுத்தக்கா லீவது வண்மை -- அடுத்தடுத்துப்‌ 

பின்சென்றா லீலது காற்கூலி பின்சென்றும்‌ 

பொய்த்தா னிவனென்று போமே லவன்‌ஃகடி 

எச்ச மிறுமே லிறு. (௩௩) 


அவ்வை [7 
சென்றுழு துண்பதற்குச்‌ செய்வ தரிதென்று 
மன்௮ழு தண்பான்‌ மனைவாழ்க்கை-- முன்றிலில்‌ 
அச்சி லிருந்து தடைத்சமுகண்‌ ணீராலேம்‌ 


எச்ச மிறுமே லிறு, ப (௩௪) 
வழக்குடையார்‌ நிற்ப வரும்பொருள்‌ சைவாக்கி 
வழக்கை வழக்கழிவு சொல்லின்‌ -- வழக்குடையார்‌ 
சுற்றமுர்தாமுந்‌ துடைத்தழுகண்‌ ணீராலேம்‌ 
சுற்ற மிறுமே லிறு, (௩௫) 
கு-பு, எழுகண்ணீரால்‌ என்றும்‌ பாடம்‌, 


ர்றைல்லாதஉகஉல்‌ 
வையச மெல்லாம்‌ வளவயலா வானோர்‌ 
தெய்வ மாமுகடு சேரிய தாகச்‌ 
கரணமு முத்து மணியபுங்‌ கலக்தொரு 
கோடானு கோடி கொடுப்பினு மொருகாள்‌ 
ஒருபொழு தொருவனா ணொழிதல்‌ பார்க்கும்‌ 
கேர்நிறை நில்லா சகென்னுமென்‌ மனனே 
கேர்கிறை நில்லா தென்னுமென்‌ மனனே. (௩௨௬) 
கு-பு. கையகமெல்லா மள வளாட்‌ என்றும்‌ பாடம்‌, 


ஈஈஓு மிகாடிசல்‌' 
மதியாதார்‌ முற்ற மதித்தகொருகாற்‌ சென்று 
மிதியாமை கோடி. புறம்‌. (௩௨௪) 
உண்ணீருண்‌ ணீரென்றே பூட்டாதார்‌ தம்மனையில்‌ 
உண்ணாமை கோடி. யுறும்‌. (௩௮) 
கோடி கொடுத்துங்‌ குடிப்பிறந்தார்‌ தம்மோடு 
கூடுவதே கோடி யுறும்‌, (௩.௯) 
கோடானு கோடி கொடுப்பினுர்‌ தன்னுடைகாக்‌ 
கோடாமை கோடி யுறும்‌, (௪௦) 
2 


18 தமிழ்‌ நாவலர்‌ சரி 


ஒருவனைப்பாடி ௮வன்‌ *ஒன்றுமில்லை' என்றபோது 
பாடிய 
விருச்தம்‌ 
கல்லாத வொருவனைகான்‌ கற்றாயென்றேன்‌ 
காடேறித்‌ திரிவானை நாடாவென்றேன்‌ 
பொல்லாத வொருவளைரா னல்லாயென்றேன்‌ 
போர்முகத்துக்‌ கோமையைநான்‌ புலியேயென்‌ 
மல்லாரும்‌ புயமென்றேன்‌ றேம்பற்றோளை [றேன்‌ 
வழங்காத சையனைரான்‌ வள்ளலென்றேன்‌ 
இல்லாது சொன்னேனுக்‌ கில்லையென்றான்‌ 
யாலுமென்றன்‌ குற்றத்தா லேகின்றேனே.(௪௧) 


கு-பு. சூம்பற்றோள்‌ என்றும்‌ பாடம்‌, 


ஒருவிப்பாடி அவன்‌ இசற்ச்சிசொல்ல. அப்‌ 
போது பாடிய 


அங்க ₹வகவல்‌ 


எம்மிக மாதவர்‌ தம்மிக மாரே 

எம்மிகழ்‌ வோரே தம்மிகழ்‌ வோரே 
எம்புக ழிகழ்வோர்‌ தம்புச ழிசழ்வோர்‌ 
பாரி யோரி ஈள்ளி யெழினி 

ஆ௮ய பேசன்‌ பெருந்தோண்‌ மலையனென்‌ 
றெழுவரு ளொருவனு மலலை யதனால்‌ 
நின்னை நோவ சகெவனே புறுவட்‌ 

டாற்றுக்‌ குறைக்‌ கட்டி போல 

நீயு முளையே நின்னன்‌ ஜனோர்க்சே 

யானு முளனே யெம்பா லோர்க்கே 
குருகலும்‌ வெளியோய்‌ தேத்துப்‌ 
பருகுபா என்னவென்‌ சொல்றுகுத்‌ தேனே.(௪௨) 


அவ்வை . 1௮ 


ச-பு, இது தொல்‌, பொருளதிகாரம்‌ ௪௨௩௭-ம்‌ சூத்‌ இரவுரை 
யில்‌ செம்பொருளங்கதத்துக்‌ குசாரணமாகச்‌ காட்டப்பட்டு௭ து, 
௮ங்கே அவ்வையார்‌ பாட்டாகக்‌ கூறப்படாமை கோக்க தக்கது, 
'உறுவட்‌ டாற்றாச்‌ குறைக்‌ கட்டிபோல' என்பசன்‌ சுததபாடம்‌ 
விளங்கவில்லை. பி.ரஇிசளிலெல்லாம்‌ இவ்வாறேயுள 3), 


சில புல்லறிலோர்‌ தங்களைப்‌ பாடச்சொன்ன 
போது பாடிய 
௮.கவல்‌ 
மூவர்‌ கோவையு மூவிளயு கோவையும்‌ 
பாடிய வென்றன பனுவல்‌ வாயால்‌ 
எம்மையும்‌ பாடுக வென்றனிர்‌ நும்மையிங்‌ 
கெங்கனம்‌ பாடுகென்‌ யானே வெங்கட்‌ 
களிறுபட செங்களங்‌ சண்ணிற்‌ காணீர்‌ 
வெளிறுபடு ஈல்யாழ்‌ விரும்பிக்‌ கேளீர்‌ 
புலவர்‌ வாய்ச்சொற்‌ புலம்பலுக்‌ கிரம்சர்‌ 
இலவு வாய்ச்சிய ரிளமுலை புல்லீர்‌ 
அவிச்சுவை யல்லது தமிழ்ச்சுவை தோர்‌ 
உடீடு ருண்ணீர்‌ கொடீடுர்‌ கொள்ளீர்‌ 
ஒவலாக்‌ கானத்‌ துயாமரம்‌ பழுத்த 


அவ்வாக்‌ கனியெனத்‌ தோன்றிய நே, (௪௩) 


திருக்கோவலூரில்‌ அங்கவை சங்கவை என்கற 
பெண்கள்‌ வீட்டில்‌ ௮வ்வைக்கு இலைக்கறி பிட்டபோது 
பாடிய 

மவண்பா 

வெய்தாய்‌ ஈறுவிதாய்‌ வேண்டளவுகச்‌ தின்பதாய்‌ 

செய்தா னளாவி கிறையிட்டிப்‌ -- பொய்யே 

அ௮டகென்று சொல்லி யமுதத்தை யிட்டாள 

கடகஞ்‌ செறியாதேோ கைக்கு, (௪௪) 


20 தமிழ்‌ நாவலர்‌ சரி 


சிற்ருடைகொடுக்க அப்போது பாடிய 
லெண்பா 
பாரி பறித்த கலலும்‌ பழையனார்க்‌ 
காரியன்‌ நீந்த சுழமைக்கோலுஞ்‌ -- சேரமான்‌ 
வாராயோ வென்றழைத்த வார்த்தையு மிம்முன்றும்‌ 
நீலச்சிற்‌ ரடைக்கு ரேர்‌. (௪௫) 
மு-பு, இதனைப்பற்றிய கசையைச்‌ செந்தமிழ்‌ இரண்டாக்‌ 
தொகு, 104, 1965-ம்‌ பக்சங்களிற்‌ காண்க, 
அங்கவை சங்கவையைத்‌ தெய்வீகனுச்குக்‌ கலி- 
யரணம்‌ பண்ணுவிக்கெறபோது ஒலையெழுசு விசாயகளனை 
அழைத்த 
லெண்பா 
ஒருகை யிருமருப்பு மும்மதத்து கால்வாய்க்‌ 
கரியுரிவைக்‌ சங்காளன்‌ செம்மல்‌ -- கரிமுகவன்‌ 
கண்ணால வோலை கடிதெழுத வாரானேல்‌ 
தன்னுண்மை தீர்ப்பேன்‌ சபித்து, (௪-௬) 
௬-ப, கல்மாணகோலை என்றும்‌ பாடம, 


சேர சோழ பாண்டியர்க்கு விராயகன்‌ எழுசப்‌ 

பாடிய 
வண்பா 

சே ரலர்கோன்‌ சேரன்‌ செமும்பூர்‌ திருக்கோவல்‌ 

ஊரளவுக்‌ தான்வருக வுட்காதே -- பாரிமகள்‌ 

அ௱்கவையைக்‌ கொள்ள வரசன்‌ மனமிசைர்தான்‌ 

சற்யொ தேவருக சான்‌, (௪௪) 

புகார்மன்னன்‌ பொன்னித்‌ திருசாடன்‌ சோழன்‌ 

தசாதென்று தான இருந்து -- ஈகாதே 

கடுக வருச சடிக்கோவ லூர்க்கு 

விடியப்பதி னெட்டா நாள, (௪௮) 


அவ்வை 27 


வையைத்‌ துறைவன்‌ மதுராபுரித்‌ தென்னன்‌ 
செய்யத்‌ தகாதென்று தேம்பாதே -- தையற்கு 
வேண்டுவன கொண்டு விடியப்பதி னெட்டாநாள்‌ 
ஈண்டு வருக விசைந்து, (௪௯) 
கு-பு, விடியல்‌ பதினெட்டாகாள்‌ என்றும்‌ பாடம்‌, 
மூவரும்‌ வந்தபோது பனர்துண்டத்தைப்‌ பாடியது:-- 
திங்கட்குடையுடைச்சேோரலுஞ்‌ சோழனும்பாண்டி யனும்‌ 
மங்கைக்‌ கறு வந்துநின்‌ றார்மணப்‌ பர்கரிலே 
சங்கொக்க வெண்குருத்‌ தீன்றுபச்‌ சோலை சலாலத்துக்‌ 
கொங்ூற்‌ குறத்தி சுவிமுலை போலக்‌ குரும்பைவிட்டு 
அுங்குக்கண்‌ முற்றி யடிக்கண்‌ கறுத்து நனிசிவர்து 
பங்குக்கு மூன்று பழர்தர வேண்டும்‌ பனர்தண்டமே.() 


அந்தக்‌ கலியாணத்திற்‌ பெண்ணையாற்றைப்‌ பாடிய 
முவண்டா 
முத்தெறியும்‌ பெண்ணை முது£ ரதுதவிர்ந்து 
தீத்திவரு ரெய்பா றலைப்பெய்து -- குத்திச்‌ 
செருமலைத்‌ தெய்வீகன்‌ றிருக்கோல லூர்க்கு 
வருமளவிற்‌ கொண்டோடி வா, (௫௧) 
கு-பு, இந்தக்‌ கதையைக்தான்‌ வரந்தருலார்‌ பாரதுத்துக்கு த்‌ 
தாம்‌ பாடிய பாயிரத்தில்‌ ''அவ்வைபாடலுக்கு 5றுகெய்பால்‌ பெரு 
யருந்தமிழறிவினாற்‌ சிறந்து -- தெய்வமாகி நீர்‌ பரக்கு நாடக்கத்‌ 
இருமுனைப்பாடி. ஈன்னா?'' என்று குறிக்ஈது, 
அப்போது வருணனைப்‌ பாடிய 
வெண்பா 
கருணையா லிர்தக்‌ கடலுலகக்‌ காக்கும்‌ 
வருணனே மாமலையன்‌ கோவற்‌ -- பெருமணத்து 
நன் மாரி தாழ்க்கொண்ட ஈன்னீரது தகிர்க்து 


பொன்மாரி யாகப்‌ பொழி, (௫௨) 


22 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


சோழன்‌ ஒருதுகிலைப்‌ பார்த்துப்‌ பராச்காச 
இருப்ப ௮ப்போது பாடிய 


வெண்பா 


நாற்றுப்பத்‌ தாயிரம்‌ பொன்பெறிலு நூற்சிலை 
சாற்றிங்க டன்னிற்‌ கழிந்துபோம்‌--மாற்றலரைப்‌ 
பொன்றப்‌ புறங்கண்ட போர்வே லகளங்கா 
என்றுங்‌ கிழியாகென்‌ பாட்டு, (௫௩) 


திருக்குடர்தையில்‌ இரண்டு வேளாளர்‌ ஒருத்தன்‌ 
லோபியும்‌ ஒருத்தன்‌ விதரணியுமாக இருச்கவர்களைப்‌ 
பாடிய 

வெண்பா 

திருக்கங்கி தன்வாழை சேம்பழுத்து நிற்கும்‌ 

மருத்தன்‌ நிருக்குடர்தை வாழை குருத்தும்‌ 

இலையுமிலப்‌ பூவுமிலைக்‌ காயுமிலை யென்றும்‌ 

உலகில்‌ வருவிருந்தோ டுண்டு, (௫௪) 

கு-பு, சோழமண்டல சசகம்‌ 09-ம்‌ சீவி பார்ச்ச, 


ஒருவன அடமபரவானாகவர்த &ழான புலவன்‌ 
கவியைச்‌ கேட்டு இவள்‌ கவியைக்‌ கேளாதிருந்தான்‌; 
அப்போது பாடிய 
வெண்பா 


விரக ரிருவர்‌ புகழ்வாரும்‌ வேண்டும்‌ [ரு 
விரனிறைய மோதிரமும்‌ வேண்டும்‌-- அரையிலொ 
பஞ்சேலும்‌ பட்டேலு மில்லையோ பாணிகவி 

ஈஞ்சேலும்‌ வேம்பேனு ஈன்று, (டு) 


சேரன்‌ சைலச்குப்‌ போகிறபோது ௮வ்வையாரை 
அழைக்க, அவள்‌ லிராயகபூசை பண்ணித்‌ தாமதமா 


அவ்வை 23 


யிருக்க, விராயகன்‌ தன்‌ துதிக்கையாலெடுத்துக்‌ கைலை 
யில்‌ விடச்‌, சேரனைச்கண்டு பாடிய 
கலித்துறை 
மதுர மொழியி னுமையாள்‌ சிறுவன்‌ மலரடியை 
முதிர கினையவல்லார்க்‌ கரிதோ முடல்போன்‌ முழங்கி 
அதிர வருகின்ற யாளையுர்‌ தேரு மதன்பின்‌வருங்‌ 
குதிரையுக்‌ காதங்‌ பெவிடங்‌ காசங்‌ குலமன்னனே.(௫௪) 


சேரன்‌ கைலைபிலிருக்கத்‌, திரும்பவந்து பாடிய 
௨உண்பா ப 
சிறுக்கை வெவ்வடகுஞ்‌ சேதாவி னெய்யும்‌ 
மறுப்படாத்‌ தண்டயிரு மாந்தி -- வெறுத்தேனை 
வஞ்சிக்குங்‌ கொற்கைக்கு மன்னவனேற்‌ பித்தானே 
கஞ்சிக்கும்‌ புற்கைக்குங்‌ சை. (௫௭) 
முருகவேள்‌ கேட்கப்‌, பாடிய 
அதவல்‌ 
௮ரியது கேட்குர்‌ தனிநெடு வேலோய்‌ 
மக்கள்‌ யாக்கையிற்‌ பிறத்தலு மரிதே 
மக்கள்‌ யாக்கையிற்‌ பிறந்த காலையும்‌ 
மூகையுஞ்‌ செவிடுங்‌ கூலுங்‌ குருடும்‌ 
பேடு நீக்கப்‌ பிறத்தலு மரிதே 
பேபடு நீக்கிப்‌ பிறந்த காலை 
ஞானமும்‌ கல்வியு ஈற்குற லரி$த 
ஞானமுங்‌ கல்வியு ஈற்குறு மாயினுந்‌ 
தானமுர்‌ தவமுர்‌ தரித்து மரிதே 
தானமுக்‌ தவமுர்‌ தரித்தோற்‌ கல்லது 
வானவ னாடு வழிதிற வாதே, (6௮) 


24 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


த்த்‌.துவங்‌ கூறியது: -- வெண்பா 
ஒன்றாகக்‌ காண்பதே காட்சி புலனைந்தும்‌ 
வென்றான்றன்‌ வீரமே வீரம்‌ -- ஒன்றாலுஞ்‌ 
சாகாமற்‌ கற்பதே வித்தை தனைப்பிறர்‌ 
ஏவாம லுண்பதேயூண்‌, (௫௯) 
உழவு நன்றோ என்று சேட்டபோது பாடிய 
லெண்பா 
ஏரு மிரண்டுளதா பில்லத்தே வித்துளதாய்‌ 
நீரருகே சேர்ந்த நிலமுமாய்‌-- ஊருக்குச்‌[ட்டால்‌ 
சென்றுவர வண்ணிதாய்ச்‌ செய்வாருஞ்‌ சொற்கே 
என்று முழவே யினித, (௬௦) 
கு-பு. அவ்வை சரிசத்இில்‌ விளங்காசவற்றைக்‌ செந்தமிழ்‌ 
இரண்டாந்‌ தொகுகதியிற்‌ கண்டிடொள்க. 
போய்யாமோழியார்‌ 
வாய்த்த வயிரபுர மாகாளி யம்மையே 
ஆய்த்த வருகா ரணிவயலிற்‌ -- காய்த்த 
கதிரைமா ளத்தின்ற காளிங்க னேறுங்‌ 
குதிரைமா எக்சொண்டு போ, (௬௧) 
கு-பு. வயிரபுரம்‌ என்பது கேஷ்ச்இரபாலபுரம்‌ என்றும்‌ 
மாயூரந்தாலுசாவி லுள்ள தென்றும்‌ டுப்பாட்டுக்‌ கம்பர்‌ பாடிய 
தென்றும்‌ கூறுவர்‌, 
இவராசிரியர்‌ பாடிய புலண்டா 
பொதியி லகத்தியனாய்ப்‌ பொய்யா மொழியாய்‌ 
௮திக வமணப்பர்க்‌ 8ழாய்த்‌ -- துதிபெருகு 
செங்காட்டுக்‌ கோட்டர்‌ துறையூ ரெலுந்தலத்துச்‌ 
சங்காத்தங்‌ கொண்டிருப்பாய்‌ தான்‌. (௬௨) 
கு-பு. இப்பாட்டில்‌ இரண்டாமடியின்‌ சுத்தபாடந்‌ தெரிய 
வில்லை. 


- பொய்யாமொழியார்‌ 29 


பாண்டியன்‌ வாசலிற்போய்ப்‌ பாதி வசையும்‌ பாதி 

கசையும்‌ பாடிய 
கலித்‌ துறை 

குழற்கா லரவிந்தங்‌ கூம்பக்‌ குமுதம்‌ பொ இயவிழ்ட்ப 

நிழற்கான்‌ மதியமன்‌ றோகின்‌ றிருக்குல நீயவன்றன்‌ 

அழற்கா லொளிர்சடை மீதே யிருக்துமல்‌ வக்திவண்ணன்‌ 

கழற்கால்‌ வணங்குதி யோலணங்‌ காமுடிச்‌ கைதவனே. 

கு-பு. புழைக்கா லரவிந்சம்‌ என்றம்‌ பாடம்‌, 

சங்கப்‌ பலகையிற்‌ சிலாரபமான சங்கத்தாரைப்‌ 
பாடிய 

மிஉண்டா 

உங்களிலே யானொருவ ஞொப்பேனோ கொல்வெனொ 

திங்கட்‌ குலனறியச்‌ செப்புங்கோள்‌ -- சங்கத்துப்‌ 

பாடுெற முத்தமிழென்‌ பன்னூலு மேற்குமோ 

ஏடவிழ்தா பேழெழுவீ ரின்று, (௬௪) 

சங்கப்பலகை மிதப்பப்‌ பாடிய 

மிஉண்பா 

பூவேர்தர்‌ முன்போற்‌ புரப்பா ரிலையன்றிப்‌ 

பாவேர்த ர௬ுண்டென்னும்‌ பான்மைதான்‌--மாவேர்தன்‌ 

மாற னறிய மதுரா புரித்தமிமோர்‌ 

வீறணையே சற்றே மித, ' (௬௫) 

காளையார்‌ கோயில்‌ தேவடியார்‌ எழுபதுபேரும்‌ 
எழுபதினாபிரம்‌ பொன்‌ கொடுக்கப்‌ பாடிய 

ஓஉண்பா 

வாச மலர மடர்தை போல்வார்வண்‌ கானப்பேர்‌ 

ஈசன்‌ றமர்க ளெழுபதின்மர்‌-- தேசத்‌ 

இரவலர்மே னீட்டுவர்கை யிண்டுலகங்‌ காக்கும்‌ 

புரவலர்மே னீட்டுவர்பொற்‌ கால்‌. (௬௬) 


206 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


சீநக்கன்‌ சட்டுச்சோறு கொடுக்கப்‌ பாடிய 
கவி விருச்சம்‌ 

௮ளிகொ ஞர்தொடை யானா சைக்குமன்‌ 

ஒளிகொள்‌ சரக்க னின்றுவர்‌ திட்டசர்ப்‌ 

புளியஞ்‌ சோ.றுமென்‌ புர்தியிற்‌ செந்தமிழ்‌ 

தெளியும்‌ போதெலாந்‌ இத்தியா நிற்குமே, (௬௭) 

கு-பு. சோழமண்டல சதசம்‌ 94-ம்‌ செய்யுள்‌ பார்க்க, றி 
நக்கன்‌ என்பது சீ£ச்சன்‌ என்றாயது போலும்‌ ; £மான்‌ என்‌- 
பது போல, ்‌ 


சீரச்கலுக்குப்‌ பாடிக்‌ கொடுத்த 
லெண்டா 
நிறையின்‌ முறைகொணர்ந்து செவ்வரெல்லா மீண்ட 
இறையு மிறைகடக்க லாகா-- அறைகழற்காற்‌ 
ப போர்வேர்தர்‌ போர்மாளப்‌ போர்வா ஞறைகழித்த 
தேர்வேர்கள்‌ றஞ்சைத்‌ தெரு. (௪௮) 


கு-பு. சோழமண்டல சதகம்‌ 53-ம்‌ செய்யுள்‌ பார்க்க, 


கண்டியூர்‌ வண்ணாத்தியைப்‌ பாடிய 
வெண்பா 


தூசுதூ சாக்குவார்‌ பாவை சுடர்த்தொடிக்கை 

ஆசிலாக்‌ கண்டியூ ராரணங்கு -- வாசமலர்க்‌ 

கண்ணங்கை கொங்சைமுகக்‌ காலுங்‌ கடிக்கமலம்‌ 

கண்ணங்கை கொங்கைமுகங்‌ கால்‌, (௬௯) 

குபு. தூசு தூய்சாக்குவார்‌ பாவை என்றும்‌ பாடம்‌. தூசு 
தசாச்குவார்‌ என்ற பாடச்‌ தில்‌ இரண்டாவது தூசைச்‌ தூய்தென்ப 
தன்‌ மரு௨ என்று கொள்க, 


பொய்யாமொழியார்‌ 27 
முருகேவேளைப்‌ பாடிய 


வெண்பா 

பொன்பாவுங்‌ கன்னிப்‌ பொறிப்புறவே யேதிலன்பின்‌ 

என்பாவை போக விசைந்தனளே -- மின்பாயும்‌ 

மானவேன்‌ முட்டைக்கு மாறாய தெவவர்போம்‌ 

கானவேன்‌ மூட்டைகச்குங்‌ காடு, (௭௦) 

கு-ப, இப்பாட்டின்‌ மூசலம்‌ யிரண்டும்‌ இிபான்போலுங்‌ 
கள்ளிப்‌ பொறிபறச்குங்‌ கானலிலே, என்பேசை செல்லற்‌ இயைக்‌ 
தனளே” என்று இப்போது ழவ்குகின்றது. 

சிராமலையைப்‌ பாடிய 


கலி ௪ தறை 


அ௮௩கம புலியத மாடையைச்‌ க இற்றன 
பங்கம்‌ புலிவைத்ச பண்பர்க்‌ இடம்பணை வாளெயிற்று 
வெங்கட்‌ புலீடைவிட்‌ டியானையைச்‌ தேடி. விசம்விதமா£ 


சிங்க மிருந்து தனித்தனி சோச்குஞ்‌ சிராமலையே.. (௭௧) 
சாலுபேருக்குக்‌ சண்‌ தெரியப்‌ பாடிய 
முஉண்பா 

கூத்தாண்‌ முகத்திரண்டு கூர்வேல்கள்‌ கூத்தாடன்‌ 

மூத்தாண்‌ முகத்தின்‌ முழு£லம்‌ -- மூத்தாடன்‌ 

அன்னை முகத்தி லரவிந்த மன்னைதன்‌ 

அன்னை முகத்திரண்‌ டம்பு. (௪௨) 

கு-பு, காளையார்‌ கோயிலலே ஒருகாளிரவிலே பொய்யா- 
மொழிப்புலவர்‌ பரியால்‌ வருந்தச்‌ கூச்சாள்‌ என்னு தாசியின்‌ 
வீட்டை யடைந்து அவளை உசாவ, அவளும்‌, ௮வள்‌ தமக்கை. 
யும்‌, தாயும்‌, பாட்டியும்‌, சண்தெரியாது வரு£துவது கண்டு மன- 
மிரங்கு இப்பாடலைப்பாட அவர்கள்‌ கண்டுசரியப்‌ பெற்றனர்‌ 


என்ப, செந்தமிழ்‌ சொகுதி 1”, பக்கம்‌ 509, 


28 தமிழ்‌ நாவலர்‌ சரி த்‌ 


பாண்டி.யன்‌ :நீர்‌ நல்ல புலவன்‌' என்றபோது 
பாடிய 
வெண்பா 


அறமுரைத்‌ தாலும்‌ புலவன்‌ முபபாலின 
திறமுரைத்‌ தாலும்‌ புலவன்‌ -- குறுமுனி 

தாலும்‌ புலவன்‌ றரணி பொறுக்குமோ 

யாலும்‌ புலவ னெனில்‌, (௪௩) 


பொய்யாமொழியார்க்கு ௮பவாதம்‌ வந்தபோது 
பாடிய 
கரவு கொர்சகம்‌ நலிப்பா, 


தேசையார்‌ தெங்கிநீ ருண்ணார்‌ பழிசுமப்பர்‌ 

சாரியார்‌ தாமறிவர்‌ நாமவரை ஈத்தாமை 

கோரைவாய்‌ படொன்சொரிடங்‌ கொற்றவன்றன்‌ &ண்டி 

யூரைவாய்‌ மூட வுரையறிர்தோ மில்லையே, (௪௪) 

கு-பு. சீஈச்கன்‌ கட்டிலிற்‌ புலவர்‌ ஒருகாள்‌ படுத்து ந) தீ இிரை 
கொள்ள, அவரைச்‌ சீரக்கன்‌ மனைவி சன்‌ ஈணவனென்‌ றெண்ணி 
அருஇற்படுத்து நித்திரை போயினள்‌, அதனைச்‌ சீச்சன்‌ ஈண்டு, 
இஃது அறியாமையால்‌ நிகழ்ந்சது என்று எண்ணிச்சொண்டு, 
புலவரைச்‌ தட்டித்‌ தனக்கு இடம்‌ விட்டுச்‌ சற்று விலகஇிப்‌- 
படுக்கும்படி. கேட்டான்‌ என்றும்‌ இருகழ்ச்சியால்‌ புலவருக்‌- 
கபவாதகம்‌ உண்டாயிற்றென்‌.றஞ்‌ சொல்லுப. செக்சமிழ்‌ தொகுதி 
4, பக்கம்‌ 940. 


புலையன்றன்‌ உடல்‌ வெடிக்கப்‌ பாடியது :-- 
வெண்பா 

கோதில்குல மங்கைக்‌ குலோத்துங்கச்‌ ாலகனென்‌ 

ரோதினேன்‌ றன்னை யொறுப்பதனால்‌ -- மாது 


துளையாது முத்துவடர்‌ தூக்கினா ளாரம்‌ 
விளையாடு செப்பிரண்டின்‌ மேல்‌. (௭௫ 


கம்பர்‌ 20 
சீரச்கருடன்‌ திப்புகுர்த பாட்டு....- 
லெண்பா 
௮ன்றுநீ செல்லக்‌ சகடவென்றா யாருயிர்கிட்‌ 
டின்றுநீ வானுலக மெய்தினாய்‌ -- வென்றிதிகம்‌ 
வானக்க பூண்மடவார்‌ மார்பனே சண்டியூர்ச்‌ 
சரக்கா செல்லச்‌ சட, (௭௬) 
கு-பு, அன்று - ரான்‌ ஈனது சட்டிலில்‌ உன்‌ மனைவியுடன்‌ 
தூங்கெ அன்று, மெல்லககட என்ற தொடருக்கு இப்போது 
கொள்ளு மர்த்சம்‌ பொருந்‌ அலவசாகச்‌ காணவில்லை. 
கம்பர்‌ 
கம்பர்‌ தெய்வவரத்தினாற்‌ கவிசொல்லிய நாளிற்‌ 
பாடிய 
2ண்பா 
மோட்டு வி டு வ ணகர 
ம்மிர்ட டருமை வீர்‌ புக்‌ ட வ்ரார்கல கன்டிறனது 
வீட்டளவும்‌ பால்ரொரியும்‌ வெண்ணெயே-- ட்டில்‌ 
அடையா ரெடுங்கதவு மஞ்சலென்ற சொல்லும்‌ 
உடையான்‌ சரராம னூர்‌, (௪௪) 


குபு. சரராமனென்‌.. ௨ வெண்ணெய்‌ -ஈல்லூர்ச்‌ எடையப்‌- 
பனுச்கொருபெயர்‌, 


ஏரெழுபது பாடி புரங்கேற்றும்போது புதுவைச்‌ 
சேதிராயனை விடர்திண்டத்‌ தர்த்சு 
மிவண்பா 
ஆழியான்‌ பள்ளி யணையே யவன்சடைந்த 
வாழி வரையின்‌ மணித்சாம்பே -- பூழியான்‌ 
பூனே புரமெரித்த பொற்சிலயிற்‌ பூட்டுசின்ற 


நாணே யகல ஈட, (௭௮) 


30 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


மங்கை யொருபாகன்‌ மார்பிலணி யாரமே 
பொங்கு கடல்கடைர்த பொற்கயிற- இங்‌:ளைய ஞ்‌ 
சிறியகன்‌ மேலூருந்‌ தெய்வத்‌ திருராணே 
ஏறிய பண்பே பிறங்கு, (௭௯) 
கு-ப. இச்‌ சேதிராயனைப்‌ புர;லைஃ சடையன்‌ மகனென்று 
கருதுகின்றனர்‌--செந்சமிழ்‌ சொகுதி 7, பக்கம்‌ 50, இக்கதை 
கொண்டை மண்டல ஈதகத்திஓம்‌ (94) திருக்கை உழக்கத்தி 
ம்‌ (69, 76) கூறப்பட்ட ர, 
காவிரி எச்சில்படப்‌ பாடிய 
மிஉண்பா 
மெய்கழுவி வந்து விருந்‌ துண்டு மீளு மவர்‌ 
கைகழுவ நீர்போதுங்‌ காவிரியே -- பொய்கழுவும்‌ 
போர்வேள்‌ சடையன்‌ புதுவையான்‌ றன்‌ புகழை 
யார்போற்ற வல்லா ரறிந்து, (௮0) 
கு-பு. போர்வேல்‌ என்ப ம்‌ பத யான்‌ இிலலறச்தை என்‌ 
பதம்‌ மூவலூர்க்‌ கல்வெட்டின்‌ பாட (- செந்தமிழ்‌ 117, பககம்‌ 292. 
காவிரி பெருக்கடங்கப்‌ பாடிய 
'மவண்பா 
கன்னி யழிர்‌சனள்‌ கங்கை திறம்பினள 
பொன்னி சரையழிர் சு போனாளென்‌ -- நிந்நீர்‌ 
உரை௫டக்ச லாமோ வுலகுடைய தாயே 
கரைகடக்க லாகாது சாண்‌, (௮௧) 
ஒரு வேளாஎன்‌ களத்தில்‌ குறுணிரெல்‌ வாங்கி 
வேலிக்காலில்‌ இறைத்துப்‌ பாடிய 
மிஉண்பா 
செட்டி மக்கள்‌ வாசல்வழிச்‌ செல்லோமே செச்காரப்‌ 
பொட்டிமக்கள்‌ வாசல்வழிப்‌ டோகோமே--இட்டமிலாப்‌ 
பார்ப்பா ரகத்தையெட்டிப்‌ பாரோம்‌ பரிசறிந்து 
காப்பா ர௬ழவாளர்‌ சாண்‌, ்‌ (௮௨) 


கம்பர்‌ 31 


வாணியன்‌ தாதன்‌ விருதுசாளம்‌ பிடிக்கப்‌ பாடிய 


கூளம்‌ பிடித்தெள்ளின்‌ சோதுவைப்‌ 
பானங்‌ குலக்கலிக்குக்‌ 
காளம்‌ பிடித்திடிற்‌ சின்னம்‌ 
படுமன்னர்‌ காதலிமார்‌ 
வேளம்‌ பிடித்தகண்‌ வெள்ளம்‌ 
பிடிக்கவெம்‌ பேய்க்கெ ம்பேம்‌ 
தாளம்‌ பிடிக்கத்‌ தனிவேல்‌ 
பிடித்த சயதுங்கனே, (௮௩) 
தாதனைப்‌ பாடிய கொகஃ£கச கப்பா 
தாதாவென்‌ முலுர்‌ தருவென்று சொன்னாலுக்‌ 
தாதாவென்‌ ருதுர்‌ தருவனோ தாராதான்‌ 
தாதாவென்‌ முாலுர்‌ தருவென்று சொன்னாலுர்‌ 
தாதாவென்‌ மாலுர்‌ தருவனக்‌ தாதனே, (௮௪) 
சோழனுடன்‌ கோபித்துக்கொண்டு மதுரைக்குப்‌ 
போம்போது பாடிய ெண்டா 
காத மிருபத்து ஈடன்கொழியக்‌ காரினியை 
ஓதக்‌ கடல்கொண்‌ டொளித்ததோ -- மாதவா 
கொல்லி மலையுைய கொற்றவா நீமுனிர்தால்‌ 
இல்லையோ வெங்கட்‌ இடம்‌, (௮௫) 
கூட்டிக்கொண்டுவரச்‌ சோமன்‌ அனுப்பிய இணை 
யாரமார்பனைப்‌ பாண்டியன்‌ *இவனார்‌' எனப்‌ பாடிய 
வெண்பா 
என்னுடைய தம்பி சரராம லுக்களையான்‌ 
கன்னன்‌ மதயானைக்‌ கம்பன்மகன்‌ -- தன்லு 
பணையார்டர்‌ வேலிப்‌ பழனஞ்சூழ்‌ சோணாட்‌ 
டிணையார மார்ப னிவன்‌, (௮௬) 


43 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


சூபு. பிரதிகளிலெல்லாம்‌ 'வெட்டிச்கொண்டுவர' என்பது 
பாடம்‌, இச்சை சோழமண்டலச சகம்‌ 70-ம்‌ செய்யுளில்‌ குறிக்‌- 
கப்பட்டுள து. 

பாண்டியனுர்‌ தேவியும்‌ பல்லக்குச்‌ ஈமக்க அப்‌ 
போது பாடிய 

மவண்பா 

உமையவளு நீயு மொருங்சொப்பை யொப்பை 

உமையவளுக்‌ குண்டஙகோ ரூனம்‌ -- உமையவடன்‌ 

.பாகந்தோய்ந்‌ தாண்டான்‌ பலிக்குழன்றான்‌ பாண்டியனின்‌ 

பாகந்தோயர்‌ தாண்டான்‌ பதி, (௮௪) 


பின்னொருகாற்‌ சோழலுடனே கேகோபித்துக்‌ 
சொண்டு சொன்ன 
மிவண்பா 
மன்னவ.னு நீயேயோ மண்ணுலகு மில்வளவோ 
உன்னையோ கான்புகழ்ர்திங்கோதுவலும்‌--என்னை 
விருந்தேற்றுக்‌கொள்ளாதவேர்துண்டோ சோழா 
குரங்கேற்றுக்‌ சொள்ளாசோ கொம்பு, (௮) 


பிரதாபருத்திரனிடச்திற்போய்‌ ௮வன்‌ அ௮டைப்‌ 
பை கட்டிவரப்‌ பாடிய 
வெண்பா 
அவனி முழுதுண்டு மயிரால தத்துள்‌ 
பவனி தொழுவார்‌ படுத்தும்‌ -- புவளி 
உருத்திரா வுன்னுடைய வோரர்க னாட்டிற்‌ 
குருத்திரா வாழைச்‌ குழாம்‌. (௮௬) 
கு-பு. பிரதாபருக. நரன்‌ இரங்கல்‌ நாட்டை அரசாண்ட 
சணபதியரார்களில்‌ ஒரு௨ன்‌, இவன்‌ முசலாம்‌ பிரதாபரு,ச்‌ இ- 
ரன்போலும்‌, இவன்‌ பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகு த- 
யிலிருந்தவன. 


கம்பர்‌ ்‌. 

திருவொற்றியூர்‌ வல்லியைக்‌ கண்டு சொல்லிய 

கலிப்பா 
இல்லென்பார்‌ தாமவரையாமவர்தம்‌ பேரறியோம்‌ 
பல்லென்று செவ்வாம்பன்‌ முல்லையையும்‌ பாரித்துக்‌ 
கொல்லென்று காமனையுங்‌ கண்காட்டிக்‌ கோபுரச்சீழ்‌ 
நில்லென்று போனாென்‌ னெஞ்சைவிட்டுப்‌ போசாேே, 
பின்பு சொன்ன 

விருத்தம்‌ 
ஈடக்கி லன்னமா நிற்சிெனல்‌ வஞ்சியாம்‌ 
இடக்கி லோவியப்‌ பாவை டெந்ததாம்‌ 


தடக்கை யான்சது ரானன பண்டிதன்‌ 
மடத்து ளாளென்‌ மனத்துறை வல்லியே, (௯௧) 


கு-பு, இருவொற்றியூரில்‌ சதுரானனபண்டி கன்‌ என்றொரு 


மடாதிபதி பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலிரு£ச 
தாகக்‌ கல்வெட்டுக்களால்‌ தெரி௫ஏன் றத, 


அப்போது வல்லி வீட்டுக்கு எருமை வாங்கெவரப்‌ 


போய்க்‌, காளிம்பன்‌ நிரைகள்‌ மேய்ப்பானைக்‌ கண்டு 
அவன்பேபரிற்‌ பாடிப்‌ பாட்டுச்‌ சொல்ல, ௮வன்‌ ஈன்ற 
எருமை ஆயிரங்கொடுத்த 


வெண்பா 
புக்கு விடைதழுவிக்‌ கொண்டுமுத புண்ணெல்லாச்‌ 
இக்கிலுறை காளிம்பன்‌ ஜென்புழன்மான்‌--௮க்கணமே 
தோள்வேது கொண்டிலளேற்‌ சுந்தரப்பொற்‌ ரோ 
வாழ்வேதுங்‌ கண்டிலமே மற்று, [ன்றலக்கு 
கு-பு, புழல்‌ என்பது ஒரு சரொமம்‌; இருவொத்றியூருக்கு 


மேற்ில்‌ ஐந்துமைல்‌ அ.ரத்திலுள்ளது. 


3 


34 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


மயிலாப்பூரிற்‌ போய்த்‌ தட்டான்‌ திருவாலிமேற்‌ 
பாடிய வெண்பா 
அண்ண றிருவாலி யணிமயிலை யத்தனையும்‌ 
வெண்ணிலவின்‌ சோதி விரித்ததே -- ஈண்ணுர்‌ 
தடந்துப்பு விற்பாணச்‌ தன்முகத்தே கொண்டு 
நடந்துப்பு விற்பா ணகை, (௯௩) 
பின்பொருகால்‌ குரும்பை எனனுர்‌ தாதியைத்‌ 
தழுவிச்‌ சொல்லிய வித்துறை 
சொல்லியைச்‌ சொல்லி னமுதான சொல்லியைச்‌ 
சொற்கரும்பு, வில்லியை மோக விடாய்தகிர்ப்‌ பாளை 
லிழியம்பினாற்‌, கொல்லியைக்‌ கொல்லியம்‌ பாவையொப்‌ 
பாளைக்‌ குளிரொற்றியூர்‌, வல்லியைப்‌ புல்லிய சைக்கோ 
லிவர்வர்து வாய்த்ததுவே, (௯௪) 
அதிகாரியை வெட்டுவிக்கப்‌ பாடிய 
வழுப்பாட்டு 
சென்னி விளைகழனிச்‌ செஞ்சிவாம்‌ சோழாண்டே 
மன்னுபுக ழொற்றியூர்‌ மட்பக்க நாச்சியார்‌ 
தம்மை வரவிட்ட பூழலோ பூமல்‌, (௯௫) 
குபு. மட்பக்க நாச்சியாரை இப்போது வட்டப்ப நரீச்சி 
யார்‌ என்இன்றனர்‌. 
பின்பு காளியைப்‌ பந்தம்பிடி என்று பாடிய 
வெண்டா 
ஒற்றியூர்‌ காக்க வுறைகின்ற காளியே 
வெற்றியூர்‌ காகுத்தன்‌ மெய்ச்சரிதை-- பற்றியே 
ஈந்தா தெழுதுதற்ரு ஈல்லிரவின்‌ மாணாக்கர்‌ 
பிர்தாமற்‌ பர்தம்‌ பிடி, (௯௬) 


சம்பா 19 
வெண்பா 

வில்லி களந்தைமின்னை விண்ணவர்தங கோமானளை 

வல்லிநெடுஞ்‌ சேடனையும்‌ வாணளையும்‌ -- புல்லியுறப்‌ 

பார்க்கும்‌ போ.தும்மதரம்‌ பந்றும்போதுந்‌ சனத்தைச்‌ 

சேர்க்கும்போதும்‌ நினைப்பஞ்‌ சென்று, 

இ௫வு?மோாரு பாட்டு, (௯௭) 

கு-பு, பார்ப்பதற்கு ஆயிரங்கண்‌ இல்லையே என்று இந்திரனை 
யும்‌, அதரம்‌ பற்றுவதற்கு ஆயிரம்வா, யில்லைேயே என்று ஆதி 
சேடனையும்‌, தனச்தைச்‌ சேர்ப்பதற்கு ஆயிரங்கை யில்லையே 
என்று வாணனணையம்‌ சினைப்பேம்‌ என்ச. 


நெற்பயிர்‌ விளைகழனி நென்மலிவாம்‌ தச்சன்‌ 
கற்படு திண்டோஎன்‌ சங்கண கணகணவன்‌ 
விற்புரை திருநுதலாள்‌ மிம்மிணு மிணுமிணுமி 
சொற்படி வேல்செய்வாள்‌ துந்துரு துரு துருமி, 


இதற்குத்‌ தியாகம்‌ ஆயிரக்கல நெல்லு, (௯௮) 

கு-ப. ஏடுகளில்‌ *இதற்குத்தியாகம்‌ ஆயிரச்சகல கெல்லு”” 
என்னுங்‌ குறிப்பு ௬௭-ம்‌ பாட்டைச்சேர எழுசப்பட்ளெது, 
சோழமண்டல சதகம்‌ 07-ம்‌ பாட்டில்‌ குறித்சபடி. நென்மலித்‌ 
தச்சன்‌ சான்‌ ஆயிரக்கல நெல்லுக்‌ கொடுத்தவன்போலும்‌, கென்‌ 
மவி என்னுமூர்‌ செககற்பட்டு ஜில்லாவில்‌ ஸ்ரீபெரும்பூ தூருச்குச்‌ 
சமீபத்தில்‌ (இரண்டு மைல்‌ தூரச்இல்‌) உள்ளது. 

சோழன்‌ புலியைக்‌ கொல்லகிட்டபோது பாடிய 


கலித்துறை 
வெங்கண்சிலந்த வெடிவான்‌ முறுக்கி வெகுண்டெழுக்தென்‌ 
௮ங்கம்பிளக்க வரும்புலி யேயன்‌ நிரணியனைப்‌ 
பங்கம்‌ படப்பட வள்ளுச ராஓரம்‌ பற்றியுண்ட 
இிற்க மிருப்ப.துகாண்‌ கெடவொ யென்றன்‌ சந்சையுள்ளே; 


36 தமிழ்‌ நாவலம்‌ சரிசை 


சோழன்‌ எய்தபோது பாடியத:-- 
வெண்பா 
வில்லம்புஞ்‌ சொல்லம்பு 6மேதகவே யானாலும்‌ 
வில்லம்பிற்‌ சொல்லம்பு வீறுடைக்து -- வில்லம்பு 
பட்டுருவிற்றென்னையென்‌ பாட்டம்பு ரின்குலத்தைச்‌ 
சுட்டெரிக்கு மென்றே துணி, (௧௦0) 
மரணகாலத்திற்‌ பாடிய சலி :- 
வெண்டா 
ஆன்பாலுர்‌ தேனு மரம்பைமுசன்‌ முக்கனியுர்‌ 
$ேம்பாய வுண்டு தெகவிட்டுமனர்‌ -- தீம்பாய்‌ 
மறக்குமோ வெண்ணெய்‌ வருசடையா கம்பன்‌ 


இறக்கும்போ தேனு மினி. (௧௦௧) 


கு-பு. இப்பாட்டுச்‌ சோழமண்டல 22க.இல்‌ எடுத்தாளப்‌ 
பட்டுளது. அச்‌ சதச.த்தில்‌ 70-ம்‌ பாட்‌ 8ப்‌ார்‌£க, 
தாதன்‌ பாடிய வசை :-- 
கலிச்துரை 
கைம்மணிச்‌ சீரன்றிச்‌ சீரறியாக்‌ கம்பமாடன்‌ சொன்ன 
மும்மணிக்கோவை முதற்சீர்‌ பிழைமுனை வாளெயிநறுப்‌ 
பைம்மணித்‌ துத்திக்கணமணிப்‌ பாந்தட்‌ படம்பிதங்கச்‌ 
செம்மணிக்‌ சண்பசம்்‌ பொக்கச்‌ கொல்‌ யானை4 செயதுங்கனே, () 
கு-பு. இந்சச்‌ சா.சன்‌ மேலே 83-ம்‌ செய்யுளிற்‌ கூறிய வாணி 
யன்‌ தாதன்‌: தொண்டை மண்டலசதசர்‌ 49-॥ பாட்டும்‌ அதன்‌ 
மேற்கோளும்‌ பார்க்க, 
சம்பன்‌ பேரில்‌ பாடிய கையறம்‌ :-- 
வெண்டா 
இள்றோரங்‌ கம்ப னிறர்தநா எிப்புலியில்‌ 
இன்றோசம்‌ புன்சலிகட்‌ கேற்றரகாள்‌-இன்றரோதான்‌ 


தொல்காப்பியதேவர்‌ 37 


பூமடர்தை வாழப்‌ புவிமடந்தை வீற்றிருப்ப 

காமடர்தை நூல்வாங்கு நாள்‌. (௧௦௩) 

கு-பு." கையறம்‌ - சையறுகிலை, 

வாளை தூக்கிய வலையனைப்‌ பாடியது:-- 

பந்தரிலே வாளை தூக்கும்‌ பனையன்மகன்‌ சோரன்‌ 

தங்கள்‌ வீட்டிலே யிருந்தாலு மிருந்தான்‌ 

தங்களாத்தாள்‌ வீட்டிலே பிருந்தாலு மிருந்தான்‌, 

கு-பு, வாளை-வாளைமீன்‌. வலையன்‌-வலைஞன்‌,மீன்‌ பிடிப்பவன்‌, 

தோல்காப்பியதேவர்‌ 

தொல்காப்பிய தேவர்‌, சமணர்‌ கோரவிறுக்குச்‌ 
செங்கலறுப்பிக்கச்‌, சிவசலத்தார்‌ தங்களெல்லையென்ற 
போது பாடியது்‌:-- 

வெண்பா 

வேத மொழிவிசும்பு மேனி சுடர்விழிமண்‌ 

பாதத்‌ திருப்பா திரிப்புலியூர்‌ --, காதர்‌ 

பரமாம்‌ பரமாம்‌ படுகடலெண்‌ டிக்குங்‌ 

கரமா மவர்க்குயிர்ப்பாங்‌ கால்‌, (௧௦௫) 

கு-பு. இப்பாட்டுச்‌ தொல்காப்பிய தேவர்‌ பாடிய இருப்பா 
இரிப்புலியூர்க்‌ கலம்பக ச்‌.தில்‌ உள்ளது; இரண்டாம்‌ பாட்டு, 

இதுகேட்டுக்‌ சலம்பகம்‌ பாடச்சொல்லிப்‌ பாடி 
னார்‌, அரங்கேற்றும்போது சிதம்பரத்திற்‌ கயிறுபோட்‌ 
டுப்பார்க்கக்‌ கண்ட கவி: 

கொச்சகக்‌ கலிப்பா 

பாடுவார்‌ பாடும்‌ பரிசில்‌ வரிசையெல்லாம்‌ 

அஆடுவா ரன்றி யயலா ரறிவாரோ 

தோடுவார்‌ காதன்றே தோன்றாத்‌ துணையையா. 

பாடுவா ரோரிருவர்க்‌ கிட்ட படைவீடே, (௧௦௬) . 


38 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


௫-பு. இப்பாட்டும்‌ இருப்பாதிரிப்‌ புலியூர்க்‌ கலம்பகத்‌.இல்‌ 
உள்ளது; 16-ம்‌ பாட்டு, அரங்கேற்றும்போது சிதம்பரத்திற்‌ 
சயிறுபோட்டுப்‌ பார்ச்சக்கண்ட சவி' என்னுங்‌ குறிப்பினால்‌ 
சொல்காப்பிய தேவர்‌ சலம்பகம்பாடி அரங்கேற்றப்‌ போனபோது 
ஏகோ சடை நிகழ்ந்ததென்றும்‌ அப்போது ஈசன்‌ இருவுள மறி 
யக்‌ சலம்பசத்தில்‌ சயிறு சார்ச்தப்பட்ட தென்றும்‌ அப்போது இப்‌ 
பாட்டுவநது தோன்றினசென்றும்‌ கருதப்படுகின்றது, சிதம்பரச்‌ 
,தில்‌ கலம்பகம்‌ பாடுவதற்குமுன்‌ இரட்டையர்கள்‌ இருப்பாதிரிப்‌ 
புலியூச்‌ கலம்பகப்‌ புத்தகத்தில்‌ கயிறு சார்த்திப்‌ பார்த்தார்கள்‌ 
என்றும்‌ ௮ப்போது இந்தப்பாடல்‌ அசப்பட்டதென்‌ ரம்‌ மகாமகோ 
பாத்‌. தியொயர்‌ சாமிநாத ஐயரவர்கள்‌, தாம்‌ ௮ச9ட்ட திருப்பாதிரிப்‌ 
புலியூர்க்‌ கலம்‌.பகத்து முகவுரையில்‌, கூறுக கூற்றுப்‌ பொருத்த 
மாகக்‌ காணப்படவில்லை, அன்றியும்‌ தொல்காப்பிய தேவர்‌ 
சொன்ன தமிழ்ப்‌ பாடலன்‌ நி''என்‌ றந்ரொடச்ச த துக்கவி இரட்டை 
யரைத்‌ தஇிருவாமாத்தூருக்குச்‌ கலம்பகம்‌ பாடச சொன்னபோது 
சொன்ன தன்றி, மகா மகோபாத்தியாயா சொல்லுமாறு, சிதம்‌ 
பர,த.திற்குக கலம்பகம்‌ பாடச சொன்னபோது சொன்ன தன்று, 
மூனனர்‌ வரும்‌ 112-ம்‌ கவியையும்‌ ௮.தன்‌ குறிப்பையும்‌ பார்க்க, 

பின்னிரண்டடியிற்‌ தறித்த கதை:--௮சுவதரர்‌ சம்பளர்‌ 
எனனும்‌ நாகர்‌ இருவர்‌ நாமகளைக்‌ குறித்துத்‌ சவஞ்செய்து மிக்க 
இசை யுணர்ச்சி பெற்றுச்‌ சவபெறாமானைக கர௬.இப்‌ பலநாள்‌ 
பாடிச்கொண்டிருந்து வரம்பெற்றுப்‌ பின்பு அவருடைய திருச்‌ 
செவிகளிலே சோகெளாக அமைந்திருந்தனர்‌ என்ப, 


இரட்டையர்‌ 
இரட்டையர்‌ திருவக்கைக்‌ கொங்கராயன்‌ ௮சன 
மிடுலித்தபோது பாடிய சவி :-- 
விருத்தம்‌ 
சாணர்க்கு முன்னிற்கு மாட்கொண்ட சாயன்‌ 
றமிழ்க்‌ கொங்கர்கோன்‌, பாணுற்ற வரிவண்டு சேர்வக்‌ 
சை ஈகராதி பக்கத்திலே, ஊனுக்கு வாரா திருப்பாய்‌ 


இரட்டையர்‌ 39 


விருப்பாசு புயர்வானிலே, வீணுக்கு நின்னாக மெலி 
இன்ற திவ்வாறு வெண்டிங்களே, (௧௦௪) 

கு-பு. தஇ௫வச்கைக்‌ கொங்கராயனான ஆட்சொண்ட நாயன்‌ 
என்பவனை வில்லிபுச்தூாரரைக்‌ கொண்டு பாரதம்‌ பாடுவித்த 
வச்சபாகை என்னும்‌ ஊரிலிருந்த கொங்கர்குலவரபதி யாகிய 
அட்சொண்டான்‌ என்று சருதப்படுகின்றது, வச்கபாகை வச்சை 
ஏன மரீஇயிற்று, வச்சபாசையைத்‌ திருவச்சரை என்னும்‌ சிவச்‌ 
தல மென்பர்‌ இலர்‌; ௮து பொருந்தாது, திருவக்கரை சொண்டை 
நாட்டிலுளளது; மற்று வச்சபாகையோ கோ வல்சூழ்‌ பெண்ணை காட்‌ 
டைச்‌ சேர்ந்தது ; பாரதம்‌, பதினேழாம்‌ போர்ச்‌ சருக்கம்‌, 33-ம்‌ 
கவி பார்ச்ச, ஆட்கொண்டான்‌ சாலம்‌ இற்றைக்கு கானூற்றைம்‌ 
பது வருடத்துக்கு முன்‌, 

தருவண்ணாமலைச்‌ சம்பந்தன்‌ சமுத்திபாடச்‌ சொல்‌ 
லச்‌ சொன்னது :-- 

வெண்பா 

மன்னுதிரு வண்ணா மஃயிற்சம்‌ பந்தலுச்குப்‌ 

பன்லு தலைச்சவரம்‌ பண்ணுவதேன்‌ -- மின்னின்‌ 

இளைத்த விடைமடவா ரெல்லாருங்‌ கூடி 

வளைத்திழுத்துக்‌ குட்டா மலுக்கு, (௧0௮) 

கு-பு. இப்பாட்டைப்‌ பிற்காலத்தார்‌ சாளமேசப்‌ புலவருக்‌ 
கேற்றுவர்‌, 

சம்பராசன்‌ விகடசமுத்தி பாடச்‌ சொல்லப்‌ பாடி 
ய.து:--- 

கலித்துறை 

எறிக்கும்‌ புகழ்க்கச்சி யேகாம்‌ பரன்சம்ப னெண்டிசைக்கும்‌ 
பொறிக்கும்‌ புலிக்கொடி யான்புயம்‌ வேட்டபின்‌ பூவையன்னாள்‌ 
வெறிச்குங்‌ குமக்கொங்கை மீதே விழிசொரி வெள்ளந்துள்ளிக்‌ 
தெறிக்குர்‌ துவலை யழிக்குஞ்‌ செதூரத்‌ திலகத்தையே, () 

கு-பு, இரட்டையர்‌ பாடிய எகாம்பரகாதருலாவில்‌ சம்பன்‌, 
சம்ட்பதி, சம்புகுலக்சொருவன்‌, சம்புகுலப்‌ பெருமான்‌ என்று 





40 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


சுட்டப்பபெவன்‌ இச்சம்பராசனே போலும்‌, இவன்‌ பல்லவ குலத்‌ 
சைச்‌ சார்ந்தவன்‌, 

சம்பராசனது படைவீடு முற்றியிருர்த பாண்டிய 
னுக்குப்‌ பாடியது:-- 

வெண்பா 

சாற்று லலைப்புண்டும்‌ கண்ணன்‌ கடல்கடைந்தும்‌ 
ஏற்று னெடுத்துவளைச்‌ தெய்திளைத்தும்‌ -- ஆற்றாத 
செம்பொன்‌ மலையன்று சேலுக்கெெங்‌ கொடுக்கச்‌ 
சம்பன்‌ மலைகை தவா, (௧௪௦) 


ஆற்குழையோ வரவோ வாயர்பாடி யருமனையோ 
பாற்கடலோ திங்களோ தங்கு மாவம்‌ பலபலவாம்‌ 
மார்க்கமுமாக நின்றார்‌ மாதைராதர்‌ வலங்கொள்பம்பை 
மமேற்கரை கோயில்‌ கொண்டார்புரஞ்‌ £றிய வெங்கணைக்சே. 
இத, ஆறுவிலகய பாட்டு, (௧௧௧) 
கு-பு, இப்பாட்டுத இருவாமாத ர்ச்‌ கலம்பகத்தில்‌ வருவது; 
61-ம்‌ பாட்டு, இது பாடுமுன்‌ பம்பையாறு ஆமாத்தூரிலுள்ள சிவா 
லயச்துக்கு மேற்குப்‌ பக்கத்தில்‌ ஒடி ச்கொண்டிருந்சதென்றும்‌ 
இது பாடியபின்‌ ஓரிரவு பெய்த மழையால்‌ ஆறு வழிமாறிச்‌ சிவா 
லயச்திற்குக்‌ இழெச்காக ஒடலாயிற்றென்றும்‌ கூறுவர்‌. 
திருவாமாத்தார்க்‌ கலம்பகம்‌ பாடச்‌ சொன்ன 
போது பாடிய கவி:-- 
கொச்சகக்‌ கலிப்பா 
தொல்காப்‌ பியதேவர்‌ சொன்னதமிழ்ப்‌ பாடலன்றி 
ஈல்காத்‌ திருச்செவிக்கு சாமுரைத்த தேறுமோ 
மல்காப்‌ புனறதும்ப மாகிலத்துக்‌ கண்பிசைந்து 
பல்காற்‌ பொருளழற்குப்‌ பாற்கடலொள்‌ நீர்தார்க்கே, 
கு-பு, பொருள்‌ - புத்தன்‌. 'பாலுக்குப்‌ பாலகன்‌ வேண்டி 
யழு திடப்‌ பாற்கடலீந்த பிரான்‌-”' என்பது காண்ச, 


செயங்கொண்டான்‌ 41 


காட்டுவழியிற்‌ போம்போது இளஞ்சூரியர்‌ வின 
வுக்கு முதுசூரியர்‌ விடை கூறியது:-- 


வெண்பா 


குன்றும்‌ வனமுங்‌ குறுக வழிஈடந்து 

சென்றுதிரிவ தென்றுர்‌ தீராதோ -- ஒன்றுங்‌ 

கொடாதாரைச்‌ சங்சென்றங்‌ சோவென்றுஞ்‌ சொன்னால்‌ 

இடாதோ வதுவேயிது, (௧௧௩) 

கு-பு. இளஞ்சூரியர்‌ மு.துசூரியர்‌ என்பன இரட்டையர்‌ பெயா்‌, 
இவர்களில்‌ ஒருவர்‌ முடவரும்‌ ஒருவர்‌ குருடருமா யிருந்தனர்‌ 
எனவும்‌ குருடர்‌ முடவரைத்‌ தாச்ச முடவர்‌ குருடருக்கு வழி 
யுணர்தச இவர்சள்‌ செல்வார்களெனவும்‌ ஒரு செய்யுளை ஒறாவர்‌ 
பாதியும்‌ மற்றொருவர்‌ பாதியுமாகப்‌ பாடி முடிப்பார்கள்‌ எனவும்‌ 
கூறுவா, சங்கு - சங்கநிதி, கோ - காமதேனு, ப 


செயங்கோண்டான்‌ 


செயங்கொண்டாரை ௮பயன உமதூர்யா தென்று 
கேட்டபொழுது சொன்ன கவி: 
எண்சீர்ச்‌ கழிமெடிலடி யாசிரிய விருத்தம்‌ 
செய்யும்‌ வினையும்‌ மிருளுண்‌ பதுவுந்‌ 
தேனுர்‌ ஈறவும்‌ மூலுங்‌ களவும்‌ 
பாய்யுங்‌ கொலையும்‌ மறமுர்‌ தவிரப்‌ 
பொய்தீ ரறநால்‌ செய்தார்‌ தமதார்‌ 
கையும்‌ முகமும்‌ மிதமும்‌ விழியும்‌ 
காலுந்‌ நிறமும்‌ போலுங்‌ கமலங்‌ 
கொய்யும்‌ மடவார்‌ கண்வா யதரந 
கோபங்‌ சமமுர்‌ திபங்‌ குடியே. (௧௧௪) 
கு-பு. செயங்கொண்டான்‌ கலிங்கத்துப்பரணி பாடிய டல 
வன்‌. அபயன்‌ என்றது முசலாங்‌ குலோத்துங்கனை. இஉன்‌ 
சி, பி, 1070-ம்‌ ஆண்டு தொடுத்து 1118-ம்‌ ஆண்டுவரையும்‌ ௮.7 


42 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


சாண்டவன்‌, தீபங்குடி. சஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ குழிக்கரை றயில்வே 
ஸ்டேஷலுக்கு வடக்கில்‌ ஐந்துமைல்‌ தூரத்தில்‌ உள்ளது, 

௮பயன்மேற்‌ கோபம்‌ வந்தபோது பாடியது:-- 

வெண்பா, 

காவலரீகை கருதுங்காற்‌ காவலர்க்குப்‌ 

பாவலர்‌ நல்கும்‌ பரிசொவ்வா -- பூவினிலை 

ஆகாப்‌ பொருளை யபயனளித்‌ தான்புகழாம்‌ 

ஏகாப்‌ பொருளளித்தேன்‌ யான்‌, (௧௧௫) 

செட்டிகள்மேல்‌ இசையாயிரம்‌ பாடியபோது, 
செக்கார்‌, புகார்‌ தங்களுக்கு ஊர்‌ எனறு பாடச்சொல்‌ 
லப்‌, பாடியது :.- 

வெண்பா. 

அடுவதுஞ்‌ செக்கே யளப்பதவு மெண்ணெயே 

கூடுவதுஞ்‌ சக்கிலியக்‌ சோதையே -- நீடுபுகழ்க்‌ 

கச்சிச்செப்‌ பேட்டிற்‌ கணிக்குங்காற்‌ செக்கார்தாம்‌ 

உச்சிக்குப்‌ பின்புகா ரூர்‌, (௧௧௬) 

ஒட்டக்கூத்தர்‌ 

சரசுவதி தம்பலங்‌ கொடுக்கக்‌ கவிதையுண்டாகிய 
கூத்த முதலியாரை, அ௮ரும்பைத்‌ தொள்ளாயிரம்‌ 
பாடும்போது, விக்செம சோழன்‌ கேட்டு, ஒரு கவியை 
யொட்டச்‌ சொல்லென்று சொன்னபோது பாடியது:-- 

கலித்‌ தறை, 

ஈடித்தது ஈச்சர வுச்சியி னுச்சி மதிலிலங்கை 
பிடித்தது வென்ற திருபது தோள்பதினெண்பகலே 
முடித்தது பாரதம்‌ வீரப்புலிவைப்ப மூரிச்செண்டால்‌ 
அடி.த்தது பொற்கரி விக்கிரமசோழவகளங்கனே.(௧௧௭) 

கு-பு. இப்புலவர்‌ இயற்பெயர்‌ கூச்தன்‌ என்பது, இவர்‌ பல 
முரை கவிகளை ஒட்டப்பாடினபடியால்‌ ஒட்டக்கூத்தர்‌ எனப்பட்‌ 


ஒட்டச்கூததா 43 
டார்‌, விக. ரமசோழன்‌ முதலாங்‌ குலோத்துங்கன்‌ மசன்‌, 
இவன்‌ ௫, பி, 1118-ம்‌ ஆண்டு தொடுத்து 1143-ம்‌ ஆண்டு வரை 
அரசாண்டவன்‌. அரும்பைத்கொள்ளாயிரம்‌ அரும்பசைத தொள 
ளாயிரம்‌ என்றும்‌ ஏடுகளில்‌ சகாணப்படுஇன்றது. 


சோழன்‌ வரிசை யளித்து விடுத்தபோது கூத்த 
முதலி கூறிய வகுப்பு :-- 

இடுக்கட்புண்படு நிரப்புக்கொண்டுழன்‌ 
நிரக்கச்சென்றலின்‌ நெனக்குச்சிங்களக்‌ 

திடுக்குற்றஞ்சும்வெஞ்‌ சென த்துச்செம்பியன்‌ 
நிருக்கைப்‌ பங்கயஞ்‌ சிறக்கத்தந்தன 

படுக்கக்கம்பளம்‌ பரக்கக்குங்குமம்‌ 
பதிக்கக்கங்கணம்‌ பரிக்கக்குஞ்சரம்‌ 

சடுக்கக்குண்டலங்‌ கலிக்கச்சங்னெங்‌ 
கவிக்குப்பஞ்சர கவிக்கத்தொங்கலே, (௧௧௮) 


இச்த விருதுகள்‌ யாருச்சென்றபோது பாடியது:-- 
எண்சீர்ச்‌ கழி9ெடிலடி பாரிரிய விருச்சம்‌ 

பச்துக்கொண்‌ டனதிக்ரும்‌ பதறிப்போய்‌ முடியப்‌ 

பைம்பொற்றா ரகைசிந்தப்‌ பகிரண்டத்‌ திடையே 
மத்துக்கொண்‌ டமுதத்தைக்‌ கடையாழித்‌ திருமால்‌ 

வடி.வாகிப்‌ புவிகைக்கொண்‌ டருண்மானா பரணா 
முத்துப்பர்‌ தரினிற்குக்‌ குருளைக்குஞ்‌ சினவேன்‌ 

முருகற்கும்‌ பொதியக்கோ முனிவற்கும்‌ பதுமக்‌ 
கொத்தற்குஞ்‌ சடிலக்குர்‌ தளருக்கு மல்லாற்‌ 

கூழைத்தண்‌ டமிழர்க்கேன்‌ கொடியுங்கா எமுமே, 

லிக்ரெமசோழனலுலாப்‌ பாடியபோது, இரண்டு 
கண்ணியை ஒரு பாட்டாகப்‌ பாடென்ற போது, 
பாடியது :-- 


44 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 
வெண்பா 

கையு மலரடியுங்‌ கண்ணுங்‌ கனிலாயுஞ்‌ 

செய்ய கரிய திருமாலே -- வையம்‌ 

௮ளந்தா யகளங்கா வாலிலைமேற்‌ பள்ளி 

வளர்ந்தாய்‌, தளாந்தாளென்‌ மான்‌, (௧௨௦) 

கு-பு. 'கையு மலரடியுங்‌ சண்ணுங்‌ சனிவாயுஞ்‌ - செய்ய கரிய 

இருமால்‌” என்பது விச்ரம சோழனுலாவில்‌ 158-ம்‌ கண்ணி, 


சவிகளை ௮றுத்தபோது, சேரலும்‌ பாண்டியனும்‌ 
பாவமென்று ஒலை வரவிட, இராசா வெட்ட வந்தபோது 
பாடியது :- 


வெண்பா 


அன்றையிலு மின்றைக்‌ ககன்றதோ வல்லாது 
குன்றெடுத்து திருத்திக்‌ சொண்டாயோ-என்றும்‌ 
௮டைந்தாரைத்‌ தாங்கு மசளங்கா நீயும்‌ 
நடந்தாயோ நாலைந்‌ தடி, (௧௨௧) 


கண்டன்‌ செண்டுவெளியிற்‌ குதிரை யேறியபோது 
பாடிய ;-- 
வெண்பா 
கண்டன்‌ பவனிக்‌ கவனப்‌ பரிரெருக்கால்‌ 
மண்டுளஈ காதே யிருந்தவா -- கொண்டிருந்த 
பாம்புரவி தாயல்ல பாருரவி தாயல்ல 
வாம்புரவி தாய வகை, (௧௨௨) 


கு-பு, பரிரெரிங்கால்‌ என்றும்‌ பாடம்‌, கண்டன்‌-சோழன்‌. 
செண்டுவெளி - அரசர்கள்‌ குதிரையிலேறிர்‌ செண்டாடுகின்ற 
வெளி, செண்டு-ஒருவகைப்‌ பர்து, இகச்சாலதநு இதனைப்‌ 
போலோ (101௦) என்பர்‌, 


ஒட்டக்கூத்தர்‌ 45 
பாளை நிகளம்‌ விடுத்தபோது பாடியது:...- 
வெண்பா 
இன்னங்‌ சகலிங்கத்‌ திசல்வேர்த ருண்டென்மோ 
தென்னன்‌ றமிழ்சாட்டைச்‌ சீறியோ--சென்னி 
௮.சளங்கா வுன்ற னயிரா வதத்தின்‌ 
நிகளங்கால்‌ விட்ட நினைவு, (௧௨௩) 
கண்டன்‌ துலாபுருடதானம்‌ பண்ணியபோது 
பாடியது. சலிச் துறை 
தொழுகின்ற மன்னர்‌ சொரிந்திட்ட செம்பொற்‌ 
௮லாத்திடைவண்‌, டுழுகின்ற தார்க்கண்ட னேறிய 
ஞான்றி லுவாமதிபோய்‌, விழுகின்ற தொக்கு மோரு 
தட்டுக்‌ காலையில்‌ வேலையில்வர்‌, தெழுகின்‌ ற ஞாயிரொத்‌ 
தான்‌ குலதீப னெதிர்த்தட்டிலே, (௧௨௪) 
கு-பு, ஒருவனுடைய நிரையளவு போன்னையோ வெள்ளியை 
யே வேழு விலையுயர்‌ஈச பொருள்களையோ ஒரு பிராமணனுக்கு 
தானஞ்‌ செய்வது துலாதானம்‌ அல்லது துலாபுருட தானம்‌ 
எனப்படும்‌, துலையில்‌ ஒருவனுக்குச்‌ சமமாசப்‌ பொன்‌ முதலிய 
வரிறை இட்டு ஈறுப்பசைச்‌ துலாபாரம தூங்குசல்‌ என்ப. 
தேவிஊடலாய்க்‌ ககவடைத்தபோது பாடியது:...- 
கலித்துறை 
கரத்துஞ்‌ சரத்தும்‌ சுளிக்குங்‌ களிற்றுடைச்‌ கண்‌ 
டன்வர்தான்‌, இரத்துங்‌ கபாட மினித்திறப்பாய்‌ பண்‌ 
டிவனணங்கே, உரத்துஞ்‌ சிரத்துங்‌ கபாடச்‌ திறந்திட்ட 
துண்டிலங்கா, புரத்துங்‌ கபாட புரத்துங்‌ கல்யாண 
புரத்தினுமே, (௧௨௫) 
கு-பு. கபாடபுரம்‌ பாண்டிாட்டின்‌ பழைய தலைகர்‌, சல்‌ 
யாணபுரம்‌ சளுச்ச வேந்தருடைய ராஜாளி; வடக்சே சைசாமி 
ராஈசியச்‌ திலுள்ளது. 


406 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


கவிகளை ௮றுத்தபோது புலவரெல்லாரும்‌ வெகு 


ளப்‌ பாடியது: 


கலித்துறை 
பாட்டுச்‌ தொடுக்கும்‌ புலவோர்க்குக்‌ கூத்தன்‌ பயப்படல்பே 
தாட்டுக்‌ கடற்புலி யஞ்சலன்‌ ரோவறுத்‌ துக்டெர்த 
சூட்டுக்‌ கதிர்க ணிலத்தடங்‌ காமற்‌ றொகுத்துமள்ளர்‌ 
மேட்டுக்‌ குவாவிடும்‌ பொன்னி ஈன்னாடுடை வேற்சண்டனே, () 


கவிஞரை வெட்ட வேண்டாமென்று நெற்குன்ற 
வாண முதலியார்‌ பாடியது:-- 


கலித்துறை 


கோக்கண்ட மன்னர்‌ குரைகடற்‌ புக்கலர்‌ கோகனகப்‌ 
பூக்கண்ட கொட்டியும்‌ பூவா தொழித்தில பூவில்விண்ணோர்‌ 
காக்சண்ட செங்கைக்‌ கவிச்சக்ர வர்த்இரின்‌ சட்டுரையாம்‌ 
பாக்கண்‌ டொளிப்பர்களோ கவிபாடிய பாவலரே, டு 

கு- பு, இகநெற்குன்றவாணமுதலியார்‌ திருப்புகலூ ரர்சாதி 
பாடியவர்போலும்‌, தொண்டைமண்டல சதகத்தில்‌ 20-ம்‌ கவியும்‌ 
83-ம்‌ கவியும்‌ பார்க்க, 

ஒட்டக்கூத்தன்‌ பாதி சோழன்‌ பாதி பாடியது :-- 

கலித்துறை 

ஆடுங்‌ கடைமணி காவசை யாம ல$லமெல்லாம்‌ 
நீடுங்‌ குடையிற்‌ நரித்தபிரா னென்றும்‌ நித்தஈவம்‌ 
பாடுங்‌ கவிப்பெரு மானொட்டச்‌ கூத்தன்‌ பதாம்புயத்தைச 
சூடும்‌ குலோத்துங்கச்‌ சோழனென்றே யென்னைச்‌ சொல்லுவே, 

கு-பு. இந்தச்‌ குலோத்துங்கன்‌ விக்கிரம சோழன்‌ மகன்‌; 
இரண்டாங்‌ குலோத்துங்க னென்றும்‌ குமாரகுலோத்துங்கனெ 
ன்றும்‌ சொல்லப்பபெவன்‌. இவன்‌ பன்னிரண்டாம்‌ தாற்முண்‌ 
டின்‌ ஈடுவில்‌ ௮.ரசு செய்தவன்‌, 


ஒட்டச்கூத்தர்‌ 47 


உலாப்‌ பாடியபோது பேராசிரியர்‌ சேமிரரதர்‌ 
பட்டோலை பிடிச்கப்‌ பாடியது:-- 
விருத்தம்‌ 

செங்கான்மட வன்னம்படர்‌ தியாமென வெருலிச்‌ 

சிறையிற்பெடை மறையக்கொடு திரியத்திரள்‌ கமுகின்‌ 
பைஈ்காய்மர கதமீது படர்ந்தேறி ஈறுந்தண்‌ 

பாளைக்கடை பவளக்கொடி படர்காவிரி சாடா 
தங்காதலி யருமைந்தரு முடனைக வணஙஈ்ூத்‌ 

தலைகாவெம துடல்காவெம துயிர்காவக ளங்கா 
கொங்காமன துங்காவென மதுரேசர்‌ வணக்கும்‌ 


கொல்யானைய பநற்காலிவள்‌ குழலோசை பொருளே, 


குபு, பேராசிரியர்‌ நேமிசாதா என்பது ஒருவர்‌ பெய 
போலுர்‌, பேராசிரியராகிய சேமிராதர்‌ என்ச. இவர்‌ தொல்காப்‌ 
பியஈதிர்‌ குரையெழுதிய பேராசிரியரல்லர்‌, அர்‌ ஆச்‌ திரையன்‌ 
பேராசிரிய செனப்படுவர்‌. ௮வர்‌ இயழ்‌ பெயர்‌ மகேசுகரர்‌ 
போலும்‌, இவர்‌ சேமிகாசஞ்‌ செய்தஉருமல்லர்‌; சே.மிகாசஞ்‌ செய்‌ 
தஉர்‌ குணவீர பண்டி.சர்‌, 

2ட்டச்‌ கூத்தர்‌ என்னும்‌ தலைப்பின்கிம்‌ வரும்‌ ஏனைப்‌ பாட்‌ 
டிஃகள்போல இதுவும்‌ ஒட்டக்‌ கூததர்‌ பாடியதேயாம்‌. சேமி 
நாசர்‌ பட்டோலை பிடிஃக இதனைப்‌ பே.ரா?ரிடர்‌ பாடினார்‌ என்று 
சொள்வக பொருத வதாகச்‌ காணவில்லை, 


இராசாவுக்கு வேளையேதென்று சேட்ட சோம 
லுக்குச்‌ சொல்லிய து:-- 
2வண்டா 
தன்னுடைய தேகியர்க்குத்‌ தார்வளவன்‌ ரலுரைப்ப 
துன்னுடைய சீர்த்தி யுயர்ரலமே -- துன்னுபுகம்ச்‌ 
சோமா திரிபுவனத்‌ தோன்றலே நின்புகழை 
யாமா ருரைக்க வினி, (௧௩௦) 


48 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


கு-பு. சோமன்‌ என்பவன்‌ திரிபுவனம்‌ என்னும்‌ ஊரிலிருந்த 
ஒரு பிரபு; ஒட்டச்‌ கூதசரைப்‌ பழிகாரர்‌ சையினின்று சப்பு வித்‌,ச 
வன்‌. இரிபுவனம்‌ சஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ கும்பகோணத்‌ திலிருந்து 
திருவிடை மருதூருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ இருகசேசுரத்‌ இற்குச்‌ 
சமீபத்திலுள்ள து, 
பழிகாரர்‌ தொடர்ந்தபொழுது சோமன்‌ வாசலில்‌ 
ஒடிச்‌ சொன்ன கவி. 
மிவண்பா 
அடையென்பார்‌ தள்ளென்பா ரன்பொன்றில்‌ லாமற்‌ 
புடையென்பார்‌ தஙகடைக்கே போகேங்‌- கொடையென்றால்‌ 
முர்துஞ்சோ மாபுவனை முன்னவனே நின்கடைக்£ழ்‌ 
வர்‌ துய்ஞ்சோ மாதலான்‌ மற்று, (௧௩ ௧) 
, கு-பு, புவனை - இரிபுவனம்‌, 
கூத்தன்‌ மாணாக்கன்‌ பாடிய ௮ந்தாதிச்‌ சமூத்தி:- 
கலிட்பா 
மாவுறங்கெ புள்ளுறங்கெ வண்டுறங்கெ சண்டலைக்‌ 
காவுறங்செ வின்னமென்‌ மகள்‌ ஈண்ணுறங்கிலள்‌ சையணைக்‌ 
கோவுறங்கு கடைச்தலைக்குல திபவள்ளை குசட்டநின்‌ 
ருவுறஙகு புகாரசஞ்சல வஞ்சலென்ன வடுக்குமே (௨௩௨௨) 
இரண்டாமடி அம்பிகாபதி பாடிய து:-- 
விருச்சம்‌ 
ஏகா வடமென்‌ ஸிருகொங்‌ கையின்‌ மேல்‌ 
௮௪ வடமான தறிர்திலையே 
தியாசா பரணா திசையா னஊைகளின்‌ 
பாகா பரராச பயங்கரனே, (௧௩௩) 
கு-பு. இப்பாட்டு எர்சர்‌ சமயத்தில்‌ பாடின சென்பது விளங்‌ 
கவில்லை, இரண்டாமடி. பாடின அம்பிகாபதி சம்பருடையமகனோ 
ஆல்லனோ என்பது தெரியவில்லை. தமிழில்‌ சண்டியலங்கார 
மியற்றிய தண்டி என்பவர்‌ தமது நூலில்‌ 


ஒட்டக்கூத்தர்‌ 409 
(சென்று செவியளச்குஞ்‌ செம்மையவாய்ச்‌ சந்சையுள்ளே 
ரின்‌ நளவி லின்ப நிறைப்பவற்றுள்‌ -- ஒன்று 
மலரிவருங்‌ கூந்தலார்‌ மாதர்கோக்‌ கொன்று 
மலரிவநங்‌ கூத்தன்‌ றன்வாத்த'” 
என்று ஒட்டக்‌ கூச்தர்‌ பாட்டைப்‌ புசழ்க்திரு ச சலினால்‌, இங்கே 
கூறப்பட்ட அம்பிகாபதி அவருடைய தந்தையாகிய அம்பிகரப இயே 
போலும்‌, இவர்‌ ஒட்டச்‌ கூத்சருக்கு மாணாக்கராகல்‌ வேண்டும்‌; 
இல்லையாயின்‌ , உற்ற ௩ண்பினராகல்வேண்டும்‌, 
இராசா கை கொடுத்தபோது பாடியது:;-- 
கலித்‌ துறை 
கொலையைத்‌ தடவிய வைவே லரக்கர்‌ குலமடியச்‌ 
சிலையைத்‌ தடவிய கையே யிதுசெக தண்டத்துள்ள 
மலையைத்‌ தடலிய விர்தத்‌ தடவி மலந்தவொன்னார்‌ 
தலையைத்‌ தடகி ஈடக்குங்கொல்‌ யானைச்‌ சயதுங்கனே, 


மடையனை த்‌ சுண்டஞ்செய்ததை விலக்கப்‌ பாடி 
ய்து: 
கலித்துறை 
மீனகம்‌ பற்றிய வேலையு மண்ணையும்‌ வெற்படங்கப்‌ 
போனகம்‌ பற்றிய மாலலை யோபொருச்‌ தாலரசர்‌ 
கானகம்‌ பற்றக்‌ கனவரை பற்றக்‌ கலஈ்கள்பற்ற 
வானசும்‌ பற்ற வடிவேல்‌ விடுத்த மன துங்சனே.(௧௩.௫) 
அ௮ரியைப்‌ பாடவேண்டுமென்னப்‌ பாடியது ;.- 
கலித்துறை 
அரே யெனுமொனறு சொல்லச்‌ சொடங்கனு மஃவிடத்துன்‌ 
பே வருமென்ன பேறுபபெற்‌ ேன்பெரு கான்மமையின்‌ 
வே மிதிலையின்‌ மின்னு னேவெய்ய கானடந்த 
காரே கடல்கொளுக்‌ சச்சில லாச்கிய காகுத்தனே () 


ரு 


குபு, ஒட்டக கூச்சர்‌ சரிசச்சைர்‌ செக்சமிழ்‌ இரண்டாக்‌ 
சொருதி) ௧௨-ம்‌ பகு.இியிற்‌ காண்ஈ. 
4 


60 சமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


புகழேந்தி 
புகழேந்தியார்‌ பாடியது :- 

கலித்துறை 
சத்தம்‌ பயிலும்‌ புலவோர்‌ சசலித்சண்‌ டோட்டம்புக்க 
பிச்ச னிவனென்ப மின்னைச்சண்‌ டாய்பிழைச்‌ துக்கணச்தே 
தத்த முதுகிட்ட தெலவேந்தர்‌ தங்கள்‌ தீடமகுட 
சத்த மவசத்க மாகுங்கொல்‌ யானைச்‌ சயதுங்கனே, () 

தேவி ஊடலாய்ச்‌ ககவடைத்த?பாத பாடியது:. 

கலித்துறை 
தூபங்‌ கமமும்பைங்‌ கோகையன்‌ விக்ரம சோழன்மன்னர்‌ 
திபன்‌ புறங்கடை வந்துநின்‌ னின்‌ றிருப்புருவச்‌ 
சாபங் குனிய ளிழிசிவப்‌ பத்தலை சாய்த்துநின்ற 
கோபர்தணி யன்ன$ம யெளிதோசக்‌ குடி.ப்பிறப்பே 0 
இழையொன்‌ றிரண்டு வதர்‌சய்த வற்பிரன்‌ திணையமிடைச்‌ 
குழையொன்‌ றிரண்செட்‌ கொம்பனை மாய்கொண்ட சோபரந்தவிர்‌ 
மழையொன் றிரண்டுகைம்‌ மான பரன்‌ .ண்டன்‌ வாசலவக்தால்‌ 
பிழையொன்‌ றிரண்ி பொழப்பசன்‌ ோரகடன்‌ பேசையர்ச்கே. 
நானே யினிச்சொலலி வேண்டுவ இல்லை ஈளினமலர்த்‌ 
தேனே சுபாடந்திறர்‌ துவிடாய்‌ செம்பொன்‌ மாரிபொழி 
மானே ரபய ஸனிரளவி குலோத்துங்கன்‌ வாசல்வந்தால்‌ 
தானே திறக்குநின்‌ கைம்மல ராரிய தாமரையே. (௧௪௦) 


இராசா துலாபுரட தானம்‌ பண்ணியபோது 
பாடியது :- 
வெண்பா 
பொருந்த வொருதட்டு மேருப்‌ புகலும்‌ 
இருந்த வொருதட்‌ டெழாதால்‌-- திருந்து 
மறைபுக்க சொல்லபயா வன்புறவுக்‌ காக. 
நிறைபுக்க தெவ்வாறு நீ. (௧௪௧) 


புகழேக்தி நர 
சூதில்‌ தேவியை உயர்த்திப்‌ பாடியது: 
கலித்துறை 
பழியும்‌ புகழு மெவர்க்குமுண்‌ டாமிர்கப்‌ பாரிலுனக்‌ 
கழியுஞ்‌ சலையுல்‌ கயலுமன்‌ றோவச எங்கதுங்க 
மொழியும்‌ பொழுசெங்கள்‌ பெண்சகர வர்த்தி மூகத்ிரண்டு 
விழியும்‌ புருவமு மாகியிப்‌ போதுன்னை வெல்கின்‌ றவே, 
கு-பு, புகழேந்திப்‌ புலவர்‌ சரிதச்சை: செக்கமிழ்‌ இரண்டாந்‌ 
தொகுதி, ௧௨-ம்‌ பகுதியிற்‌ காண்க, 
சார்வபெளமபாண்டியன்‌ உண்டி நிமித்தமாகக்‌ 
கோபித்து இரிய சேகரன்‌ வாசலிேேயும்‌ இந்தக்‌ 
கு௮ம்பு செல்லுமோ என்னப்‌ பாடிய 
வெண்பா 
கவியரசர்‌ தம்மூனிவு கண்டாற்‌ புகம்கொள் 
புவியரசர்‌ சீரார்‌ பொழுப்பர்‌ -- கவியரசர்‌ 
உன்னால்‌ முனியி லவர்பொரு ரோதுமவர்க்‌ 
கெந்நாடுஞ்‌ செல்லாத இல்‌. (௪௪௩) 


குபு, இது மதல்‌ எழுசவியும்‌ புசழேர்‌ தியார்‌ பாடின தானால்‌, 
௮வர்‌ இலங்கை சென்றிரு$சவரெனவும்‌, அங்குள்ள. கண்டி, 
கொழும்பு, ச திர்சாமம்‌ முதலிய ஊர்களுக்குப்‌ போனவரெனவும்‌, 
இலங்கையில்‌ அரசாண்ட இிங்கையாரியச்‌ சச்சரவர்ததி சாலத்தவ 
ரெனவும்‌ ஏற்படும்‌. சிங்கையாரியச்‌ சக்கரவர்த்தி காலம்‌ பதின்‌ 
மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி, புஈழேக்தியார்‌ சாலம்‌ பதின்‌ 
மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகு தியாயின்‌, ௮வர்‌ ஒட்டச்‌ கூதசரோ 
டொரு சாலத்திருந்‌ தவ ராகார்‌, 


தேவாரம்பாடிய இருஞானசம்பந்தா, சுந்சரா, திருப்புகழ்‌ 
பாடிய அருணகிரி நாதர்‌, மகாராஜாதுறவு பாடிய குமார 
சேவர்‌ முதலிய பல புலவர்கள்‌ இலங்கை சென்றிருக்ததாக 
அவர்களுடைய பாடல்களால்‌ தெரி௫ின்றது, 


92 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


ஆரிய சேகரனிடத்திற்‌ போயிருந்து புக்த சமயத்‌ 
இற்‌ கடகம்‌ யானை வாங்கி மீண்டு மதுரையில்வந்து 
பாண்டியன்‌ வரிசையளிப்ப இருந்தபின்‌ ஆரியசேகரன்‌ 
பட்டானென்று கேட்டபோது பாடிய சுலி:-- 


வெண்டா 


௮ ஆ விதியோ வடலா ரியரகோமான்‌ 
௪ஏ வலரா லிழிர்தராள்‌ -- ஓஓ 
தருக்கண்‌ ணிலுங்குளிர்ந்த தண்ணளி தந்தாண்ட 
திருக்கண்‌ ணிலுஞ்சுடுமோ த, (௧௭௪) 
கதிர்காமத்து வேலாமுன்‌ பாம்பை மயில்‌ விடப்‌ 
பாடியத:;-- 
வெண்பா 
தாயரவை முன்‌ வருக்துஞ்‌ சந்தரோ தயர்தனக்குன்‌ 
வாயரவை விட்டுவிட மாட்டாயோ -- இயரவைச்‌ 
௪௮ மயிற்பெருமாள்‌ தென்கதிர்கா மப்பெருமாள்‌ 
ஏறு மயிற்பெருமா ளே. (௧௪௫) 
.௫-பு. கதிர்காமம்‌ என்பது இலங்கையிலுள்ள பிரசிச்திபெற்ற 
சுப்பிரமணியல்‌ சலம்‌) அருணூரிஈசர்‌ பாடிய தஇிருப்புசழ்பெற்ற து, 
இராசாவைப்‌ பாடாமல்‌ ஓடக்காரனைப்‌ பாடியது:- 
எண்‌ ர்ச்‌ கழிநெடிலடி. யாசிரிய விருத்சம்‌ 
கயக்காவி நாறுங்‌ கொழும்பிற்பிர சண்டா 
காரோர்கொ டைச்செற்கை யாரோதன்மைரந்தா 
இயக்காரின்‌. மார்பிற்‌ செழும்புன்னை யந்தார்‌ 
இப்போது நீஈல்கி லென்பேதை தன்மேற்‌ 
சயக்காம வேளம்பு சையாது முத்தின்‌ 
தாமஞ்சுடா சந்தனம்‌ பூசினால்‌ 
தியச்சாது வேயுஞ்‌ செளிக்கும்‌ பொறுக்குர்‌ 
)யன்ற௮ு மூளாது திங்கட்‌ கொழுர்ே த, (௧௪௯) 


புகழேந்தி 93 


கு-பு, கொழும்பு இப்போது இலங்கைக்குப்‌ பிரதான பட்‌ 
டணமா யுள்ளது, 

பாண்டியன்‌ வாசலில்‌ வந்து ௮வன்‌ புறப்படவில்லை 
யென்று பழியாசகப்‌ பாதி பாடி, ௮வன்‌ வந்து வணங்கப்‌ 
புகழாகப்‌ பாதி பாடியது :-- 

கலித்துறை 

எண்ணீர்மை நூலுக்‌ ககத்தியனாமிவ னென்பதெல்லாம்‌ 
வெண்ணீர்மை யன்றி விரகல்ல விச்ரம மாறன்செஞ்சொற்‌ 
பண்ணீர்மை தேரும்‌ பராக்ரம மாறன்‌ பதங்கழுவுர 
தண்ணீர்‌ குடித்தல்லவோ கும்பயபோனி தமிழ்கற்றதே. 


ஆரியசேோகரன்‌ அனைமேல்‌ ஆயிரம்‌ பொன்னும்‌ 
வரவிட, ௮ர்க யானையைப்‌ பாண்டியன்‌ வந்து கேட்கப்‌ 
பாடியது: 
கலித்துறை 
பாவலன்‌ வாலில்‌ வந்திபம்‌ வாங்கப்‌ படிபுரக்குங்‌ 
காவலர்‌ நிற்கும்‌ படிவைத்க லாகண்டி யொன்பதினும்‌ 
மேவலர்மார்பிலுர்‌ திண்டோனிலுஞ்‌ செம்பொ ன்மேருவினுஞ்‌ 
சேவெழுதும்‌ பெருமாள்‌ சிற்கையாரிய சேகானே. () 
குபு. கண்டி சிங்களவரசர்‌ சமிழாசர்‌ சாலங்களில்‌ இலங 
கைக்கு இராஜதானியா பிருந்தத; இபபோது மத்திய மாகாணத்‌ 
திச்குச்‌ தலை நகராயுள்ள ௮, 
சித்திரத்‌ தனுமனைப்‌ பாடச்சொல்லப்‌ பாடியது: 
கலித்துளை 
புராதனமெண்ணும்‌ கவிப்புலவீ ரிர்தப்‌ புன்குரங்கு 
மராவனம்விட்டிங்கு வக்ததென்னோ வக்சவாறு சொல்வேன்‌ 
தராதல மெண்ணுச்‌ தமிழ்மா றளையுமித்‌ தம்பியையும்‌ 
இராசவ னென்று மிலக்குவ னென்றுமிந கெய்தியதே.() 


ர்க்‌ தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


வேம்பத்தாரார்‌ சமுத்தி சொல்லப்‌ பாடியது:-- 
வெண்பா 
இர்து அதலம கோரகுரா மாகிவட்குக்‌ 
கொந்து முடிமுகிலோ கோலிர்தா-வெந்திறல்சேர்‌ 
வேலோ விழியிரண்டும்‌ வேங்கடவா ணாவயிறும்‌ 
ஆலிலையோ காரா யணா, (௧௫௦) 
மூவேந்தர்‌ 
பழையனாரார்‌ பழிதீர்த்த தீக்குழி ௮வியாதெரிய 
மூவேந்தரும்‌ வர்து பார்த்துப்‌ பாடியது: 
மிவண்பா 
யாவரே காராளர்‌ யாவ ரிணையாவார்‌ 
ராவலோ நாவலோ காவலோ -- கோவைப்‌ 
பொருப்பா லளித்தார்க்குப்‌ போதுமே யுண்மை 
நெருப்பா லமைத்தார்க்கு நோ, 
இது சேரன்‌, (௧௫௧) 
எல்லை பலகடர்திட்‌ டெஙகும்‌ புகழ்பூத்துத்‌| 
தொல்லை மனுக்சாக்கத்‌ தோன்றிற்றற -- கொல்லை 
வழியிலொரு பபய்கின்று வஞ்சனையாற்‌ செய்த 
குழியிலெழு செந்தீக்‌ கொழுந்து, 
இது சோழன்‌, (௧௫௨) 
பிழைத்தாரோ காராளர்‌ பேபேய்மகள்சொற்‌ கேட்டுப்‌ 
பிழைத்தார்க ளல்லர்பிழை தீர்ந்தார்‌--பிழைத்தார்கள்‌ 
௪ல்லாருங்‌ காண வெரியகத்தே மூழ்கினார்‌ 
எல்லாரு மின்று முளர்‌, 
இ.து பாண்டியன்‌, (௧௫௧௩) 


கு-பு. பழையலூரில்‌ ஒரு வேளாளன்‌ இருந்தான்‌. அவனுக்‌ 
சார்‌ ஆண்‌ குழந்தையும்‌ ஒருபெண்‌ குழந்தையும்‌ இருந்சன, பெண்‌ 


மூவேந்தர்‌ 95 


குழந்சை இறந்து இருவாலங்சாட்டில்‌ பேயாய்த்‌ இரிந்துகொண்‌ 
ட.ர௬$௪து. ஒருகாள்‌ காஞ்சிபுஈதக வணிசன்‌ ஒருவன்‌ அந்தக்‌ 
காட்டு வழியே சனித்தச சென்றபோது, அந்தப்‌ பேய்‌ ௮அவறு 
டைய மனைவியைப்‌ போல வடிவு கொண்டு, அவனைச்‌ தொடரார்‌ 
சீது. அலவன்‌ அதனைப்‌ பேயென்‌ றறிந்து கொண்டு அதன்‌ 
வார்ச்சைக்‌ ணெங்காது சென்றான்‌, அதப்‌ பேய்‌ அவனைப்‌ 
பழையலூருச்குச்‌ தொடர்ந்து சென்று, அங்கே அம்பலத்தஇற 
கூடியிருந்ச வேளாளரிடத்தில்‌ அவன்‌ தனது கணவனென்றும்‌ 
தன்னைச்‌ காரணமின்றி விட்டி4 செல்லுகன்றானென்றும்‌ முறை 
யிட்டது, அவர்கள்‌ :'நீ இவன்‌ மனைவி என்பதற்குச்‌ சாட்சி 
யாது??? என்று வினாவப்‌, பேய்‌ எனது குழந்தையே சாட்சி; 
இதனை இசோ விூஷின்றேன்‌; இது போய்த்‌ தகதையின்‌ மடிமீது 
ஏறுகறதோ இல்லையோ ? பாருங்கள்‌!” என்று சொல்லித்‌ தன்‌ ஓக்‌ 
கலையிலிருந்ச குழாசையைச்‌ ழே விட்டது குழந்தை சென்று 
வணிகனை அப்பா வென்றமைதது அவன்‌ மடி மீதேறிற்று, அத 
னைச்சண்ட வேளாளர்கள்‌ வணிகனை அப்பேயை ஏற்றுக்கொள்ளும்‌ 
படி. சொன்னார்கள்‌, வணிகன்‌ அது பேயென்று மீட்டும்‌ மறக்க, 
வேளாளர்கள்‌ இது பேயானால்‌ ஈங்கள்‌ பிணையாவோம்‌'” என்று 
சொல்லிப்‌ பேயை அவனுடன்‌ கூட்டி யனுப்பினார்கள்‌. பேய்‌ அவ்‌ 
விடச்சேயே அவனுடன்‌ ௮ரறையுட்‌ புகுந்து அவன்‌ உயிரைக்‌ 
குடிச்து பறைதத, அசனைக்சண்ட அம்பலக்‌ வேளாளர்கள்‌ 
தங்கள்‌ சொற்படி. இப்பாய்‌$து தங்கள்‌ பழியைத்‌ தீர்த்தனர்‌ 
என்ப, 


இச்சுசை “வஞ்சம்‌ படுச்மிதாருத் து வாணாள்‌ கொள்ளும்‌ வசை 
கேட்‌--டஞ்சும்‌ பழையனலூ ராலங்‌ காட்டெம்‌ மடிகளே” என்று 
இருஞானசம்பட்த சுவாமிகளால்‌ சமத சேவாரச்துக்‌ குறிப்பிக்கப்‌ 
பட்டது மன்றி, 


 மாறுசொடு பழையஜூர்‌ நீலி செய்சு 
வஞ்சனையால்‌ வணிகனுயி ரிழப்பத்‌ தாங்கள்‌ 
கூறியசொற்‌ பிழையாது துணிந்த செந்தீக்‌ 
குழியிலெழு பதுபேரு முழுச்‌ கங்கை 
ஆற்ணிசெஞ்‌ சடைச்திருவா லங்காட்‌ டப்ப 
னண்டமுற நிமிர்ந்தாடு மடியின்‌ €ழ்மெட்ப்‌ 


66 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 
பேழுபெறம்‌ வேளாளர்‌ பெருமை யெமமாற்‌ 
பிரிச்சளவிட்‌ டிவளவெனப்‌ பேச லாமோ” 
என்று உமாபதி சிவாசாரியரால்‌ சேச்கிழார்‌ புராணசத்தும்‌ கூறப்பட்‌ 
டிருக்கன்றது. தொண்டைமண்டல சதசம்‌ 8-ம்‌ பாட்டும்‌ பார்க்க, 
௮ச்சுத களப்பாளன்‌ தளையிட்டபோது பாடியது:-- 
(வண்பா 
தினைலிளை த்தார்‌ முற்றந்‌ தினையுணங்குஞ்‌ செந்நெல்‌ 
தனைவிளை த்தார்‌ முற்றமது தானாங்‌ -- கனைசீர 
முரசுணங்கச்‌ சங்குணங்கு மூரித்தேர்த்‌ தானை 
௮ரசுணங்கு மச்சுதன்‌ முற்றத்து, 


இது சேரன்‌, (௧௫௪) 
௮ரச குலதிலக னச்சுதன்முற்‌ றத்தில்‌ 
௮சச ரவதரித்த வந்ராள்‌ -- முரசதிரக்‌ (யை 


கொட்டிலிடு மோசையினுங்‌ கோவேந்தர்‌ காற்றளை 
வெட்டிவீடு மோசை மிகும்‌, 


இது சோழன்‌, (சட) 
குறையுளா ரெங்கிரார்‌ கூர்வே லிராமன்‌ 
நிறையாறு திங்க ளிருந்தான்‌ -- முறைமையால்‌ 
அலிக்குந்‌ தானை யலங்குதா ரச்சுதமுன்‌ 

வாலிக்‌ கிளையான்‌ வரை, 

இது பாண்டியன, (௧௫௬) 


பாண்டியனிது பாடியபின்பு ஒருவிலங்கு கூடப்‌ 
போடப்‌, பின்பு பாடியது;-- 
குடகர்‌ குணகடலென்‌ ருர்த்தார்‌ குடகாக்‌ 
இடவர்‌ வடகடலென்‌ ரார்த்தார்‌ - வடகடலர்‌ 
தென்கடலென்‌ ரார்த்தார்தென்‌ நில்லையச்சு தாகின்றன்‌ 
முன்கடைறின்‌ ராக்கு முரசு, (௧௫௭) 


சேரன்‌ 67 

கு-பு. இந்த ௮ச்சு ச களப்பாளர்யார்‌ என்பதும்‌ யாதுகாரணத்‌ 
,தினால்‌ இவர்‌ மூவேக்தரையும்‌ இறையிலிட்டா9ரன்பதும்‌ தெரிய 
வில்லை, தமிழ்தூல்சளால்‌ அறியப்படும்‌ அச்சு தகளப்பாளர்‌ ஒ௫ 
வர உளார்‌, அவர்‌ சைவசமய சந்கான குரவர்சரரள்‌ முதல்வரும்‌ 
சிவஞானபோசசர்ச்சாவுமாகிய மெய்கண்ட தேவருடைய சந்தை 
மரா) பன்னிரண்டாம நூற்றாண்டின்‌ கடையிலும்‌ பதின்மூனரும்‌ 
நூற்றாண்டின்‌ முசலிலும்‌ ஈரி காட்டிலே திருக்கடர்சை என்றும்‌ 
இருப்பெண்ணாஃடம்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌ திரு.ஈ் தூங்கானை 
மாடத்‌ திலிருந்சவர்‌, அலர்‌ வேளாளர்‌. இங்சே கூறப்பசிம்‌ ௮ச்சு ௧ 
களப்பாளரை, “ரசகுலதிஉனச்சுசன்‌'” என்பதனால்‌, இராஜ 
வமிசத்சவர்‌ என்று கொள்ள வேண்டி யிருச்கின்றது., (சன்‌ 
றில்லை ஏச்சு” என்பசனால்‌ 3 ௨ரர்‌ இிதம்ப. மாகும்‌, 


கோன்‌ 


சேரன்‌ கணைக்காலிரும்பொறை, செங்கணானாற்‌ 
குணவாயிற்‌ கோட்டத்துத்‌ சளைப்பட்டபோது, பொய்‌ 
சையாருக்‌ செழுதி விடுத்த பாட்டு;:-- 
அ சிரியப்ட? 
குழவி யிறப்பினு மூன்றடி பிறப்பிலும்‌ 
ஆளன்‌ றென்று வாளிற்‌ றப்பார்‌ 
தொடர்ப்படு ஏமலி.பி னிடர்ப்படுத்‌ திரீஇய 
கேளல்‌ கேளி£ வேளாண்‌ சிறுபதம்‌ 
மதுகை யின்றி வயிற்றுத்தித்‌ கணியத்‌ 
தாமிரந்‌ துண்ணு மளவை 
ஈன்ம ரோவிவ்‌ வுலகத்‌ தானே. (௧௫..) 


இத கேட்டுப்‌ பொய்கையார்‌ களவழி சாற்பது 
பாடச்‌, செங்கணான்‌ சிறைவிட்‌ டரசளித்தான, 


கு-பு, இது பறகானூற்றில்‌ வருவது) ௭௪-ம்‌ பாட்டு, அங்கே 
இது சேரமான்‌ கணைக்காலிரும்பொறை, சோழன்‌ செங்கணா 
னே? போர்ப்புறத்துப்‌ பொரு௮, பற்றுக்கோட்பட்டு்‌, குடவாயிற்‌ 


68 சமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


சோட்டச்துச்‌ சிறையிற்‌* டெந்து, கண்ணீர்‌ சாவென்ழ பெறாத, 
பெயர்த்துப்‌ பெற்றுக்‌, கைச்சொண்டிருந்து உண்ணான்‌ சொல்லித்‌ 
அஞ்சியபாட்டு”? என்று கூறப்பட்டுளது, புறரானூற்றுச்‌ குறிப்புச்‌ 
சாலச்சால்‌ முந்தினசாதலின்‌, அதுவே சொள்ளச்தச்சது. பொய்‌ 
கையார்‌ களவழி பாடிச்‌ றைவீடு சொண்டது வேறொரு சோ 
னைப்போலும்‌, ஆள்விளையின்‌ மறன வாளிற்றப்பார்‌ என்றும்‌ பாடம்‌, 


பாண்டியன்‌ 
பாண்டியன்‌ நெடுஞ்‌ செழியனைச்‌ சேரனும்‌ சோழ 
னும்‌ சிறியனென்றிகழ்ர்திடப்‌ பொய்கையார்‌ வந்து 
கூறக்கேட்ட நெடுஞ்செழியன்‌ கூறின வஞ்சினக்காஞ்சி;- 
அகவல்‌ 


ஈகுசக்சனரே நாடுமீக்‌ கூறுகர்‌ 

இளைய னிவனென வுளையக்‌ கூறிப்‌ 

படுமணி யிரட்டும்‌ பாவடிப்‌ பணைத்தாள்‌ 
நெடூஈல்‌ யானையுர்‌ தேரு மாவும்‌ 

படையமை மறவரு முடையம்‌ யாமென்‌ 
லுறுதுப்‌ பஞ்சா துடல்சினஞ்‌ செருக்கச்‌ 
சிறுசொற்‌ சொல்லிய சினங்கெழு வேந்தரை 
அருஞ்சமஞ்‌ சிதையத்‌ தாக்கி முரசமோ 
டொருங்கப்‌ படேஎ னாஒற்‌ பொருச்திய 
என்னிழல்‌ வாழ்ரர்‌ சென்னிழற்‌ காணாத 
கொடியனெம்‌ மிறையெனக்‌ கண்ணீர்‌ பரப்பிக்‌ 
குடி பழி தூற்றுங்‌ கோலே ஒகுக 

ஒங்கெய சிறப்பி னுயார்த கேள்வி 

மாங்குடி மருதன்‌ றலைவனாக 

உலகமொடு நிலைஇய பலர்புகழ்‌ சிறப்பிற்‌ 
புலவர்‌ பாடாது வரைகவென்‌ னிலவரை 
புரப்போர்‌ புன்கண்‌ கூர 

இரப்போர்க்‌ யோ வின்மையா லனுறவே, (௧௫௯) 


பாண்டியன்‌ 59: 


குபு. இது பாண்டியன்‌ தலையாலங்சானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியன்‌ பாட்டு; புறகானூறு, ௭௨, மாங்குடி மருதனார்‌ 
பத்துப்‌ பாட்டு ளொன்றாகயெ மதுரைக்சாஞ்9 பாடினவர்‌; மாங்குடி 
கிழார்‌ என்றும சொல்லப்படுவர்‌, 


பாண்டியன்‌ கழாய்க்‌ கூத்துப்‌ பார்க்குமிடத்தில்‌ 
பராமுகமாகச்‌, கூத்தாடினவள்‌ கோபித்துக்கொண்டு: 
விழுங்கால்‌ பாடியது;-- 


கலித்துறை 

மாகுன்‌ றனையபொற்‌ றரோளான்‌ 

வழுதிமன்‌ வானகரும்பின்‌ 
பாகென்ற சொல்லியைப்‌ பார்த்தென்னைப்‌ 

பார்த்திலன்‌ பையப்‌ பையப்‌ 
போகின்ற புள்ளினஈ காள்புழற்‌ 

கோட்டம்‌ புகுவ துண்டேல்‌ 
சாகின்றன ளென்ழு சொல்லீ 


ரயன்றைச்‌ சடைய வுக்கே, (௧௬௦) 


கு-ப, இப்பாட்டுச்‌ சொண்டை மண்டல சசகம்‌ 33-ம்‌ செய்யு 
ளில்‌ எடுச்துச்‌ சொல்லப்பட்‌ ளத, பாண்டியன்‌ முன்‌ கழைக்‌ 
கூத்தி ஒருத்தி விச்சுளிப்‌ பாய்ச்சல்‌ என்னும்‌ அரிய விதையை 
ஆடினபோது அவன்‌ பராமுகமாக இருந்துவிட்டுப்‌ பெயர்த்தும்‌ 
அதனை ஆடர்‌ சொல்ல, அரசனாணையை மறுத்சற்கஞ்சி ஆடுபவள்‌, 
அதனால்‌ தன்‌ உயிச்கு நாசம்‌ வருமென்று சுண்டு, இப்பாடலைச்‌ 
சொன்னாள்‌ என்ப, புழற்‌ சோட்டம்‌ என்பது தொண்டை மண்ட 
லத்திலுள்ள இருபத்து நான்கு கோட்டங்களுள்‌ ஒன்று. மேலே 
௬௨-ம்‌ பாட்டில்‌ வந்த புழல்‌ என்னு மூரால்‌ பெயர்‌ பெற்றது, 
புலியூர்க்‌ கோட்டத்துக்கு அடுத்து வடச்கேயும்‌ பையூரச்‌ கோட்‌ 
டச்துச்குச்‌ செற்கேயு முள்ளது, ஞாயிறு, அம்பச்தூர்‌, ஆவடி, 
ஆற்றார்‌, எழும்பூர்‌, சென்னைககர்‌ முசலியன இக்‌ கோட்டசத்தி 
லுள்ள ஊர்சள்‌, 


60 தீமிழ்‌ காவலர்‌ சரிசை 


பாண்டியன்‌ இந்தக்‌ கவிதை கேட்டுச்‌ சோதிக்கச்‌ 
சிலரை விடுக்க, ௮வன்‌ சூலி முதுற்‌ சோறிட்ட$போது 


பாடியது :-- 
௮கவலி 


இரவலாளரே பெருந்திருவுறுக 

௮வுமிழ்‌ மணியு மலைகடலமுதுஞ்‌ 

சிங்கப்‌ பாலுர்‌ திங்கட்‌ குழகியும்‌ 

முதிரை வாலுங்‌ குதிரை மருப்பும்‌ 

ஆமை மயிரு மன்னத்தின்‌ பேடும்‌ 

ஈகென விரப்பினு மில்லென வறியான்‌ 

சடையனை யயன்றைத்‌ தலைவனை 

உடையது கேண்மி லுறதியா ராய்ந்தே (௧௬௧) 

கு-பு, இங்கே அவன்‌” என்றது அயன்றைச்‌ சடையனை, 

சூலி முதுகிற சோறிட்டது அனறு சூலிமுது கன்னமிட்டவ 
னெனன்னை கூன்முது ஈழிக்லொன்‌'” என்று இறைச்‌ சலம்பகத்தி 
லும்‌ “சூலி முதற்‌ சுடசசுடவப்‌ போதுசமை-பாலடிர றன்னைப்‌ 
படைச்குங்‌ கை'' எனச்‌ திருக்கை வழச்சத்‌ இலுங்‌ (௪௨-ம்‌ கண்ணி) 
கூறப்பட்டிளது, முதிரை- அவரை தவரை முதலிய; அவற்‌ 
இற்கு வாலில்லை. 


தொண்டைமண்டலத்துவேளாளரைப்‌ பாடியது;-- 


வையம்‌ பெறினும்‌ பொய்யுரைக்க 
மாட்டார்‌ தொண்டை நாட்டாரென்‌ 
றையன்‌ களத்தைப்‌ புகழேந்தி 
யாண்டா னுரைத்த வவரேமீர்‌ 
எய்யுஞ்‌ சலைவேள்‌ வடிவோனே 
யிராசாதிபனே யிரப்போர்கள்‌ 
ஐயர்‌ தவிர்த்த பெருமானே 
யா$வோ மடியோ மாலவோமே, 


இது பின்னிரண்டடி வேளாளர்‌ பாடியது, (௧௬௨) 


பாண்டியன்‌ 61 


கு-பு. இர்சப்‌ பாட்டிசி சொண்டை மண்டல சதசம்‌ ௧௭-ம்‌ 
செய்யுளில்‌ எடுச்துச்‌ கூறப்பட்டுளது, புகழேந்தி செஞ்சிச்குச்‌ 
சலைவனாகிய சொற்றந்தை என்பவனைப்‌ பாடிய கலம்பகத்தில்‌ 
வையம்‌ பெறினும்‌ பொய்யுரைகக மாட்டார்‌ சொண்டை நாட்‌ 
டார்‌” என்று கூறினர்‌. ௮௪ செய்யுள்‌ வருமா -- 
“நையும்‌ படியென்‌ னாங்சொற்ற ஈங்கோன்‌ செஞ்சி வளாமீசே 
ஐயம்‌ பெறு நண்‌ ணிடைமடலா யஇலின்‌ நூப டூகிலன்று 
பெய்யும்‌ துளியோ மழையன்று பிரசச்துளியே பிழையாது 
வையம்பெறினும்‌ பொய்யுரைச்சக மாட்டார்‌. 9சாண்டை நாட்டாமே,"?' 


௮றம்‌ வளர்த்த முதலியாரைப்‌ பாண்டியன்‌ கலம்‌ 

பகம்‌ பாடலாமோ என்ற புலவர்க்குக்‌ கூறிய து:-- 
கலித்துறை 

உங்கண்‌ மனந்தெரியும்‌ புலவி ரொருசீர்‌ மரபோன்‌ 

திங்கண்‌ மரபினத்‌ திங்களின்‌ ௬.டச்‌ செம்பூரறமா 

துங்கன்‌ மரபினிற்‌ கங்சையுஞ்‌ சூடினன்‌ சோ தியன்றோ 

எங்கண்‌ மரபுண்‌ டெனக்‌ சகலிபாடினம்‌ யாமவற்கே, 

கு-பு. இப்பாட்டு மிகவும்‌ பிழைபட்டுர்‌ கிடர்கின்றது, மூக 
லடியில்‌ (மரபெண்‌' என்றும்‌, இரண்டாாடியில்‌ 'திங்கண்‌ மரபு 
மத்திங்களின்‌' என்றும்‌ 'கூடற்‌ மசெம்பூரறமால்‌' என்றும்‌, காலா 
மடியில்‌ 'மரபொன்ெறன” என்றம்‌ பாடபேசமுள, ழம்‌ வளர 
தீத முதலியார்‌ யாரென்பது விளக்ஈலில்‌லை, 


விட்டல ராசாலைப்‌ பாடியத:-- 
டியதி 
ஓவண்பா 
தொட்டிலிருக்கத்‌ கொடங்கிய நாண்முகலாய்‌ 
அட்டதிக்கு சின்குடைக்‌ £ மாயிற்றே--விட்டலையா 
தன்குமரி பன்றித்‌ சனிச்குமரி கொள்ளாக்‌ 
தென்குமரிக்‌ கேகுவதென்‌ செப்பு, (௧௬௪): 
ஞு-பு, இப்‌ பாட்டும்‌ பாண்டியனே பாடினத போலும்‌, இ”த 


விட்டல ராசா விஜய சாது பாஜ வமிச த்தை? சார்ந்த, இவர்‌ 


92 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


ச,சாசிவராயர்‌ (1942-1967) கால,ச்‌இருந்சவர்‌, சஞ்சாஷூர்‌ ஜில்லாவில்‌ 
கோவிலடி என்னு மூரிலுளள கல்வெட்டும்‌ தோகூரி கோனேரு 
கவிசெய்‌,௪ தெலுங்குப்‌ பாலபாசவதமும்‌ இவரைச்‌ சந்திரவமிசத்‌,ச 
வரென்றும்‌ ஆரவீச-புக்கராஜனின்‌ பெரும்பேரன்‌ என்றும்‌ கூறு 
கின்றன. ஆரவீடு-புக்கராஜன்‌ மகன்‌ ராமராஜன்‌; ராமராஜன்‌ மகன்‌ 
இம்மராஜன்‌; இம்மராஜன்‌ மகன்‌ விட்டலா£றன்‌, விட்டலராஜன்‌ 
சகோதரனாகிய சின்ன இம்மராாஜ னென்பவன்‌ சக்திரடரியை 
ஆண்டுகொண்டிருந்ததாகக்‌ கல்வெட்டுக்களால்‌ தெரிகின்ற, 
வீரப்பிர தாப ஸ்ரீ மகா மண்டலேஸ்வா! ராமராஜ இம்மராஜ விட்‌ 
டல சேல மகாராஜா என்பது விட்டலராஜாவுடைய முழுப்‌ 
பெயர்‌. திருவிடை மருதூரிலுள்ள சல்வெட்டொன்ற, சக வரு 
ஷம்‌ ௪௪௭௭-ல்‌ (௫, பி, 1544-43) கெட்டப்பட்டது, இலர்‌ அகந்த 
சயன த்துக்கு( இருவாங்கூருக்கு) ப்‌ படை யெரததச்‌ சென்றதா 
யும்‌, இவருடைய சேனை தெற்கிலுள்ள ௮ஈ௩ச சயனர்‌ தொடுத்து 
வடக்கில்‌ (நைசாம்‌ சேசச்தில்‌) உள்ள முதகல்‌ வடைக்கும்‌ சண்‌ 
டைசெய்து ஊர்களைப்‌ பிடிததசாயும்‌, இவர்‌ திருவிடை மருசார்ச்‌ 
இருச்சிற்றம்பலச்‌ சான்‌ என்பலன்‌ வேண்டுகோளின்படி, இரு 
விடை மருதார்ச்‌ சலன்‌ கோயிலுக்குரிய ஆவணம்‌ சர்ருடி. என்‌ 
னும்‌ இரண்டு கிராமங்கள்‌, மழுபேர்‌ கைப்பட்டிருந்தவற்றை, 
விசாரணை செய்து அவற்றின்‌ எல்லைக்கல்லில்‌ மருசப்பேசுரர்‌ முத்‌ 
இரை யிட்டிருந்தமைகண்டு, சிவன்‌ கோயிலுக்குச்‌ கேர்‌, ததாயும்‌ 
கூறுகின்றது. இன்னுமிவர்‌ சன்னியாகுமரி ௨ஸ.ச்கும்‌ சென்ற 
தற்குச்‌ சான்றாகக்‌ கன்னியா குமரிக்குச்‌ சமீபச திலுள்ள சுசீந்தி 
ர.த.இில்‌ ஒரு கல்வெட்டு, கொல்ல மாண்டு 722 (௫, பி. 1946-47)-ல்‌ 
வெட்டினது, அங்குள்ள விஷ்ணு கோயிலில்‌ இஃர்‌ பிறந்த நாளில்‌ 
அர்ச்சனை செய்வதற்காக ஜயதுங்ககாட்டுப்‌ பூசலலீ ! .ராமவன்மா 
என்னும்‌ கோளவரசன்‌ பொருள்‌ வைச்சதைச்‌ கூறுகின்றது. 
இவர்‌ திருச்சினாப்பள்ளிச்‌ சீமையை ஆண்டவர்‌, மிஸ்ட। ஏிவெல்‌ 
என்பவர்‌ எழுதிய புராதன பட்டிகையால்‌ இவர்‌ .2.துரையில்‌ 
இ, பி, 1047-48-ல்‌ ரசாண்டதாகவும்‌ தெரிரில்றத. விட்டு, 
விட்டி, விட்டல என்னுங்‌ கன்னடச்‌ சொற்கள்‌ விஷ்ணு என்லும்‌ 
சமஸ்‌இருத பதத்தின்‌ திரிபு. விஷ்‌ணு என்னும்‌ வடமொழி தமிழிற்‌ 
(போலக்‌ கன்னடத்திலும்‌ விட்டு என்று இரியும்‌, 


பாண்டியன்‌ 03 


பணியாரக்‌ குடத்துள்‌ மதுரைக்குப்‌ பாண்டியன்‌ 
டூதகி விடுத்த ககி;-- 
விருத்தம்‌ 

என்னையவரற மறந்தும்‌ யானவரை 
மிகரினைர்திங்‌ இருந்து வாட 

முன்னை வினைப்‌ பயன்றானோ வப்பிறப்பிற்‌ 
செய்ததவ முடிந்த வாறோ 

கன்னன் மச னபிராமன்‌ வரதுங்க 
ராமனியற்‌ காசி நாட்டில்‌ 

அன்னவயற்‌ குருெங்கா ளினி யெல்வா 
றுயிர்தரித்திங்‌ சாற்று மாறே, (௧௬௫) 


செப்பாரு முகிழ்முலையா ரெஃலாருக்‌ 
கணவருடன்‌ சேர்ந்து வாழ 

ஒப்பாரு மில்லாவென்‌ கணவனுடன்‌ 
யான்கூடி யுறவா டாமல்‌ 

வெப்பாலு மிகுகாமத்‌ துயராலு 
ரராடோழ மெலிந்து வாடி 

இப்பாடு படவென்ேு விறையவனென்‌ 
றலையோட்டி லெழுதினானே, (௧௬௬) 


எண்டிசா முசமுர்‌ திங்க ளிள நிலா வெள்ளம்‌ காயக்‌ 
கொண்டமால்‌ பெருகுர்சோறங்‌ கொழுங்கணீர்‌ முஷையிற்‌ கோப்பப்‌ 
பண்டுசா மறியாக்‌ காமத்‌ துயரினாற்‌ படுவ தெல்லாம்‌ 
வண்டுகா ஞளூரையி ருங்கள்‌ வரதுங்க ராம னுக்கே,(௧௬௪) 


கு-பு இப்‌ பாட்டுக்களால்‌, இம்‌ மூன்று பாட்டும்‌ பாடினவள்‌ 
வரதுங்கராம பாண்டியனுடைய தேவி என்பது தெரிசன்றது, 
வரதுங்கராம பாண்டியன்‌ பிரமோசத்சர காண்டமும்‌ கருவை அந்‌ 
தாதிகளும்‌ பாடினவன்‌, இவனை அ திலிரராம பாண்டியன்‌ சசோ 
தரன்‌ என்பர்‌, ௮ திலீரராமன்‌ ௮. ரசு செய்யத்‌ தொடங்கெது 
சாலிவாகன சகம்‌ ௧௪௮௪-ம்‌ (இ, பி, 1902) ஆண்டில்‌; முடி. குடி 
னது சகம்‌ ௧௪௮௬-ம்‌ ஆண்டில்‌, காரஈடென்பது இருகெல்வேலியி 
லுள்ள தென்காசி, 


04 சீமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


சத்திமுற்றப்‌ புலவன்‌ 
சத்திமுற்றத்திலுள்ள ஒரு புலவன்‌ பாண்டியன்‌ 
மதுரைக்குப்‌ போடப்‌, பாண்டியன்‌ வாசற்‌ புலவர்‌ வாசல்‌ 
விடாமல்‌ மறிக்ச, ஊரில்‌ ௮ம்பலத்திற்‌ இடந்தான்‌ பாடி 
யது: 
அகல 
நாராய்‌ நாராய்‌ செங்கா னாராய்‌ 
பழம்படு பனையின்‌ கிழங்கு பிளந்தன்ன 
பவளக்‌ கூர்வாய்ச்‌ செங்கா னாராய்‌ 
நீயுகின்‌ பெடையுந்‌ 
தென்றிசைக்‌ குமரி யாடி வடதிசைக்‌ 
காவிரி யாட வேகுவி ராயின்‌ 
சத்தி முற்றத்து வாவியிற்‌ சென்று 
ஈனைசுவர்க்‌ கூரை யரிகுரற்‌ பல்லி 
வரவுபார்த்‌ திருக்கு மனைவியைக்‌ கண்டெ௪ 
கோமான்‌ வழுதி கூடன்‌ மன்றத்‌ 
தாடையின்றி வாடையின்‌ மெலிந்து 
கையது சொண்டு மெய்யது பொத்திக்‌ 
கால.து கொண்டு மேலுறத்‌ தழீ.தி 
௮லகு திறந்த!பல்லின னாகிப்‌ 
பேழைசெய்‌ பாம்பென வுயிர்க்கும்‌ 
ஏழை யாளனைக்‌ கண்டன மெனுமே, 


இதனை ராஜா ஈகரி சோதளையிற்‌ கேட்டு மறுராள்‌ 
வரிசைபண்ணி, வீடும்‌ ஆள்‌ விட்டுக்‌ கட்டூலித்துப்‌ பின்‌ 
பனுப்பினான்‌, (௪௬௮) 

கு-பு. இச்‌ செய்யுளைப்‌ புறகாலூற்றில்‌ வரும்‌ (அன்னச்‌ சேவ 
லன்னச்‌ சேவல்‌' என்ற்‌ ரொடக்கச்து ௬௭-ம்‌ கவியோடு ஒப்பிடுச. 
இச்‌ செய்யுள்‌ சோழமண்டல சதகத்து 03-ம்‌ பாட்டில்‌ எடுத்துக்‌ 
குறிப்பிச்சப்பட்டிள்ள ௮, 


சொ.ழன்‌ புலவன்‌ , 66 
சோழன்‌ புலவன்‌ 


பாண்டியன்‌ போரிற்‌ புறந்தந்தோடுவது கண்டு 
சோழன்‌ புலவன்‌ கூறியது :-- 


வெண்பா 


மான பரனபயன்‌ வர்தா னெனவழுதி 
போனவழி யாரேனும்‌ போவரோ -- இனால்‌ 
படவே யமையாதோ பாவியே ஸிர்தக்‌ 


குடைவே ஓடைநுழைந்த கோ, (௧௬௯) 


ர-பு, பாவியேன்‌ - கெட்டேன்‌ என்பதுபோல இரச்சத்தன்‌ 
கண்‌ வர்த குறிப்புமொழி. குடைவேல்‌ - நெடிய முட்களையுடைய 
ஒருவகை வேலமாம்‌ ; குடைபோலக்‌ கவிச்‌ இருக்கு மியல்புடை 
யது, இதனை உடைவேல்‌ என்றுஞ்‌ சொல்வர்‌. இதன்முள்‌ 
உடமுள்‌ எனப்படும்‌, 


வசை பாடிய புலவன்‌,மதுரையிற்‌ பாண்டியன்‌ கண்டு 
முனியப்‌, பின்னுங்‌ கூறிய து:-- 


வெண்பா 


இலங்கிலைவேற்‌ கிள்ளி யெிர்மலைந்த வந்நாட்‌ 
பொலங்கலலும்‌ பொனமுடியுஞ்‌ சிந்த - நிலங்குலுங்க 
ஐடி.னார்‌ மேலோ வயாதாள வெண்குடையாய்‌ 
பாடினார்‌ மேலோ பழி, (௧௭௦) 

கு-பு. 1609-ம்‌ செய்யுளும்‌, 170-ம்‌ செய்யுளும்‌ ஒரு புலவன்‌ 
பாமயன, பாண்டியன்‌ போரிற்‌ புறர்சர்சதைப்‌ பாடிய புலவ 
னப்‌ பாண்டியன்‌ மதுரையிற்‌ ஈண்டு கோபிச்ச, அவன்‌ அப்‌ 
போ கூறியது என்க. 


சம்பளக்‌ கொள்றானென்று பழிகூறலின்‌ பாண்டிய 
னிடத்திற்‌ ரோழன்‌ விட்ட புலவன்‌ முடிசூட்டு மங்கல 


நாள்‌ பாடிய வசை; 


3 


66 தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


வெண்பா 
பாண்டியரிற்‌ பாண்டியரிற்‌ பாழான பாண்டியரில்‌ 
ஈண்டிரென விட்ட வெழுத்தல்ல -- பூண்டதிருப்‌ 
போகவென்றும்‌ வேற்‌.றார்‌ புகுதவென்று 8ீமிவண்விட்‌ 
டேகவென்று மிட்ட எழுத்து, 


இதுகேட்டு ஈன்றுகவே பொருள்‌ கூறிப்‌ பரிசில்‌ 
கொடுக்க மறுத்தான்‌. நீ வர்த காரியம்‌ வேண்டிற்‌ 
சோழன்பாற்‌ போக என்றனன்‌. (௧௪௧) 
கு-பு. புலவன்‌ பாடிய வசைப்பாட்டிற்குப்‌ பாண்டியன்‌ 
ஈன்றாகவே பொருள்ஈண்டு பரிசில்‌ கொடுக்கப்‌ புலவன்‌ மறுச்‌ 


தான்‌ என்க, 


பாண்டியன்‌ புலவன்‌ 


சோழன்‌ புறங்கொடையிற்‌ பாண்டியன்‌ புலவன்‌ 

கூறியது :-- 
வெண்பா 

அறெல்லார செந்நீ ரருகெல்லாம்‌ பல்பிணுகள்‌ 

தூறெல்லாஞ்‌ சோழன்‌ சரிகுஞ்சி -- மாறில்லாக்‌ 

சுனிக்கோ னேவமுடிக்‌ காரிக்கோன்‌ பின்றொடாப்‌ 

பொன்னிக்கோன்‌ போன புகார்‌, (௧௭௨) 

கு-பு. புகார்‌ - காவிறிப்பூம்பஃ்டினம்‌, புகார்‌ றெல்லாம்‌ 
செந்நீர்‌ அருகெல்லாம்‌ பல்பிணம்‌ மாறெஃலாம்‌ சோழன்‌ சுரி 
குஞ்சி என முடிக்க, கன்னிச்கோன்‌;- பாண்மயன்‌, காரிச்‌ 
கோன்‌ - பாண்டியன்‌ படைத்தலைவன்‌ போலும்‌, 


ஒருதாதீ 
ஒரு தாதியை ஒரு புலவலுக களிப்ப, அவள ஊளட 


லிற்‌ சொல்லியது :-- 


சோழனும்‌ தேவியும்‌ 07 
வெண்பா 
மூன்னா எிருவர்‌ முயங்கும்‌ படிகண்டு 
மன்னா பனிதகிர்த்து வாம்வித்தாய்‌-- துன்னார்தஞ்‌ 
சேளைகண்‌ டாலிக்குஞ்‌ செம்பியர்கோன்‌ செங்கண்விழித்‌ 


தானைகண்‌ டார்தா மயர்‌, (௧௪௭௩) 


கு-பு. பணிதவிர்த்து என்றும்‌ பாடம்‌, 


சோழனும்‌ தேவியும்‌ 
சோாழனுந்‌ தேவியும்‌ பாடியது :- 


விருத்தம்‌ 
காடும்‌ னம்படக்‌ கண்டஈங்‌ கண்டன்வேற்‌ 
கோடுமேயுந்‌ துறைத்‌ தொண்டியிக்‌ கோனகர்‌ 
தேடுநீ டுக்கொடி தெரியகா முய்யவந்‌ 
தாடுமே பாடுமே யன்னமே யின்னமே, 


இது தேவி பாடியது. (௧௪௪) 


கு-பு, இந்தப்பாட்டு இரண்டாமடியும்‌ மூன்றாமடியும்‌ சப்‌ 
பிழை பட்டுளது, 


விருழ்தம்‌ 
மலைபினுங்‌ கானினும்‌ போயினார்‌ வருவரே 
முலையின்மேற்‌ பசலைபோய்‌ முதனிறங்‌ கொள்ளுமே 
துலையிலங்‌ கிறகொடைச்‌ சோமனவாழ்‌ புவனைபில்‌ 
தலைபிலங்‌ தியதடத்‌ தன்னமே யின்னமே, 


இத சோழன்‌ பாடியது, (௧௭௫) 


கு-பு, புவனை - திரிபுவனம்‌; ௧:௨0--2ஐம்‌ பாட்டுக்‌ குறிப்புப்‌ 
பார்க்க, இது கும்பகோணக்திலிருக்து திருவிடைமரு தூருக்குப்‌ 
போகுஞ்‌ சாலையில்‌ நான்காவது மைலிலுள்ள து. 


66 தமிழ்‌ ராவலர்‌ சரிதை 
வெண்பா 
காஜொர்தேன்‌ வந்தேன்‌ கடுக வழிஈடந்தேன்‌ 
யான்வர்த தூர மெளிதல்ல -- கூனன்‌ 
கருந்தேனுக்‌ கங்காந்த காவிரிசூம்‌ நாடா 
இருந்தேனுக்‌ கசெங்கே யிடம்‌, 


இதகேட்டுச்‌ சோழன்‌ மடியில்‌ வைத்தான்‌, (௧௭௬) 


குபு, இது (தந்தா சமுத்தி வெண்பா' என்று சில பிரகியிரஈ 
காணப்படுகின்‌ ற.௮, 


குரு நமசிவாயர்‌ 
குரு ஈமசிவாயர்‌ பாடியது :-- 
வெண்பா 


அத்தி முதலெறும்பி ருனவுபி ரத்தனைக்கும்‌ 
சித்த ம௫ிழ்ர்தளிக்குர்‌ சேசிகா -- மெத்தப்‌ 
பசிக்குதையா பாவியேன்‌ பாழ்வபிற்றைப்‌ பற்றி 
எரிக்குதையா காரோண ரே, 


காரோணாமுது கொடுத்தா. (௪௪௪) 


கு-பு, குகை ஈமசிவாயருடைய மாணாக்கர்‌ குரு ஈமரிவாயர்‌ 
என்பர்‌, இவர்‌ ஏிதம்பரத்திலே பல திருப்பணிகள்‌ செய்ஈவர்‌, 
ப.ரமராசிய மாலை, சிதம்பர வெண்பா, அண்ணாமலை வெண்பா 
என்னும்‌ நூல்கள்‌ செய்தவர்‌, இவர்‌ இற்றைக்கு முர்‌ நாற்றைம்‌ 
பது வருடங்களுக்கு மூன்னிருந்தவர்‌, வட ஆர்க்காடு ஜில்லா 
வேலூர்த்‌ தாலுகாவிலுள்ள விரிஞ்சிபுரம்‌ கோயில்‌ தெற்கு வாயிலி 
லுள்ள சாசனம்‌ ஒன்று சகம்‌ ச௪டு௧௪, 'ஈந்தன வருடத்தில்‌ 
இவருடைய அடியாராகிய அந்த ஈமரிவாய பண்டார துக்கு 
மடங்‌ கட்டுவதற்காக வாண்டவராயன்‌ திருலீ.தியில்‌ வடரிறடல்‌ 
புன்னாற்றூர்‌ பெரிய ஏ.ரம்ப சாயக்சர்‌ நிலங்‌ கொடுத்ததாகச்‌ 
கூறுன்றது, இதனால்‌ இவர்‌ சாலம்‌ அ௮ருமானிக்சலாயிற்று, 
866 50144 10180 1080101100, 701 1, ற-85. 


ஏகம்பவாணன்‌ 60 


காரோணம்‌ என்பது காபாவரோகணம்‌ என்பதன்‌ மரூ௨, 
சாயாவரோகணம்‌: காயத்தில்‌ இறங்குதல்‌ என்று பொருள்படும்‌, 
இருபத்தெட்டாஞ்‌ ச.தர்யுகத்திலே வேதவியாசர்‌ காலத்திலே 
சடலையிந்‌ டெச்கு மொரு பிணத்தினுட்‌ சிவபெருமான்‌ புகுந்து 
லருலி என்னும்‌ மிரமசாரியாய்த்‌ தோன்றுவொனவும்‌, அவர்‌ அவ்‌ 
வாறு தோன்றுமிடம்‌ சாயாவதாரம்‌ அல்லது சாயாவரோசண 
மென்று பெயர்பெறுமெனவும்‌ வடமொழி இவிங்கபுராணம்‌ 
(௨௪ ம்‌ அத்தியாயம்‌) கூறுமென ஸ்ரீராமசருஷ்ண கோபால 
பாண்டாரகர்‌ கூறுவர்‌, பிரம விஷ்ணுச்கள்‌ ஒருங்கே இறக்க 
வரு காலத்தில்‌, சிவபெருமான்‌ அவர்களை ஒடுக்கு அவர்களு 
டைய காயத்சைச்‌ சம்மீதேற்றி/ிகோடலால்‌ சாயாரோசண்‌ 
செனப்‌ பெயர்‌ பெறுவரென்று காஞ்சிப்புராணம்‌ கூறும்‌, 

இலாடதேசத்திலே சாரோசணம்‌ என்றோர்‌ ஊருளது, 
அங்கே சிவன்‌ ஸ்ரீலகுலீசபட்டாரகராக அவதரித்தார்‌ என்று 
சிலாசாசனம்‌ கூறும்‌. தென்னாட்டில்‌ காஞ்சியிலும்‌ திருக்குடந்தை 
யிலும்‌ சாகையிலுமுள்ள 9வாலயம்‌ சிவ காரோணமெனப்படும்‌, 


எகம்பவாணன்‌ 


வாணன்‌ தாதிமேர்‌ கோபமாய்‌ விலங்கு கொண்டுவா 

வென்றபோது வாணன்‌ சேடியர்‌ பாடியது ;.- 
வெண்பா 

௮லங்க லணிமார்ப ஞுறையர்கோன்‌ வாணன்‌ 

விலங்கு கொடுவருக வென்றான்‌ -- இலங்கிழையீர்‌ 

சேரற்கோ சோழற்கோ தென்பாண்டி நாடாளும்‌ 

வீரற்கோ யார்க்கோ விலங்கு, ப (௧௪௮) 

கு-பு. வாணனென்றது எசம்பவாணனை, இவன்‌ மகத 
சாடெனப்படும்‌ நஈநொட்டிலுள்ள ஆற்றாருக்‌ குரியவன்‌, இது 
*தேருளைப்டரவி? என்றற்‌ ரொடக்சத்துப்‌ பாணராற்றுப்படைச்‌ 
செய்புளிலே, “மகதேசனாறை ஈகர்‌ காவலன்‌ வாணபூபதி”? என்று 
வருவதனால்‌ விளங்கும்‌. அடுத்த பாட்டில்‌ இவன்‌ காலத்‌ இருந்த 
பாண்டியன்‌ சீவலமாறன்‌ என்பதனால்‌, இவன்‌ ஸ்ரீவல்லபதேவன்‌ 


70 தமிழ்‌ சாவலா்‌ சரித 


என்னும்‌ அதிவீரராம பாண்‌.டயன்‌ காலத்தவனாதல்‌ வேண்டும்‌. 
அதிவீரராம பாண்டியன்‌ சசம்‌ ௧௪௮௭, ரக்தாகதி வருஷம்‌ முடி 
சூடினான்‌. அதாவது 8, பி, 1954: இற்றைக்கு 306 வருஷங்க 
ஞக்குமுன்‌. அக்காலத்தில்‌ சோ சோழ பாண்டியர்கள்‌ வலிகுன்றி 
விஜயாகர,ர்‌ தரசரின்€ழ்க்‌ ரற்றரசராய்‌ வாழ்ர்தனர்‌, ஏகம்ப 
வாணன்‌ சோ சோழ பாண்டியர்மேல்‌ அஇசொரஞ்‌ செலுத்செ 
தாகத்‌ தெரிதலால்‌, இவன்‌ விஜயாகரத்தாசர்சளது சேனாபதி 
யாக, அல்லது பிர இரிதியாக இருர்‌ இருத்தல்வேண்டும்‌, இவனைப்‌ 
பற்றிய மற்றைய விஷயங்களுக்குச சேந்தமிழ்‌ ஆரார்‌ தொகுதி 
பார்க்ச, ஏகம்பன்‌ என்பது இயற்பெயர்‌; வாணன்‌ என்பது குடிப்‌ 
பெயர்‌, இவனைக்‌ சம்பர்சாலத்தவ னென்பது சட்டுச்சநை, 

நாலு தாதியரைப்‌ பாண்டியன்‌ மாலை வாககக்‌ கொ 
டுவர அனுப்ப, ௮வர்‌ பாடியது :-- 

வெண்பா 


தென்னவா மீனவா சீவலமா ருமதுரை 
மன்னவா பாண்டி வரராமா -- முன்னஞ்‌ 
சரும்புக்குக்‌ காசளித்த தூயதமிழ்‌ சாடா 
கரும்புக்கு வேம்பிலே கண்‌. (௧௪௯) 
கு-பு, சீவலன்‌ - ஸ்ரீவல்லபன்‌, வ.ரராமன்‌ - அதிலீரராமன்‌, 
மாப்‌பைந்தார்க்‌ கல்லமுத்து வண்ணத்தார்க்‌ கல்லவஞ்சி 
வேப்பந்தார்க்‌ காசைகொண்டு விட்டாளே - பூப்பைந்தார்‌ 
சேர்ந்திருக்கு நெல்வேலிச்‌ சீவலமா ருதமிழை 
ஆய்ர்துரைக்கும்‌ வீரமா றா, (௧௮0) 
வேம்பா கிலுமினிய சொல்லிக்கு நீமிலைர்த 
வேம்பா கிலுமுதவ வேண்டாவோ -- தேம்பாயும்‌ 
வேலையிலே வேலைவைத்த மீனவா நின்புயத்து 
மாலையிலே மாலைவைத்தாண்‌ மான்‌, (௧௮௧) 


கு-பு. வெந்த பாடிலுமினிய சொல்‌, பாண்டியன்‌ கடல்சுவற 
பேல்விட்ட சதையைத்‌ இருவிளையாடல்‌ புராணத்துச்‌ சாண்க, 


மூனையதரையன்‌ 73 

இந்த ஏன்று கவிக்கும்‌ மாலை கொடானாகப்‌, பின்‌ 

ஒருத்தி பாடியது :-- 
வெண்பா 

இலகுபுக நாறை யேகம்ப வாணன்‌ 

௮லகைவரும்‌ வருமென்‌ றஞ்சி -- உலகறிய 

வானவர்கோன்‌ செனனியின்மேல்‌ வண்ணளை யெறிந்த 

மீனவாரகோன்‌ கைவிடான்‌ வேம்பு, 

இது கேட்டு மாலை கொடுத்தான்‌ (௧௮௨) 

கு-பு. பேய்‌£கு வேம்பு மருந்தா? எண்ணப்படுதலால்‌ வாண 
னது பேய்ச்குப்‌ பய%து வேப்ப மாலையைச்‌ கைவிடான்‌ என்று 
சாதுரி.பமாகச சொல்லப்பட்டது, 

வாணனுடைய பாணன்‌ மதுரைபிற்‌ போனபோது 
பாண்டியன்‌ தியாகம்‌ தொடுச்க, பாணன்‌ வலச்கையாலல்‌ 
லாமல்‌ இடக்கையால்‌ ஏற்கப்‌, பாண்டியன்‌ உழவனென்‌ 
நிகழ்ந்தபோது பாடியது :-- 

வெண்பா 

சேனை தமையாக்சிச்‌ செங்குருதி நீரதேக்கி 

அனை மிதித்த வருள்சேற்றில்‌ -- மானபரன்‌ 

மாவேர்தன்‌ வன்கண்ணன்‌ வாணன்‌ பறித்துஈடும்‌ 

மூவேர்தர்‌ தங்கண்‌ முடி. (௧௮௩) 

கு-பு, இதனால்‌ டுப்பாட்டு எசம்பவாணன்‌ மனைவி பாடின 
சென்ற பிற்சாலக்து வழக்குச்‌ சொள்ளப்படான ௦ அறிக, 


முனையதரையன்‌ 


திருச்கண்ணபுரத்துக தாதி முனையதரையனுக்கு 
எழுதி விடுத்த பாட்டு :-- 


72 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 
வெண்பா 


இன்றுவரி லென்னுபிசை நீபெறுவை பிற்றைக்கு 
நின்று வரில.துவு நீயறிவை -- வென்றி 
முனையா கலவி முயங்கியலா ரெல்லாம்‌ 
சினையாயோ நெஞ்சத்து ந, (௧௮௪) 
கு-பு. முனையதரையர்‌ என்பவர்‌ விச்சாம சோழனுடைய 
மர்திரிகளி லொருவர்‌ என்று தெரிஏின்றத ; அதனை, 
ஆர்க்குங்‌ கழற்கா லனஈன்நன தவையுட்‌ 
பார்ச்குமதி மர்‌இர பாலகரிற்‌-- போர்க்குத்‌ 
தொடுக்குங்‌ கமழ்தும்பை தாரனொடுஞ்‌ சூடிச்‌ 
கொடுத்த புகழ்‌ முளையர்‌ கோனும்‌. (70 71) 
எனவரும்‌ விக்ரம சோழனுலாவினடிகளா லறிக, விக்தரம 
சோழன்‌ சாலம்‌ 1118-1136, இவர்‌ சரிசத்தைச சேந்தமிழ்‌ 
ஏழார்‌ தொகுதி, ௧௧௦- ௧௧௪- ம்‌ பச்சத்தில்‌ காண்க, இருக்‌ 
சண்ணபுரம்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா ஈன்னிலம்‌ நாலுகாவிலுள்ள து, 


திருவழுந்தூர்த்‌ தாதி 


இருவழுச்தூர்த்‌ தாதியைச்‌ சோமன்‌ எர்தவூர்‌ என்று 
கேட்டபோது பாடியது :-- 


வெண்பா 


கம்பன்‌ பிறந்தவூர்‌ காவேரி தங்குமூர்‌ 

கும்பமுனி சாபங்‌ குலைந்தவூர்‌ -- செம்பதுமக்‌ 

தாதகத்து நான்முகலுக்‌ தாதையுக்‌ தேடிக்காணா 

வேதவித்து வாழு மமழுர்தூர்‌, (௧௮௫) 

கு-பு. கும்பமுனி - அக£தியர்‌, இவருக்கு நேரிட்ட சாப 

மாவது ஈரமாமிச பக ணம்‌ செய்யென்று காவேரியாற்‌ கொடுக்‌ 
சப்பட்ட சரபமென்பர்‌, இருவழுர்தார்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா மாய 
வரர்‌ தாலுகாவில்‌ குற்றாலத்துக்குத்‌ தெற்சே இரண்டு மைல்‌ 
அரத்திலுள்ள து, 


உத்ச.ரால்லூர்‌ ஈங்சை 73 


ஒரு புலவன்‌ 


பரிசில்‌ பெற்றுக்‌ கிராமப்‌ பிரதட்சணம்‌ வரும்‌ 
புலவன்‌ உப்பரிகைமேற்‌ பார்த்த ஒருத்தியைக்‌ கண்டு 
விரகமாய்ப்‌ பாடியது :-- 

வெண்பா 

என்னெஞ்சு மென்வீழியு்‌ கொண்டோ வீலங்கேசன்‌ 

பொன்ன சிகாமணியும்‌ பொன்முடியும்‌-- வன்னெஞ்சுஞ்‌ 

சிர்‌ துங்‌ கொடைச்சிவர்தான்‌ றென்கோடை யார்கழ௩கும்‌ 

பந்துஞ்‌ சாதிம2 படி, 

கண்டு பணியக்‌ கடவேனே காசஓுடன்‌ 

தொண்டை மிதழருந்தித்‌ தோய்வேனோ - கொண்டற்‌ 

கொடைச்சிவர்கான்‌ கோடைக்‌ குளிர்காவி லன்ன 

ஈடைச்சிவர்தா ளென்செய்வே னான்‌, 

இர்தக்‌ கவியை ஒற்றை மழவராயன்‌ கேட்டிருந்து 
வரைந்துகொண்டு அவளைச்‌ கொடுத்தான்‌. (௧௮௪) 

கு-பு. இப்புலவர்‌ யாரென்பதும்‌ இஃதெங்கு ரிகழ்க்ச தென்‌ 
பதும்‌ தெறியவில்லை. கோடை என்பது சியர்தான்‌ என்பவனு 


டைய ஊர்‌, கோடை டுறகானூற்றில்‌ ரெடுவேட்டுவன்‌ மலை 
என்று கூறப்பட்டுள ௮, 


உத்தரகல்லார்‌ ஈங்கை 
உத்தரரல்லூர்‌ ஈங்கை பிராமணரைப்‌ பாடிய வரை; 
விருத்தம்‌ 
சந்தன மரமும்‌ வேம்புர்‌ தனித்தனி கச்ச நாறும்‌ 
அர்தனார்‌ தீயில்‌ வீழ்ந்தா லதுமண சாறச்‌ காணேன்‌ 


செந்தலைப்‌ புலைய னார்க்குத்‌ தீமண மதுவே நாறும்‌ 
பந்சமுர்‌ தீயும்‌ வேறோ பாய்ச்சலூர்க்‌ கிராமத்‌ தாரே, 


74 தமிழ்‌ ஈாவலர்‌ சரிதை 


கு-பு. இப்பாட்டுப்‌ 'பாய்ச்சலூர்ப்‌ பதிகம்‌' என்னும்‌ சிறு 
தூலில்‌ வருவது ; ஒன்பதாம்‌ பாட்டு, கீ.பிலிட்டால்‌ சந்தனமும்‌ 
வேம்பும்‌ வெவவேறு மணம்‌ சாறுவதுபோல, அந்தணரும்‌ புலைய 
ரூம்‌ தீயில்‌ வீழ்ர்தால்‌ வெவவேறு மணம்‌ சாறுவ இல்லை; ஆதலால்‌ 
ஜாதிவேற்றுமையில்லை என்பது இதன்‌ கருத்து, பந்தம்‌ - விள 
சகு, தீவட்டி, சில பிரதிகளில்‌ இன்னும்‌ இரண்டு பாட்டுக்கள்‌ 
சாணப்படுகின்றன. அவை வருமாறு;-- 
குலஙகுல மென்ப தெல்லாங குடுமியும்‌ பூணு நாலும்‌ 
சிலந்திபு நூலும்‌ போலச ஏிறப்புடன பிறப்ப நண்டோ 
ஈலந்தரு ரான்குவேத ரான்முகன படைதத துண்டோ 
பலர்சரு பொருளு முண்டோ பாய்சசலூர்ச்‌ இராமத்‌ தாரே, 
ஈஈரரு.ள பார்ப்பார்‌ கூடி யுயாஈரன சாலை கட்டி 
$ரிலே மூழட வர்து நெருப்பிலே கெய்யை விட்டுக்‌ 
கார்வயற்‌ வளை போலக கதறிய வேத மெல்லாம்‌ 
பாரைவிட்‌ டசன்ற தோதான்‌ பாய்சசலூர்ச்‌ ரொமத்‌ தாரே. 
இவ்‌ விரண்டில்‌ முதல்‌ பாட்டுப்‌ பாய்சசலூர்ப்பஇகத்தில்‌ 
இல்லை, பாய்சசலூர்‌ இருசசினாப்பள்ளிகரு கேரே கொள்ளிடத்‌ 
இன்‌ வடசலெள்ள த. 


திருவாருர்‌ நாகரசாம்பி 


திருவாருர்‌ சாகரச ஈம்பி செய்த குற்றம்‌ கிளளைக்குச்‌ 
சொல்லுவித்துத்‌ தலத்தார்‌ இராயருச்கு* சொல்லி ௮றி- 
வித்தது :- 
வெண்பா 
முன்னா எறுபத்து நூவரிருக்‌ தாரவரில்‌ 
இரா எிரண்டுபே ரேகினா்‌ -- சன்னான்‌ 
நருக்கின்றான்‌ விற்றுவிட்ட காகரச ஈம்பி 
இருக்கின்றான்‌ கட்ணரா யா, (௧௮௯) 
கு-பு. ராகராசாம்பி என்பஉர்‌ திருவாரூர்க்‌ சோயில்‌ ௮௫௪ 
சசர்போலும்‌, இசனால்‌ தெரிவது யாதெனில்‌, திருவாரூர்ச்‌ 


புங்கனூர்ச்‌ கிழவன்‌ 70 
கோயிலிலிருர்ச அறுபத்துமூவர்‌ விக்ரெகங்களுள்‌ இரண்டை 
சாகராசாம்பி எடுத்து விற்றுவிட்டாரென்பதும்‌ அவற்றைச்‌ சன்‌ 
னான்‌ ஒருவன்‌ ஈருக்9 உருக்கினான்‌ என்பதும்‌. இர்தப்‌ பாட்டை 
அர்தத்சலத்தார்‌ இளி ஒன்றுக்குச சொல்லிப்‌ பயிற்றி அதனைச்‌ 
கொண்டு ருஷ்ண தேவராயருக்கு அறிலிச்சார்‌. இருஷ்ண 
தேவராயர்‌ காலம 1909 - 1929. 


புங்கனூர்க்‌ கிழவன்‌ 


புங்கனூர்க்‌ கிழவனைக்‌ கல்யாணக்‌ தொருவன்‌ பாடி- 
யது :-- 
சட்டளைச்‌ கலித்துறை 
வெண்ணெயும்‌ பார்த்தன்னை கண்ணையும்‌ 
பார்த்துத்தன்‌ மெய்பிற்பட்ட 
புண்ணையும்‌ பார்க்க திருநெடு 
்‌ மால்புங்க னார்க்சிழவன்‌ 
பண்ணையுஞ்‌ சேலுச ளுர்தட 
நீள்கயல்‌ பாயுநெடுச்‌ 
திண்ணையுஈ கெண்டை புரட்டுங்கல்‌ 
யாணத்திற்‌ ரென்றவர்க்கே 


இதகேட்டுப்‌ புங்சலார்க்‌ கிழவன்‌ பிராணததியாகம்‌ பண்‌- 
(8 
ளர்‌ னான்‌. (௧௯0) 


குபு. செண்டை புரட்டும்‌ என்பது மீனுக்கும்‌ சணைககாலுக்‌ 
கும்‌ சலேடை. விஷபேதிசண்டு இ௱க்கு* தருணத்தில்‌ கணைக்‌ 
காலில்‌ தோன்றும்‌ வலிக்குக்‌ கெண்டை புரட்டிதல்‌ என்பர்‌, 
இகனால்‌ புஙசலூர்ச்‌ கலியாணக்ில்‌ விரு; துண்டவர்‌ பலர்‌ விஷ 
பேதி சுண்டு இற்மார்‌ எனறு புலப்படுகின்ற5. செண்டைச்‌ 
கால்‌ - கணைக்கால்‌. 


இப்பாட்டைக கேட்டுப்‌ புஙசனூக்டி 1௨ன்‌ பிராணச்‌ இயா 
சம்‌ செய்ததை௪ சோழமண்டல சசசகமுடையாரும்‌ கூறுவர்‌, 


ரூ தமிழ்‌ காவலர்‌, சரிதை 


அறங்கூர்‌ பெரியோர்‌ மாசுவரிலாற்றா 
ரஃ்தேயமைச விளிக்‌ ! 

கறங்கூர்‌ செண்டை புரட்டுமெனச்‌ 
கலியாணத்கிற்‌ கவிகேட்டிப்‌ 

புறங்கூர்‌ பவளச்சடன்‌ முழுகும்‌ 
பொன்னங்கலத்திற்‌ புடைசொரிக்த 

மறங்கூர்‌ புங்கனூர்க்கிழவன்‌ வளஞ்சேர்‌ 
சோழ மண்டலமே (67) 


புங்கனூர்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா சர்காழித்‌ சாலுகாவி லுர்ளது. 


குடி.தாங்கி 
கட்டளைக்‌ கலித்துறை 


வெலும்புற்‌ கையும॥! தாயக்கிள்ளை 
சோரவென்‌ வடுகெட்டேன்‌ 
எழறும்புக்கொ ராற்பத மில்லைகண்‌ 
டாயென்‌ ஸிருக்கலிபின்‌ 
குறும்பைத்‌ துரத்துங்‌ குடிகாங்‌ 
கியைச்சென்று கூடியபின்‌ 
தெறும்புற்கொள்‌ யாளை கவளங்கொள்‌ 
ளாமைத்‌ தெளிட்டியதே, (௧௯௧) 


இது பாதிகேட்டுப்‌ பரிசில்‌ கொடுத்தபின்‌ பாதி பாடியது, 


கு-பு, ௩லகி லிலையென்‌ றுரையாமே 
யு ரவல்‌ குணச்தோர்க்‌ குளதாமே 
இலகு மெறம்புக்‌ காற்படம்வே 
றில்லைெென யாவது மீர்சான்‌ 
புலவன்‌ மகிழ்ச்து பிற்பாதி 
புதலச்‌ கேட்ட புகழாளன்‌ 
மலைகொள்‌ புயத்துக்‌ குடி.சாங்கி 
வளஞ்சேர்‌ சோழ மண்டலமே, (82) 


என்னும்‌ சோ£௦மண்டல சசகச்‌ செய்யுளால்‌, இது குடிசாங்இ 
யைப்‌ பாடினதாகத்‌ தெரிகின்றது 


சண்டியதேவன 77 
கச்சிராயன்‌ 


கர்சிராயன்‌ கண்டிய தேவனைப்‌ பாடிய கலி: -- 
சிர்‌ யல்‌ வெண்பா 
குப்பாய மிட்டு குறுக்கே கவசமிட்டுக்‌ 
கைப்பாச பிட்வெருங்‌ கண்டியதே வாவுனது 
தொப்பாரத்‌ தின்‌ ழ்‌ ம.ிர்‌, (௧௯௨) 
பப. ௫ப்பாபம்‌ - சம்டை, சொப்பாரம்‌ - வீரர்கள்‌ தலையி 
லணி.பம்‌ ஒருவகை முடி: (பியல்‌). கைப்பாசம்‌ என்பது கைக்‌ 
௧௨௪. போலும்‌, 


கண்டியதேவன்‌ 


இதுகேட்டுக்‌ கண்டிய தேவன்‌ வீருதெறிந்து போட்‌- 
டுக்‌ கர்ரராயர்‌ சரக்கறை தியாகங்‌ சொடுக்கப்‌ பலிதூக்க 
ல* ௪ நீலகங்கனைக சண்டியதேவன்‌ பாடியது, 


கட்டளைச்‌ சலிப்பா 


௮லைவ எைத்த திருபபாற்‌ கடலில்‌ 
யாட ராவி னணையிலை பச்சையால்‌ 
இலைல சைத்த பணிமண்‌ டபமிலை 
யிங்கு நீவந்த வாறே தியம்புவாய்‌ 
கொலைவ ளைத்த விலங்கேசன்‌ மாம௰ர்க்‌ 
கொத்து மாமுடி பரதுக்கு மன்றொரு 
சிலைவ ளைச்த கரநீல கங்கனே 
திங்கள்‌ வெண்குடைச்‌ சிற்றம்‌ பலவனே, 
இதுகேட்டு ௮வன்‌ குதிரை கொடுவர்கே னென்று குத. 
ரை கொடுத்தான்‌, (௧௬௩) 


குபு. சசசிராயா சரக்கறைத இயா?ஙகொடுக5ப்‌ பராலிக்க 
வா்‌” என்றும்‌ 'பலிதுக்சவ*த? என்றும்‌ பாடபேசதம்‌, 


73 தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 
விண்ணன்‌ 
விண்ணன்‌ ௮ரவின்மணி கொடுத்தபோது ஒரு புல- 
வன்‌ பாடியது :-- 
வெண்பா 
கூர்ர்த வறுமைபிடைக்‌ கோளரவ ரீன்றமணி 
சராந்த புலவன்‌ றனக்களித்தான்‌ -- வார்ந்ததரு 
மேலைவிண்ணின்‌ மண்ணில்‌ விளங்கும்‌ புகழ்படைத்த 
சாலைவிண்ண ஸனுக்கினையார்‌ தாம்‌, (௧௯௪) 


வாயற்பதிவடூகன்‌ 


பிணத்தை மூடி ௮ன்னமிட்டபோது ஒருபுலவன்‌ 
வாடியது :-- 

கட்டளைக்‌ கலித்துறை 

தன்னுடன்‌ கூடப்‌ பிறந்துபி 
ராகிய தம்பியையும்‌ 

அந்நிலை மாண்டது தோன்றாமன்‌ 
மூடிவைத்‌ தன்னமிட்டான்‌ 

மன்னவர்‌ போற்றிய வாழ்செங்க 
லங்கை வடுகனுக்குக்‌ 

கன்னனுஞ்‌ சோமனலு மோர௫ிக 
ராயினிக்‌ காண்பதுவே, (௧௯௫) 


கு-பு. தனது தம்பியின்‌ பிணத்தை மூடிவைத்து வந்த புலவ 
னுச்‌ சன்னமிட்டவன்‌ வாயற்பஇயில்‌ வடுகன்‌, இதனைப்‌ பின்‌ 
வருந்‌ தொண்டை மண்டல சதசச செய்புளாலறிக ;-- 


சேயத்‌ துடன்பிறந்‌ தோன்பிண மூடி நெருப்பவித்துத்‌ 
தாயொப்‌ பெனவெதிர்‌ கொண்டழைச்‌ தேதன்‌ னுடனெனவே 
ஆயத்‌ தமிழ்கொண்‌ டருங்கவி ராயலுக்‌ சன்புசெய்த 

வாயற்‌ பதியில்‌ வடுசகனும்‌ வாழ்தொண்டை மண்டலமே, (98) 


ஒரு புலவன்‌ 70 
கச்சியப்பன்‌ 
கச்சியப்பனை உதைத்த புலவன்‌ பாடியது :.- 
வெண்பா 
மண்படுமோ வெய்பிலி£லே வாடுமோ புல்லரிரு 
கண்படுமோ வெப்போதுக்‌ கற்றவர்க்குப்‌--பண்புடனே 
மெச்சியப்பா இங்கொடுக்கும்‌ வீறுவல்லைக்‌ காளத்திக்‌ 
கச்சியப்ப னையுதைத்த கால்‌, (௧௯௬) 
கு-பு. இங்கே குறித்த ஈச்சியப்பன்‌ வல்லைமா ஈசர்ச்‌ சாளத்தி 
முதலியார்‌ மகன்‌ கச்சியப்பன்‌. இஈ்கதை சொண்டை மண்டல 
சதகழ்திலுங்‌ கூறப்பட்டுள து :-- 
வில்லைச்‌ செருப்பிட்‌... காலா 
லுசை து வீயனுலகிற்‌ 
சொல்லற்‌ கறிய டக ழ்கொடுச்‌ 
தோன்றட்ட வீரன்றன்னாற்‌ 
பல்லச்சி லேயன்றி மண்படு 
மோனென்னும்‌ பாடல்கொண்ட 
வல்லப்‌ பதிக்கச்சி யப்பனும்‌ 


வாழ்தொண்டை. மண்டலமே, (50) 


ஒரு பலவன்‌ 
வெண்பா 

அடும்போதுஞ்‌ சொல்லில்லை யென்று மடுஞ்சோ 
நீடும்போதுஞ்‌ சொல்லில்லை யென்னு௨ -- குடும்பமெனும்‌ 
பேய்க்கொளித்துப்‌ போகின்றென்‌ பேரைடு ராதிபனே 
தாய்க்கொளித்த கூஓுண்டோ தான்‌, 

வண்டியூர்க்‌ கெழுந்தருளப்‌ பண்ணுற மண்டபத்திற்‌ 
சொல்லியது, (௧௯௭) 


80 தமிழ்‌ ராவலர்‌ சரிசை 


இதுகேட்டு வேம்பத்தூர்ப்‌ பிராமணப்‌ பிள்ளைகள்‌ 

பாடியது ;-- 
வெண்பா 

ஒன்று மறியோகா மும்மாணை யப்பரே 

சென்று தொழில்புரியுஞ்‌ சீபதியார்‌ -- கன்றக்‌ 

கபிற்றினாற்‌ கட்டிக்‌ கதவுபடத்‌ தெற்றி 

இயற்றி லென்செய்வோம்‌ யாம்‌. (௧௯௮) 

கு-பு. இப்‌ பாட்டுக்களைப்‌ பற்றிய சதையாதுர்‌ தெரிய 
வில்லை. 


௮ம்மைச்? 


அம்மைச்சி பிராமணர்‌ தன்‌ வீட்டைப்‌ பிடுங்கிெய 
போது பாடியது :-- 
வெண்பா 


பெருமா டிருகாகப்‌ பேயாக்க வென்றோ 
வருமாண்டு கோறுமிர்த மாண்ப -- ரொருநாளு 
மாக்குதிரை யேறறியா மாசனங்க ளாமணகச்கள்‌ 
சாய்க்குதிரை யேறினர்‌ தாம்‌, (௧௯௯) 
பாப்புக குரங்கைப்‌ படையாகச்‌ கூட்டிவா]ர்‌ 
தேப்பெருமா ளேகச்?ிச்‌ செல்வரே -- கோப்பமைர்த 
கொம்மைச்‌ சிகசரலங்கைக்கோட்டையென்ற கொண்மரோ 
அம்மைச்சி வாழ்வா ரசம்‌, (௨0௦) 


கு-பு, அம்மைச்சி என்பவள்‌ காஜூபுரத்‌ இலிரு*ஈ ஒருதாசி, 
அவளுடைய லீடு வாதராஜப்‌ பெருமாள்‌ தேரோடும்‌ மீ தியிலிரு£த 
தென்றும்‌ ஒரு முறை அர்தத்தேர்‌ வழியினின்ற சாய்ர்‌ ஏ ௮ம்‌ 
மைச்சி வட்டுப்புறம்‌ சென்றசென்றும்‌ அதனைத்‌ திருப்பி வழிச்‌ 
குச்‌ கொண்டுவரு ற்கு ௮ம்மைச்சிலீட்டை இடிக்க சோர்‌ ௩தென்‌ 
றும்‌ கூறுவர்‌, இசனை டக்கலிகள்‌ குறிகன்ெறன, 


சாளமேகப்‌ புல்லர்‌ 4] 
காளமேகப்‌ புலவர்‌ 


காளமேகம்‌ சரங்கத்தில்‌ பிள்ளையார்‌' வருவானேன்‌ 
என்றதற்குப்‌ பாடியது:-- 
வெண்பா 


தந்தை பிறந்திறவாத்‌ தன்மையாற்‌ றன்மாம 
னத்தம்‌ பிறந்திறக்கு மாதலால்‌ -- முக்‌ துமளி 
சாணிக்கு வில்வேளு மாப்தலால்‌ ஈன்மாமன்‌ 
காணிக்கு வந்திருந்தான்‌ காண்‌, (௨௦௧௪) 


சூ-பு. சாளமேசப்‌ புலவரைப்பற்றிய கதை யாவரும்‌ ஈன்‌ 
கறிர்தது. ௮வர்‌ கால மிதுவென்பதுதான்‌ தெரியாதிருச்சத, 
அதுவும்‌ இப்போது இருவானைச்சாச்‌ கோயிற்‌ றென்சுவரிலுள்ள 
சல்வெட்டால்‌ ஐயர்‌இிரிபறத்‌ தெரிர்துவிட்டது. இச்சல்வெட்டுக்‌ 
சசவருடம்‌ ௧௩எடு-க்குச சரியான ஸ்ரீமுக வருடத்தில்‌ கோப 
ராஜன்‌ குமாரனான சாளுவத்‌ இருமலைராயன்‌ ஜம்புசேசுரருக்கு 
ஒரு நிருவாபரணமளித்ததாசக்‌ கறன்றது. இந்தத்‌ இருமலை 
ராயன்‌ விஜயாசரத்தரசரின்‌ (மல்லிசார்சசுனராயர்‌ 1440-1469 ; 
விரூபாக்டராயர்‌ 1466 - 148) பிரஇிநிதியாகத்‌ தென்னாட்டை 
இ, பி. 1443 முதல்‌ 8. பி, 1468 வரை ஆண்டவன்‌, இவ்வசசி 
னுடைய காலத்தில்‌ காளேசப்புலவர்‌ இருக முன்னர்‌ வரும்‌ 
௨௦௯௪-ம்‌. பாட்டால்‌ ஈன்கு விளயகும்‌, ஆகவே காளமேகப்‌ புலவர்‌ 
காலம்‌ இற்றைக்கு ஏறக்குறைய 450 வருடத்துக்கு முற்பட்டது. 
சாளமேகப்‌ புலவரின்‌ இயற்பெயர்‌ வரதன்‌ என்பது, இவரூர்‌ 
கும்பகோணத்துச்சருிலுள்ள காதன்‌ கோயில்‌ எனப்படும்‌ ஈர்‌. 
புரம்‌. முன்னர்‌ வரும்‌ ௨௧௪௧-ம்‌ பாட்டும்‌ ௨௨௨௩ம்‌ பாட்டும்‌ பார்க்க, 
வேறு கூறுவதுமுண்டு, 


மாம்‌-மாமன்‌, அனர்தம்‌ பிறர்‌இறச்கும்‌ - முடிவின்றிப்‌ பிறா 
திறப்பான்‌. முச்தும்‌- முன்னரும்‌, அளிசாணும்‌ இக்குவில்‌ 
முடைய வேள்‌ - மன்மதன்‌, காணி - உரிமை, 


6 


82 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


பாகவதரிட்ட; சமுத்திச்குப்‌ பாடியது:...- 
கட்டளைக்‌ கலித்துறை 
தீடக்கட லிற்பள்ளி கொளளுவம்‌ 
யாமதைச்‌ சங்கரனார்‌ 
அ௮டற்புலிக்‌ குட்டிக்‌ களித்தன 
ராலது கேட்டுநெஞ்சம்‌ 
நடுக்கம துற்றது கைகா 
லெழாஈளி னத்தியென்னை 
இடுக்கடி பாயைச்‌ சுரூட்டடி 
யேறடி யம்பலத்தே, (௨0௨) 
குஈபு, '(இடுச்கடி பாயைச ஈருட்டடி ஏறடி யம்பலத்தே”? 
என்பது பாகவதரிட்ட சமுத்தி, புலிக்குட்டி வியாச்சரபாத 
முனிவரின்‌ புதல்வரான உபமன்யு, இவருக்குச்‌ சிவபெருமான்‌ 
பாற்கடல்‌ சொடுத்ததைப்‌ “பாலுக்குப்‌ பாலகன்வேண்டி யழுதி 
டப்‌ பாற்கடலீர்த பிரான்‌! என்னுச்‌ இிருப்பல்லாண்டா லறிக, 
இக்சதை இலிஙக புராணத்திற்‌ கூறப்பட்ளெது, ஈளினத்‌இ- 
தாமரை யாசனியாகிய இலக்குமி, 


சைவர்க்குந்‌ தாதர்க்கஜ்‌ சண்டையானபோது பாடி- 

யது:-- 
வெண்பா 

சீரங்கத்‌ தார்க்குர்‌ திருவானைக்‌ காவார்க்கும்‌ 

போரங்க மாகப்‌ பொருவதேன்‌ -- ஒரங்கள்‌ 

வேண்டாமி தெல்லாம்‌ விகற்பர்‌ தெரியாதோ 

ஆண்டாருந்‌ தாசருமா னால்‌, (௨௦௩) 

குபு, சைவப்பரதேரிகள்‌ ஆண்டிகளென்றும்‌ வைஷ்ணவப்‌ 
பரதேசிகள்‌ தாதரென்றும்‌ கூறப்படுவர்‌, ஒரம்‌- பஷபாதம்‌, 


ஞானவரோதயர்‌ மதுரைக்குப்‌ போனபோது எழுதி 
௮னுப்பின கலிதை:-- 


காளமேகப்‌ புலவர்‌ 83 
கட்டளைச்‌ சலித்துறை 


மூதிரத்‌ தமிழ்தெரி கின்பாட றன்னை முறையறிந்தே 
எதிரொக்கக்‌ கோப்பதற்‌ கேழெழு பேரில்லை யின்றமிமின்‌ 
பதரைத்‌ தெரிர்தெறி கோவில்லை யேறப்‌ பலகையில்லை 
மதுரைக்கு நீசென்ற செவ்வாறு ஞான வரோதயனே, () 
கு-பு. ஞானவரோதயர்‌ என்பர்‌ ஒரு புலவர்‌, இவரைப்பற்றி 
வேறு ஒன்றுந்தெரியவில்லை. ஏழெழுபேர்‌ - சங்கப்புலவர்‌ நாத்‌ 
பத்தொன்பதுபேர்‌. இன்தமிழின்‌ பதரைச்‌ தெரிந்தெறிகோ - 
பிள்ளைப்பாண்டியன்‌, பலகை - சங்கப்பலகை, 


திருமலைராயன்‌ சபையிற்‌ கங்கை குடத்திலே அடங- 


கப்‌ பாடுமென்று சொன்னபோது பாடியது: 


வெண்பா 
விண்ணுக்‌ கடங்காமல்‌ வெற்புக்‌ கடங்காமல்‌ 
மண்ணுக்‌ கட.ங்காமல்‌ வந்தாலும்‌ -- பெண்ணை 
இடத்திலே வைத்த விறைவர்‌ சடாம 
குடத்திலே கஙகையடங கும்‌, (௨௦௫) 


திருமலை ராயனைப்‌ பாடியது: 


விருத்தம்‌ 
இந்திரன்‌ கலையா யென்மருங்‌ இருந்தா 
னக்கினி யுதரம்விட்‌ டகலா 
னெமனென்ைக்‌ கருதா னரனெனக்கருதி 
நிருதிவந்‌ தென்னையென்‌ செய்வான்‌ 
௮ர்தமாம்‌ வருண ஸனிருகண்விட்‌ டகலா 
னகத்துமச்‌ களுக்குமப்‌ படியே 
யரிலமா மரியே யமூதமாய்‌ வருவ 
னுரெனை யுலகினி லொப்பார்‌ 


84 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


சந்தத மிர்த வரிசையே பெற்றுத்‌ 
தரித்திர ராசனை வணங்கத்‌ 
தலைசெயு மென்னை நிலசெய்கல்‌ யாணிச்‌ 
சாளுவத்‌ திருமலை ராயன்‌ 
மந்தரப்‌ புயனாங்‌ கோப்பைய லுதவு 
ம௫பதி விதரண ராமன்‌ 
வாக்கினாற்‌ குபேர னாக்கினா னிவனே 
மாசிலீ சானனு னவனே, (௨௦௬) 
கு-பு. இந்திரன்‌ கலையாய்‌ என்மருங்‌ இருர்தான்‌ என்பது 
இர்திரனுஈ்‌ காயிரங்கண்‌ ளாதலின்‌, சான்‌ கட்டியிருக்கும்‌ வஸ்‌ 
இரம்‌ ஆயிரம்‌ பீறலென்றதாம்‌. ௮ச்கினி உதாம்விட்‌ டகலான்‌ 
என்பது வயிற்றில்‌ பசி நீங்காது என்றதாம, வருணன்‌ இருகண்‌ 
விட்டகலான்‌ என்பது கண்‌ எப்போதும்‌ அழுது நரோடினபடியே 
யிருக்குமென்றதாம்‌. அநிலமாம அரியே அமுதமாய்‌ வருவன்‌ என்‌ 
பது வயிற்றுக்‌ காகாரம்‌ வாயுவே என்றதாம்‌. 
இப்‌ பாட்டில்‌ இர்திரன்‌ முதலி.ப அட்டதிக்குப்‌ பாலகர்‌ 
பெயரும்‌ வரிசையாக வந்தது காண்க, 
கோபராஜன்‌ குமாரனான சாளுவத்‌ இருமலை ராயன்‌, மேலே: 
201-ம்‌ பாட்டின்‌ 6€ழுள்ள குறிப்புப்‌ பார்க்க, 


அதிமதுர கவிராசன்‌ பின்னே காணவரப்‌ பாடியது :-- 


வெண்பா 


கோக்குதிரை நின்குதிர கோவன்மதுரா வொன்னார்‌ 

மாக்குதிரை யெல்லா மனைக்குதிரை -- தூக்குதிரைத்‌ 

துங்கக்‌ கரைச்குதிரை சொக்கன்‌ குடிரைசது 

ரங்கக்‌ குதிரைகளே யாம்‌, (௨௦௭) 

கு-பு. 'கோவல்மது.ரா! என்றதனால்‌, அதிமதுர சவியிலூர்‌ 
இருக்கோவலூர்‌ போலும்‌, கரைக்குதிரை - ஆற்றங்கரை சட்டு 
வதற்இடும்‌ குதிரை, சொக்கன்‌ஈகு.இிரை - ஈரி; பொய்க்குதஇிசை 
என்றுமாம்‌, 


காளமேகப்‌ புலவர்‌ 66 


அரூரில்‌ ௮திமதுர கவிராசன்‌ உடன்வந்து கோவி 
லிலே ஒரு சுவி பாடுகெனச்‌ காளமேசம்‌ பாடியது:-- 


வெண்பா 
சேலை யுடையழகா தேவரகண்‌ டாகழு£ீர்‌ 
மாலை யழகா மணிமார்பா -- வேலை 
அ௮டஙகார்‌ புரமெரித்த வாரூரா வீதி 
விடங்கா பிறியா விடை, (௨0௮) 


கு-பு. தேவரகண்டன்‌ என்பது தியாகராசப்பெருமாள்‌ இரு 
காமங்களுளொன்று, இருவாரூருலா 28-ம்‌ கண்ணி பார்க்க, 


அதிமதுர கலிராசன பாடியது :-- 
வெண்பா 

நாணென்றால்‌ நஞ்சருக்கு ஈற்சாபங்‌ கற்சாபம்‌ 

பாணந்தான்‌ மண்டின்ற பாணமே-- தாணுவே 

சிராரூர்‌ வாமுஞ்‌ சவனேயஃ தெப்படி?$ர்‌ 

கேராரர்‌ செற்ற நினைவு. (௨0௯) 

கு-பு. ஈஞ்சிருக்கும்‌ சாண்‌ - கஞ்சுடைய வாசுகி (கெட்டிருக்‌- 
கும்சாண்‌), கற்சாபம்‌- மேருமலை (கற்போல வளையாவில்‌,) மண்‌ 
,இனறபாணம்‌ - திருமால்‌ (மண்‌ ௮ரித்தபாணம்‌), பாணத்தான்‌ 
மண்‌ டின்ற பாணமே என்ற அடி காளமேகப்‌ புலவராற்‌ பாடப்‌ 
பட்டது. முன்னர்‌ வரும்‌ ௨௨௪ - ம்‌ பாட்டுப்‌ பார்க்க, 


மாவலிவாணனைப்‌ பாடிய வசை ;-- 
வெண்பா 
சொக்கன்‌ மதுரையிற்‌ ரொண்டற்கு முன்னவிழ்த்த 
பொய்க்குதிரை சண்டைக்குப்‌ போமதோ --மிக்க 
கரசரணா வந்தக்‌ கரும்புறத்தார்க்‌ கெல்லாம்‌ 
௮ ரசான மாவலிவா ணா, (௨௪0) 


86 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 
தெண்டிச்கு வரதன்‌ விடுத்த ட்டுக்கசி :-- 
வெண்பா 
ஈள்ளாற்றுத்‌ செண்டிக்கு ஈல்வாதன்‌ இதீட்டுமயல்‌ 
விள்ளாம லெத்தனைராள்‌ வெம்புவேன்‌ -- கள்ள 
மதனப்‌ பயலொருவன்‌ வந்துபொருஞ்‌ சண்டைக்‌ 
குதவக்‌ கடுகிவா வும்‌, (௨௧௧) 
கு-பு. ஈள்ளாறு - இருஈகள்ளாறு, காரைச்காற சீமையிலுள்‌ 
ளது. தெண்டி- ஒரு தாசி, இட்டுக்கவி- £ட்டுக்களி, சீட்டு - 
எழுத்து. தீட்டு என்பது டுக்காலத்துச்‌ சட்டு என மருவிற்று, 
வரதன - காளமேசத்தின்‌ இயற்பெயர்‌, 
தெண்டி நள்ளாற்றினின்று திருக்குடந்தைக்கு வந்த 
போது பாடியது :-- 
வெண்பா 
$தற லமிர்தர்‌ தெவிட்டிடி௮ஞ்‌ செங்கனிவாய்‌ 
ஊற லமிர்த முவட்டாதே-- வீறுமதன்‌ 
தன்னாணை ஈள்ளாறர்‌ தம்மாணை யும்மாணை 
என்னாணை தெண்டியா ரே, (௨௧௨) 
கு-பு. தண்டியாரே என்றும்‌ பாடம்‌, குடர்தை - கும்ப 
கோணம்‌, 
வேளான்‌ வீட்டிலிருர் து இல்லையென்று சொன்ன: 
போது பாடிய து:-- 
வெண்பா 
பாலலகை யன்று பரிர்தளித்த கோத்திரத்துக்‌ 
காலமென வந்த வடைக்கலவன்‌ -- சூலந்‌ 
இருக்கையிலே யேர்‌ அஞ்‌ சிவனறிய வேளான்‌ 
இருக்கையிலே சாகுடியா னான்‌, (௨௧௩) 
கு-பு. அலகை என்றது சாரைச்காலம்மையைப்‌ போலும்‌, 
சாகுடி - செத்தகுடி, 


காளமேகப்‌ புலவர்‌ 87 


நாகபட்டணத்துர்‌ செட்டி. ௮டைப்புவீதம்‌ பாடச்‌ 
சொன்னபோது பாடினதி லொருபாட்டு :-- 


வெண்பா 


முற்றாத காஞ்சிபினு முல்லை.பினும்‌ பாலையினுங்‌ 

கற்றான்பின்‌ சென்ற சருணைமால்‌-- பெற்றான்சேர்‌ 

ஆலைப்‌ பதித்தா ரளகத்தி யார்க்கயனார்‌ 

வேலைப்‌ பதித்தார்‌ விழி, (௨௧௪) 

கு-பு, அடைப்புவீஈம்‌ யாரென்பது விளங்கவில்லை. சாஞ்சி- 
யில்‌ சற்றான்பின்‌ சென்றது - சணிசண்ணருக்குப்பின்‌ போனது. 
முல்லையில்‌ கற்றான்பின்‌ சென்றது - முல்லை நிலத்தில்‌ சன்றை- 
புடைய பசுவின்பின்‌ சென்றது - இருஷ்ணன்‌. பாலையில்‌ கற்‌- 
ரான்பின்‌ சென்றது - காட்டில்‌ விசுவா.]ித்திரர்பின்‌ சென்றது - 
இராமன்‌, பெற்றான்‌ - வணிகன்பேர்‌. லைப்பதி - அவனூர, 


சவையப்ப காயனைப்‌ பாடிய கலவி:-- 
வெண்பா 
சொருச்சலிழ்ச்த முன்குடிமிச்‌ சோழியா சோற்றுப்‌ 
பொருக்கெழுந்த வாயா புலையா -- திருக்குடந்தை 
நாயா ஈரியாவுன்‌ னாய்முகமுஞ்‌ சேய்வடிவுந்‌ 
தாயார்தான்‌ கண்டிலளோ தான்‌, (௨௧௫) 
கு-பு. சோற்றுப்பொருக்கு - சோற்றுப்பற்று பட்டைபோற்‌ 
காய்ந்து வெடித்தது, சண்டிலையோ என்றும்‌ பாடம்‌, 
திருக்கண்ணமங்கை நம்பியாரைப்‌ பாடிய ௪ 4 
வெண்பா 
தருக்குலவு கண்ணமங்கைத்‌ தானத்தா ரெல்லாக்‌ 
திருக்குளத்து மீனொழியத்‌ தின்ரார்‌-- குருக்கொடுக்கும்‌ 
நம்பிமா ரென்றிருந்தோம்‌ சாட்டி லழிகூத்தித்‌ 
தம்பிமா ராயிருந்தார்‌ தாம்‌, (௨௧௬) 


65 தமிழ்‌ காலவர்‌ சரிதை 

கு-பு. திருக்கண்ணமங்கை தஞ்சாவூர்‌ ஜில்லா ஈன்னிலஈ்‌ 
தாலுகாவில்‌ தஇருவாரூரிலிருர்‌ த மேற்கே குடவாசல்போகுஞ்‌ 
சாலையிலுள்ளது. தானத்தார்‌ - ஸ்தானிகர்‌, குரு - பெருமை, 
உருக்கொடுக்கும்‌ என்றும்‌ பாடம்‌, 
கண்ணபுரர்‌ தத்தாளைப்‌ பாடிய வசை :-- 

வெண்பா 

கந்த மலரயனார்‌ கண்ணபுர மின்னாருச்‌ 

கந்தவிள நீரைமூலை யாக்கினார்‌ -- சந்ததமுக்‌ 

தோற்றமுள நஇீத்தாட்குத்‌ தோப்பை முஃயாக்கினார்‌ 

ஏற்றமெவர்க்‌ காமோ வினி, (௨௧௪) 

கு-பு. சண்ணபுரம்‌ - மேலே ௧௮௪-ம்‌ பாட்டின்€ழ்க்‌ குறிப்‌ 
புப்‌ பார்க்க, இத்தாள்‌ - ஒரு தாசி, தோப்பை - தோற்பை, 

குடவாசல்‌ விண்ணாள்‌ தானே வசை பாடச்‌ சொல்‌- 
லப்‌ பாடிய கலி:-- 

கட்டளைச்‌ கலித்துறை 

செக்கோ மருங்குல்‌ சிறுபய ரோதனஞ்‌ சிக்களகம்‌ 
வைக்கோற்‌ கழிகற்றை யோகுழி யோவிழி வாலிதொறுங்‌ 
கொக்கேறி மேய்குட வாசல்விண்‌ ணாள்‌வரைச்கோம்பியன்னீர்‌ 
எக்கோ படைத்தது நீசே நெருப்பி லெரிர்‌தவசே. (௨௧௮) 

கு-பு. குடவாசல்‌ - தஞ்சாவூர்‌ ஜில்லா சன்னிலர்‌ தாலுகாவி 
லுள்ளது, விண்ணாள்‌ - ஒரு தாசி, கோம்பி - ஒணான்‌. 
புலிக்குட்டிச்‌ சிங்களைப்‌ பாடிய வசை :-- 

விருத்தம்‌ 
போன போன கிடந்தொ றுந்தலை 
பொட்டெ ழப்பிறர்‌ குட்டவே 
புண்ப டைத்த மனத்த னாகிய 
பொட்டி புத்திர னத்திரன்‌ 


காளமேகப்‌ புலவர்‌ 80 


மான னே ஸனிலச்சை கேட 
னொழுக்க மற்றபு முக்கையன்‌ 
மாண்ப ஞம்புலிக்‌ குட்டிச்‌ சிங்கன்‌ 
வரைக்கு ளேறியி றங்குவீர்‌ 
பேலு மீரு மெடுக்க வோசடை 
பின்னி வேப்பெணெய்‌ வார்க்கவோ 
பிரிவி ழிக்கரி யெழுத வோவொரு 
று துண்டமு டுத்தவோ 
கான கரந்தனில்‌ வைக்க வோகிரு 
கால்லி லங்கிடு விக்கவோ 
கற்க ரங்கொடு சாட வோவொரு 


காரி யந்தனை யேவுமே, (௨௧௯) 
கு-பு. பொட்டி - அறிவில்லாக பெண்‌ ; மலையாளம்‌, 


முச்சங்கம்‌ திருவிளையாட்டு மதுரைச்‌ சொக்கர்‌ 
எல்லா மடங்கப்‌ பாடிய கலி :-- 
வெண்பா 


நூலார்சா லாயிரரா லூற்றுநாற்‌ பத்தொன்பான்‌ 
பாலார்ரா னூற்றுகாற்‌ பத்தொன்பான்‌ - மேலார்நாற்‌ 
பத்தொன்பான்‌ சங்சமறு பத்துகா லாடலுக்குங்‌ 
கத்தன்‌ மதுரையிற்சொக்‌ கன்‌. (௨௨௦) 


சரபு. இதில்‌ முதல்‌ இடை கடைச்சங்கங்களிலிருர்தார்‌ 
தொசை முறையாகக்‌ கூறப்படவில்லை, முதலடியில்‌ காலாமி 
மத்து நானூற்று நாற்பத்தொன்ப தென்பது முதற்சங்கசாலத்‌ 
துப்‌ பாடினார்‌ தொகை, இரண்டாமடியில்‌ நானூற்று சாற்பத்‌ 
'தொன்ப தென்பது கடைச்சங்ககாலத்‌ துப்‌ பாடினார்‌ தொகை, 
பின்னர்‌ ராற்பத்தொன்ப தென்பது சடைச்சங்கமிருந்தார்‌ 
'தொகை, முச்சங்கத்தும்‌ இருக்தார்‌ பாடினார்‌ முதலியவர்கள்‌ 
(தொகையை இறையனாசப்பொருளுரையிற்‌ சாண்க, 


90 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 
திருமலைராயன்‌ சபைக்கெழுதி விடுத்த கவி :-- 


விருத்தம்‌ 
தூதஞ்சு நாழிகைபி லாறுகா ழிகையினிற்‌ 
பல்சந்த மாலைசொலவுஞ்‌ 
சூழுலா வந்தாதி யேழுகா ழிகையினிற்‌ 
ஜொகைபெற வகுத்தோதவும்‌ 
பாதஞ்செய்‌ மடல்கோவை பத்துரா ழிகையினிற்‌ 
பரணியொரு காண்முமுதுநீள்‌ 
பாரகா வியமெலா மீரிரு தினத்தினிற்‌ 
பகரக்கொ டிக்கட்டினேன்‌ 
சிதஞ்செ யுந்தொங்கன்‌ மார்பினா னியலிசை 
தெரிர்ததிரு மலைராயன்முன்‌ 
சீறியே வாதுகலி பாடுதற்‌ கெதிர்வருக்‌ 
திருட்டுக்க விப்புலவரைக்‌ 
காதும்பி டி.க.துக்‌ சலித்துக்‌ கதுப்பிற்‌ 
கரத்திட்ட டி.த்துமு.துகற்‌ 
கலனைவைத்‌ தேமுழுக்‌ சடிவாள மிட்டேறு 
சவிசாள மேசரானே. (௨௨௧) 
குபு, தது, பல்சர்தமாலை, உலா, அந்தா தி, மடல்‌, கோவை, 
பரணி, சாவியம்‌ என்பன நூல்‌ விகற்பம்‌, இவற்றின்‌ இலச்சணப்‌- 
களை வச்சணநர்‌இிமாலை முதலிய பாட்டியல்களிற்‌ காண்க, 


௮திமது.ர சகவிராசன்‌ பாடிய கையறம்‌ :-- 
வெண்பா 
வாசவய ஸனந்தி வரதா இசையனைத்தும்‌ 
வீசு கலிசாள மேகமே -- பூசுரனே 


லிண்டின்ற வெவ்வழலில்‌ வேவதோ பாவியேன்‌ 
மண்டின்ற பாணமென்ற வாய்‌, (௨௨௨) 


குமாரசரசுவதி 91 


கு-பு. நி - நந்திபுரம்‌, மேலே ௨0௧ - ம்‌ பாட்டின்‌ £ழுள்ள 
குறிப்புப்‌ பார்ச்ச, மண்டின்றபாணம்‌ - மேலே ௨0௦௧-ம்‌ பாட்டின்‌ 
சீமுள்ள குறிப்புப்பார்ச்ச, கையறம்‌ - சையறு நிலை, கை - செயல்‌, 


குமாரசரசுவதி 


குமார சரசுவதி கிருஷ்ண பூபாலன்‌ ஒட்டியளைச்‌ 
செயித்தபோது பாடியது :-- 


வெண்பா 
கலிங்க மிழர்து நஇக்‌ கைச்சங்கந்‌ தோற்று 
மெலிர்து கடகந்ஈமுவ விட்டாள்‌ -- மலிந்தமலர்ப்‌ 


பொன்னிட்ட மானகிட்ண பூபாலா வுன்றனக்குப்‌ 
பின்னிட்ட வொட்டியன்போற் பெண்‌. (௨.௨௩. 


கு-பு. குமாரசரசுவதி என்பவர்‌ ஒரு புலவர்‌, இவர்‌ சரிதம்‌. 
வேறொன்றுர்‌ தெரியவில்லை. பாலசரசுவரி என்பதுபோல்‌ 
குமாரசரசுவதி என்பதும்‌ பட்டமா யிருக்கலாம்‌, 


இப்பாட்டு விஜயாகாத்‌ தரசரான கிருஷ்ணதேவராயர்‌ 
ஒட்டாதேசச்‌ சரசனாயெ பிரதாபருச்திர தேவனை ென்றமை- 
யும்‌ பின்னர்‌ அவனோடு சச்தி செய்துகொண்டு அவன்‌ மகளை 
மணமுடித்சரையும்‌ கூறுகின்றது, 


இருஷ்ணதேவராயர்‌ ஈரரிம்மராயரின்‌ இரண்டாம்‌ புதல்வர்‌. 
இவர்‌ 8. பி, 1909-ல்‌ பட்டத்துக்கு வரது ச, பி 1630 வரை 
அரசு புரிர் தவர்‌, விஜயஈகரத்‌ நரசர்களுள்‌ இறைமாட்9, கல்வி, 
ஆண்மை, கொடை முதலியவற்றால்‌ சிறந்து விளங்கெவர்‌ இரு- 
ஷ்ணதேவராயரே, இவர்‌ காலத்தில்‌ விஜயாகர ராச்சியம்‌ 
பெருஞ்‌ சிறப்புற்று விளங்கெது, இவர்‌ புலவர்களை ஆசரித்தத 
மன்றித்‌ தாமுமொரு புலவராய விளங்கினர்‌, தெலுங்கிலுள்ள 
ஆமுக்தமால்யதா என்னும்‌ நூல்‌ கஇருஷ்ணதேவராய ரியற்றியது, 
இருஷ்ணராய விஜயம்‌ முதலிய நூல்சள்‌ இவர்‌ வீரப்பிரதாபங்‌- 
களை எடுத்துச்‌ கூறும்‌, தென்னாட்டில்‌ வழக்கும்‌ இராயர்‌ ௮ப்‌- 
பாஜி கதைகளில்‌ வரும்‌ இராயர்‌ இவரே ; அப்பாஜி என்பவர்‌: 


02 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


இவர்‌ மச்திரி இம்மப்பர்‌, இருஷ்ணராயர்‌ தென்னாட்டிலுள்ள பல 
தேவாலயங்களையும்‌ தரித்து அவைகளுக்குப்‌ பூ தானம்‌ சொர்‌- 
ணதானம்‌ முதலிய வழங்கியது மன்றி மண்டபம்‌ கோபுரம்‌ 
முதலியவும்‌ சட்டி வைச்சனர்‌, 


பிரதாப ரத்‌ திரதேவன்‌ ஒட்டா போசத்தைச்‌ இ, பி, 104 
முதல்‌ 9, பி, 1532 வரை ஆண்டவன்‌. புருஷோத்தம தேவன்‌ 
பின்‌ பட்டத்துக்கு வர்தவன்‌. 


இப்பாட்டுச்‌ லேடை. பிரதாபரு/ தினைப்போல ௮வன்‌ 
மகளும்‌ சலிங்கத்தை இழ*து சைசசங்கத்தைம்‌ தோற்றுக்‌ கட- 
சத்தையும்‌ ஈழுவ விட்டாள்‌ எனடன்றத, பிரதாபருச்‌ இரனைக்‌ 
குறிக்கும்போது கலிங்கம்‌ என்பது ஈலிங்கதேசம்‌ ; கைச்சங்கு 
என்பது ஒட்டாசேசழ்தும்‌ €ழ்ச்சரையிலுள்ள தரூர்‌, கடகம்‌ 
என்பது ஒட்டாதேசத்துத்‌ தலைகர்‌ ; அவன்‌ மகளைக்‌ குறிக்கும்‌- 
(போது சலிங்கம்‌ என்பது புடைவை ; கைச்சங்கு என்பது முன்‌ 
கையில்‌ வளையல்‌. கடசம்‌ என்பது தோள்வளை. ஈடைடியடியி- 
ஓள்ள பெண்‌ என்பது ஒட்டியன்‌ பெண்ணைச்‌ குறியாது பொது 
வாச ஒரு பெண்ணைக குறிக்கின்றது என்றும்‌ கூறலாம்‌, 


௮பிராமன்‌ நாலுபாலையிலும்‌ பாடுறெவரோ வென்ற 
போது பாடியது... 


வெண்பா 


கூத்தாடி லஞ்சச்‌ கொடுக்கா வரேபேட்டிச்‌ 
சோத்தாட்டா வைவே?ித்‌ தொண்டனே-இத்தான 
௮ந்த விழுப்புரமு மம்பிரக ருங்கெடுக்க 


வந்தகுலா மாவபிரா மா, (௨௨௪) 


௫-ப, இப்பாட்டும்‌ குமாரசரசுவதியே பாடினது. அபிரா- 
மன்‌ என்பவன்‌ விஜயாகரத்து ௮ரசமரபைச சார்ந்தவனாக, ௮ன்‌ 
'றேல்‌, ௮வ்விராச்சியத்தில்‌ உத்தியோகம்‌ வ௫த்தவனாக இருத்தல்‌ 
வேண்டும்‌, 


தத்துவப்‌ பிரகாசர்‌ 03" 


லஞ்சச்கொடுக்கு தெலுங்கு; வேரிமகன்‌ என்பது பொருள்‌, 
அரே - அடே. பேட்டிச்சோர்‌ - மகளைப்‌ பெண்டாள்பவன்‌, 
ஐவே? - ஐவேசு, பொருள்‌. குலாமன்‌ - அடிமை, இவை 
நான்கும்‌ இந்துஸ்தானி, தாட்டன்‌ - இறுமாப்புள்ள வன்‌; கன்‌- 
ளடம்‌, ஆசத்தானம்‌ - ஆஸ்தானம்‌, 

ஆத்தானமாகிய அத விழுப்புரம்‌-ரிறரர வேசுதவை, அம்‌- 


பிரசர்‌ - விஜயாகாம்‌; இது பல்லாரி ஜில்லாவி லுள்ளது; அங்க. 
பாஷையில்‌ [1/1 எனப்படும்‌, 


தத்துவப்‌ பிரகாசர்‌ 
திருவாரூர்க்‌ கொடியிறக்காமற்‌ றகைந்தது :-- 
வெண்பா 


மருவுபுகழ்க்‌ இட்ண மகாராய ராணை 

௮ரிய வடமலையா னானை - திருவாரூர்ப்‌ 

பாகற்‌ கொடியறுப்பார்‌ பாதர்‌ திருவாணை 

தியாகக்‌ கொடியிறக்கா தே, (௨௨௫) 


கு-பு. தச்‌. துவப்‌ பிரகாசர்‌ என்பவா ஒருபண்டாசம்‌, முன்னர்‌ 
வரும்‌ 237-ம்‌ பாட்டுப்பாரக்க, 


இட்ணமகாராயர்‌ - விஜயாகரத்தரசர்‌ கிருஷ்ண தேவ மகா- 
ராயர்‌, மேலே 223-ம்‌ பாட்டின்‌ 6ழுள்ள குறிப்புப்‌ பார்க்க, 


வடமலையான்‌ என்பவன்‌ இராயருடைய அதிகாரி போலும்‌, 
திருஷ்ண தேவராயர்‌ காலத்தில்‌ துறுவன்பாடியில்‌ வடமலையார்‌ 
என்று ஒருபண்டி ஈர்‌ இருந்‌ ஈமாசத்‌ தெரிகின்றது. 9. பி, 1923-ல்‌ 
இவருக்குச்‌ சோழப்பூண்டி. என்னு மூரில்‌ சிலமும்‌ ஒருவீடும்‌ ததவ 
தானமாகப்‌ பிஷாமடத்து விசுவேசுர சிவொசாரியர்‌ கொடுத்த 
தாக வட ஆர்க்காட்டில்‌ ஆரணித்தாலுசாவில்‌ தேவிசாபுரத்த 
லுள்ள பிருகதாம்பாள்‌ கோயிலின்‌ முதற்‌ பிரகாரத்து வடக்குச்‌ 
சுவரிலுள்ள கல்வெட்டொன்று கூறுன்றது, 


94 தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


பாகற்‌ கொடியறுத்தல்‌ என்பது திருவாரூரில்‌ நடக்கும்‌ 
பாகல்‌ வேட்டையைக்‌ குறிக்கும்‌, பங்குனி யுற்சவத்தில்‌, தேரி 
னின்று இறங்கிய பின்பு, சுவாமி தஇிருவாரூரிலிருக்து பலிவலத்‌ 
துக்கு மேற்சேயிருக்கும்‌ வேலங்குடியிலுள்ள மண்டபச்‌ துக்கெழு 
ந்கருளி அதற்கு எதிர்த்‌ தோட்டத்திலுள்ள பாகற்‌ கொடிகளை 
அறுப்பர்‌, இது அர்ஈசுக்சவி வீரராகவ முதலியார்‌ பாடிய இரு 
வாரூருலாவில்‌ 431-ம்‌ கண்ணியில்‌ ::தியாகக்‌ கொடியே தனிவள 
ரச செய்தொரு ராட்‌ - பாசற்‌ கொடியே பலவறுப்பான்‌?' என்று 
குறிச்சப்பட்டிளது. (பாகற்‌ கொடியறுப்பார்‌ பாகர்‌ திருவாணை? 
என்றும பாடம்‌, 

இயாகம்‌ என்பதின்‌ இகாம்‌ குற்றியலிகரம்‌. 
கிருஷ்ணராயருக்‌ செழுதி விடுத்த பாட்டு:...- 


வெண்பா 


ஊழித்‌ துஓுக்கல்ல வொட்டியான்‌ (.னுமல்ல 
வீழித்‌ துலுக்குலர்‌,து மேலிட்டு -- வாழி 
சிறந்ததிரு வாரூர்த தியாகருடை பூசை 

இறந்ததே நிட்ணரா யா, (௨௨௬) 


கு-பு. 1ஈழித்துலுச்கு என்றது விஜறயாகர ராச்சியம்‌ தலை 
'யெடுத்தற்குமுன்‌ தென்னாட்டின்மேற்‌ படையெடுத்து வந்து 
கொள்ளையடித்த மாலிக்காபூர்‌ முதலிய துலுசகரை, ஓட்டி யா- 
னென்றது பிரதாபருத்திர தேவனை. இவர்கள்‌ ருஷ்ணதேவரா- 
யர்‌ பட்டத்துக்கு வருமுன்‌ தென்னாட்டின்மேற்‌ படையெடுத்துச்‌ 
சென்று ஊர்களை அழித்தவர்‌, வீழித்துலுக்கு என்றது திருகீழி 
மிழலையிலிருக்து வர்து திருவாரூரில்‌ அருச்சகர்களாயிருந்த பட்‌- 
டர்களை, அடுத்த பாட்டுப்‌ பார்கக, இவர்கள்‌ துலுச்சரை யொத்த 
குணத்தினராயிருர்தமையின்‌ துலுச்சொனப்பட்டார்‌, வீழியார்‌ 
இருவாரூர்க்‌ கோயில்‌ நகிர்வாகர்ளாயெ உள்துறைப்‌ பகுஇியா- 
ருள்‌ ஒரு பகுதியார்‌ என்ப, 


தத்துவப்‌ பிரகாசர்‌ 99 


இதுகேட்டு ராயர்‌ சிரிபட்டரை மாற்றிய போது 
பாடியது:-- 


வெண்பா 


உண்ட வயிற்றி லுமிக்கார்த லிட்டதே 

தொண்டரே வீழித்‌ துலுக்கரே -- பண்டெல்லாம்‌ 
௮ப்ப மவலெள்‌ ளதிரசமுர்‌ தோசைகளுங்‌ 
கப்புவதும்‌ போச்சே கலிழ்ந்து, (௨௨௪) 


(க-பு. சிரிபட்டர்‌ - ஸ்ரீபட்டர்‌, உமிஃ்கார்தல்‌ ன எரிக்‌ து தழ 
லாயிருக்கும்‌ உமி, காந்தல்‌ - எறிதல்‌, கப்புதல்‌ - மொக்குதல்‌, 
உண்ணல்‌, கவிழ்ர்து போச்சு என்‌. 


சாளுவ காயக்கர்‌ படுத்துக்கொள்ளச்‌ சொன்ன- 


போதுபாடிய கவி:-- 
வெண்பா 


மூட்டை கலம்புழுதி முக்கலஞ்‌ சுத்தப்பாழ்‌ 
வீட்டை விடுதியாய்‌ விட்டாயே -- போட்ட 
தடுக்கெல்லாம்‌ றல்‌ தலையணையேல்‌ வைச்கோல்‌ 


படுக்கலா மோசொல்லப்‌ பா, (௨௨௮) 


குபு. சாளுவகாயக்கர்‌ - இவர்‌ சரிதமும்‌ ஒன்றும்‌ தெரிய- 
வில்லை, இவரும்‌ விஜயாகரத்தரசரது ௮.திசாரியாதல்‌ வேண்‌- 
டும்‌, சாளுவராயக்சன்‌ பட்டினமென்று இவர்‌ பெயரால்‌ ஒரு 
பட்டினம்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா பட்டுக்கோட்டைத்‌ தாலுகாவில்‌ 
கடலோரத்திலுள து, 


மூட்டுப்பூச்ச கலம்‌; புழுதி முச்சலம்‌ (மூன்றுகலம்‌) என்க, 


இதுகேட்டுத்‌ திருத்தோணியப்பர்‌ பாடிய து:-- 


96 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 
விருத்தம்‌ 
அபிரவர்‌ புலவோரி லொருவன்‌ பிரபந்தசலவி 


யவரா யிராக்குளொருவன்‌ 
அந்தாதி தூதுலாப்‌ பரணிசோ வைக்கமக 
னவரா யிரர்க்குளொருவன்‌ 


போயிடம்‌ பெறுநா டகபுரா ணிகனவன்‌ 
போலா பிரர்க்குளொரூவன்‌ 
பொருட்பெருக்‌ காப்பியம்‌ புகல்வாக்கி மற்றவன்‌ 
போலா பிரர்க்குளொருவன்‌ 


பாயிரந்‌ தருபஞ்ச லட்சண விதானியப்‌ 
படியா யிரர்க்குளொருவன்‌ 
பரசமய தர்க்கநூல்‌ பகர்வாதி மற்றுமப்‌ 
படியா யிராக்குளொருவன்‌ 


தேயமெண்‌ டி சைபரவு தேசிகோத்‌ தமனத்‌ 
திறத்தா யிரர்க்குளொருவன்‌ 
சிவளைத்‌ துதித்துண்‌ டுடுத்துக்‌ கொடுத்திடுர்‌ 
தெய்வச்‌ சிவக்யொனியே. (௨௨௯) 


க-பு. மேற்பாட்டுக்கும்‌ இதற்கும்‌ ஏதம்‌ சம்பந்த மிருப்ப 
தாய்ச்‌ தெரியவில்லை, ஆசு, மதுரம்‌, சித்திரம்‌, வித்தாரம்‌ முத 
லிய கலிசள்‌ பாடுவோன்‌ சவி, அ௮ரும்பொருள்களைச்‌ செம்பொ 
ருணடையலாகச்‌ செய்பவன்‌ கமகன்‌, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ 
வீடு என்னும்‌ புருஷார்த்தங்களை4 கேட்போர்‌ வேட்குமாறு 
விரித்துச்‌ கூறுபவன்‌ வாக, வாது செய்புமிடத்து ஏதுவும்‌ 
மேற்கோளும்‌ எடுத்துக்காட்டிப்‌ பிறன்கோள்களை மறுப்பவன்‌ 
வாதி, 
ப புலவர்‌ ஆமிரவர்க்குள்‌ ஒருவன்‌ பிரபர்தகவி; பிரபந்சசவி 
ஆயிரவாக்குள்‌ ஒருவன்‌ சமகன்‌ என்றிவ்வாறு பொருள்‌ பண்ணுக, 
அவர்‌ - அத்தன்மையர்‌, விதானி - விதிமுறை யறிர்‌சவன்‌, 


தத்துவப்‌ பிரகாசர்‌ 97 


விருத்தம்‌ 
குட்டுதற்குப்‌ பிள்ளைப்பாண்‌ டியனா ரில்லை 
குறும்பியள வாக்காதைக்‌ குறித்துத்‌ தோண்டி 
எட்டினா வறுப்பதற்கு வில்லி யில்லை 
இரண்டொன்றாய்‌ மயிரைமுடிர்‌ திறக்கப்‌ போட்டு 
வெட்டுதற்குக்‌ கவியொட்டக்‌ கூத்த னில்லை 
விளையாட்டுக்‌ கவிப்பாட்டு விரைந்து பாடித்‌ 
தெட்டுதற்குத்‌ தமிழறியாத்‌ துரைக ஞண்டு 
தெல்லடித்துப்‌ புலவஜெனத்‌ திரிய லாமே,(௨௩௦) 
க-பு. வில்லி - பாரசம்‌ பாடிய வில்லிபுத்தூர்‌. தெட்டுதல்‌ - 
வஞ்சித்தல்‌, தெல்லடிச்மல்‌ - விளையாடுதல்‌ ; 9ல்‌ - ஒரு வகை 
விளையாட்டு, தெல்லடித்தல்‌ வஞ்சித்தலுமாம்‌, 
விருத்தம்‌ 
நினைவுகவி சொல்வோ மெனச்சொலிப்‌ பிறர்கவிதை 
நினைவினைத்‌ திருடி வையோம்‌ 
நீடுலகின்‌ மனிதரைப்‌ பாடிலோ சாமென்று 
நீள்வசைகள்‌ பாட வறியோம்‌ 
பினையிளைய காவல ருடன்பங்கு பேசிப்பிர 
பந்தங்கள்‌ பாடிக்‌ கொடோம்‌ 
பேசுவது தேவார மேயலால்‌ வாய்க்கெளிய 
பேய்க்கிரந்‌ தங்கள்‌ பேசோம்‌ 
இனிமைதரு பூருவத்‌ அக்குருக்‌ களைமறந்‌ 
தெட்டிடத்‌ துத்திட்‌ சைபோய்‌ 
இட்டசிறு போமாற்றி மாதமொரு பேரிட்‌ 
டழைக்கநா மிறுமார்‌ திரோர்‌ 
சனியிருந்‌ தெம்மைப்‌ புறங்கூறு வார்பாடு 
தணியக்‌ கவிபா டுவோஞ்‌ 
சமணூல்ச௪ ளைப்பொரு ளெனச்சகொளோச்‌ இருஞான 
சம்பந்த ரடியர்‌ நாமே, (௨௧௪) 


7 


08 தமிழ்‌ நாவலர்‌ சரிசை 


கூத்தலூரப்பன்‌ வாலகோகிலங்கவிகள எப்படி என்று 

இராயர்‌ கேட்கச்‌ சொல்லியது:-- 
கட்டளைக்‌ கலித்துறை 

மன்கவி தாவும்‌ பொழிற்கூத்த ஞாரப்பன்‌ வாய்தலைமன்‌ 
தன்கவி தெள்ளிய பால்வால கோகிலந்‌ தானுசைத்த 
நன்கவி பாலுக்‌ இடுசர்க்‌ கரைக்கவி நாங்கள்சொல்லும்‌ 
புன்கவி யுப்பொடு காயமென்‌ றேசொல்லிப்‌ போற்றுவரே, 

கு-பு. கூத்தனூரப்பன்‌ வாலகோகிலம்‌ என்னுமிவாகளது 
சவிகள்‌ எப்படி என்று கருஷ்ணராயர்‌ கேட்ச என்ஈ., 

கவிதாவும்‌ - குரங்குகள்‌ தாவும்‌. கூத்தலூரப்பன்கவி பால்‌ ; 
வாலகோலெங்சவி, பாலுச்சடு சர்ச்சளை ; எங்கள்சவி சறிக்இடும்‌ 
உப்பும்‌ காயமும்‌. காயம்‌ சறிகட்டடும்‌ கூட்டு. 

ஒட்டக்கூத்த னென்றொரு புலவன்வரவு ௮வர்‌ கேட்‌ 
டுச்‌ சொல்லியது: 

வெண்பா 

பறியாரோ கின்வாயிற்‌ பல்லதனைப்‌ பாரோர்‌ 

முறியாரோ நின்முதுகன்‌ முள்ளைச்‌ -- சிறுகவொரு 

மட்டப்பேோர்‌ போதாதோ வாக்கிதுவே யானக்கால்‌ 

ஒட்டக்கூத்‌ தன்றா னுனக்கு, (௩௩௩) 

கு-பு. பாவோர்‌ என்றும்‌ பாடம்‌, முதுன்‌ முள்‌ - முதுசெ- 
தும்பு. மட்டப்பேர்‌-அளவானபேர்‌; தகுஇச்குத்‌ தச்சபேர்‌. 


ஒருவன்‌ புடவைதரப்‌ பார்த்துச்‌ சொல்லியது:-- 
விருத்தம்‌ 
வெற்றிப்‌ பாடுங குணப்பாடும்‌ வீரப்‌ பாடு மொருககியில்‌ 
தெற்றிப்‌ பாட வதுகண்டு சேக்‌ கரசர்‌ தகிலீந்தார்‌ 


பற்றிப்‌ பார்க்க வதனூாடே பலதே வேசர்‌ வீற்றிருந்தார்‌ 
சுற்றிப்‌ பார்க்கப்பயப்பட்டுத்‌ நூஈவைத்‌து த்தொழு தோமே 


தத்துவப்‌ பிரகாசர்‌ 09 


ப செற்றுதல்‌ - பின்னுசல்‌, கோத்தல்‌, சீரக்சரசர்‌ - 
ஸ்ரீரக்சராசர்‌, சுறறுதல - உடுத்தல்‌, 


உலோபரைப்‌ பாடியது: 


விருத்தம்‌ 
குரங்குமாய ஈண்டுகட்டித்‌ தேளுங்‌ கொட்டிக்‌ 
குடியாத மதுக்குடித்தே பேயு மேறி 
இரங்கவருக்‌ காஞ்சொறியின்‌ பொடியுர்‌ தூவி 
இஞ்சிதின்று கொள்ளிபிடி த்‌ தெழுர்தாற்போலத்‌ 
தருங்கருணை யில்லாத புல்லர்‌ வாழ்வில்‌ 
தண்டிகையின்‌ மீதேறிச்‌ சம்பத்‌ தேறிக்‌ 
கருங்கைமதக்‌ களிறேறிக்‌ கழுவி லேறிக்‌ 
காடேறி காடேறித்‌ திரிவார்‌ கண்டீர்‌, (௨௩ட) 
கு-பு. எரிர்தாற்‌ போல என்றும்‌ பாடம்‌, 
தீயோரைப பாடியது;-- 


விருத்தம்‌ 
பாம்புகடித்‌ தாலதுவு மீட்க வல்லோம்‌ 
பசாசறைந்தா ஸீறிட்டுப்‌ பார்க்க வல்லோம்‌ 
வேம்புகசப்‌ பறக்கறியு மாக்க வல்லோம்‌ 
விறல்வேழத்‌ ததிகமதந்‌ தணிக்க வல்லோஞ்‌ 
சாம்பொழுது திடமாகப்‌ பேச வல்லோர்‌ 
தரணியின்மேற்‌ கல்லாத தொன்று மில்லை 
தீம்பரைஈல்‌ லவராக்கிக்‌ குணமுண்‌ டாக்கத்‌ 
திறமதறி யாமனின்று திகைக்கின்‌ றோமே, 0 
தத்துவப்பிரகாச பண்டாரத்துக்கு இலக்கணம்‌ வரு 
மோ என்றபோது பாடியது:-- 
வெண்பா 
கவடிகளா கத்திரியுங்‌ கள்ளர்கா ணன்னூற்‌ 
சுவடியிருந்‌ தாவதென்ன சொல்வீர்‌ -- குவலயத்துக்‌ 
காட்டுக்‌ கெறித்தரிலாக்‌ கண்ணிரண்டு மில்லாதான்‌ 
வீட்டுக்‌ கெரித்த விளக்கு, (௨௨.௪) 


10௦௦ தமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


கு-பு, சுவடிகள்‌ - சபடிகள்‌, சுவடி - ஏடு, ஈன்னூ ந்கருத்த- 
றியும்‌ ஆற்றலில்லாதாரிடக்து ஈன்னூற்‌ ஈவடியிருத்சல்‌ காட்டி 
வெறிக்கும்‌ நிலவும்‌ குருடன்‌ வீட்டிலெரியும்‌ விளக்கும்‌ போலும்‌, 
நீங்கள்‌ ஈன்னூல்‌ படி. திருச்‌ தும்‌ உங்களுக்கு இலஈ்கணம்‌ வாராது 
என்பது குறிப்பு. இவ்வாறு பொருள்‌ கொள்ள அறியாது வீட்டுக்‌ 
கெறித்த விளக்கு என்று பாடத்தை மாற்றினாருமுண்டு. 


கவிராசபிள்ளை 


ஆசுகவிராச சிங்கம்‌ கடிகையாரைப்‌ பாடியது:-- 
வெண்பா 


செந்தமி மோர்தங்கள்‌ சீபாத தூளிபொர 

வந்த புலவோர்தம்‌ மார்பாணி -- கந்தன்‌ 
அடிகையா ரப்பரவு மாரகலி ராசன்‌ 

கடிகையார்‌ கோலா கலன்‌. (௨௨௮) 


கு-பு, இங்கே ௮௪ ஈவிராச சியாம்‌ என்று குறிச்சப்பட்ட 
புலவர்‌ சேறைக்‌ ஈவிாாசபிள்ளை என்பவர்‌, செளர்ரரிய லகரி 
பாடிய வீரை சவிடாசபண்டார்‌, சசஙகோட்டைஈ கவிராச 
பண்டாரம்‌ மு, வியோரினின்று வேறு படித்தற்ரு இவர்‌ சேறைச்‌ 
சவிராசர்‌ எனப்படுவர்‌, இவர்‌ இபர்பெயர்‌ ஈவிராசரோ வேரோ 
செரியவில்லை, விரைவிற்‌ கவிபாடும்‌ ஆற்றலுடையாருட்‌ சறர்‌- 
தமையின்‌ அ௮சுகவி ஈசரஙக மெனப்பட்டார்‌. வண்ணம்‌ பாடுவ இற்‌ 
சிற்‌ [வ ராசலின்‌ வண்ண கஈஞ்சியம்‌ என்னவும்‌ படுவர்‌, இவர்‌ 
சாதியாற்‌ ஈருணீகர்‌, ருஉாளத இியிலிருந்த செங்குந்தர்‌ மரபி- 
னாகிய வேஙகடராச முதலியாரால்‌ ஆஇதரிச்சப்‌ பெற்றவர்‌, 
முரு? 2கடபுண்மீது பச இமிகக.பர்‌, 


அர்தகக்ஈவி வீராகள முரலியார்‌ தாம்பாடிய சேயூர்‌ முரு- 
கன்பிள்ளைத்தமிழிலே ௮ம்புலிப்பருவத்தில்‌ வரும்‌ *தவிராத? 
என்றற்றொடக்சர்துஈ ஈவிபுலே இவர்‌ செய்த சேயூர்‌ முருக 
னுலாவை எடுத்துக்‌ கூறியிருத்தலால்‌, இவர்காலம்‌ வீரராகவ 
முதலியார்‌ காலத்துர்கு முர்‌தியதாகும்‌, இவர்‌ இயற்றிய நூல்கள்‌ 
இருச்சாளத்தி ராதருலா, திருவண்ணாமலையார்‌ வண்ணம்‌, சேழூர்‌ 


சவிராசபிளளை 107 


மூருகனுலா, இதிருவாட்போக்கி நாதருலா முதலியன. இவர்பாடிய 
இருவண்ணாமலையார்‌ வண்ணம்‌ “சிலைக்காம னுடலெரிய?”என் நற்‌ 
ரொடகச்சத்தது; அதனை வண்ணச்த£ரட்டு என்னும்‌ சிறபுத்தகத்‌ 
இல்‌ காணலாம்‌, 

கடிகை - கடிகாசலம்‌ : திருக்கடிகை என்று சொல்லவும்‌ 
படும்‌, இது வைஷ்ணவத்‌ இருப்பதிகள்‌ நாற்றெட்டுள்‌ ஒன்று - 
வட ஆர்க்காடு ஜில்லா வாலாஜாபேட்டைச்‌ தாலுகாவிலுள்ள 
சோளங்கி புரத்திலுள்ள ௮. 

கடிகையார்‌ - கடிகை மார்‌ ; சிலர்‌ கடிகைப்‌ புலவர்‌ என்ப, 
கோலாகலன்‌-௮ரவாரஞ்‌ செப்பவன்‌, சடிகையார்‌ புகழைப்‌ பரப்‌ 
யூவன்‌ என்க, 


பாண்டியராசா ரென்று கேட்டபோதுபாடியது--: 


விருத்தம்‌ 
தென்பா ராளு மறிவிற்‌ குறுமுனி 
தெக்கிண கயிலையில்வாழ்‌ 
செங்குர்‌ தக்குல வேங்கட ராயன்‌ 
றிருவா சற்புலவன்‌ 
என்பேர்‌ வண்ணக்‌ கட்சிய தன்றி 
யெதிர்த்தவர்‌ மார்பாணி 
இந்தத்‌ தேசப்‌ புலவர்‌ மனத்துக்‌ 
திடியென வந்தேன்சாண்‌ 
உன்பால்‌ யான்வர வாசற்காரர்க்‌ 
குத்தா ரம்பண்ணி 
உள்ளுக்‌ சென்னை யழைப்பித்‌ தாசி 
அரைக்குங்‌ கவிதைகள கேட்‌ 
டென்பால்‌ வரிசைகள்‌ பரிசில்க ணல்கி 
யிரட்சித்‌ திடவேணும்‌ 
இராமா வல மாறா பாண்டிய 
சாச வரோதயனே, (௨௩௯) 


102 தமிழ்‌ ராவலர்‌ சரிதை 


கு-பு. தெக்ணெகயிலை - திருக்காளத்தி, வேங்கடராயன்‌ 
ஒரு பிரபு, வண்ணகச்கட்டு- வண்ணச்களஞ்சியம்‌, கட்டி - கூடு, 
மார்பாணி - மார்பிலறையுமாணி, உத்தாரம்‌ - கட்டளை, ஆல்‌ - 
விரைவில்‌, விரைவிற்பாடுவோர்‌ ஆசுகவி எனப்படுவர்‌, 

இங்சே குறித்த 2வலமாறன்‌ இராமபாண்டியன்‌ அ.திவீர 
சாமபாண்டியனாயிருச்சலாம்‌; அவனுக்கு ஸ்ரீவல்லப தேவன்‌ 
என்னும்‌ பெயருண்டு, அதிலீரராமபாண்டியன்‌ 8, பி, 1963-ல்‌ 
முடிருடினன்‌, 

திருவண்ணாமலையிற்‌ பாடியது:-- 

கட்டளைச்‌ கலித்துறை 


கண்ணார்‌ மதிக்குங்‌ கவிராச சிங்கங்‌ கடந்துதிரு 
௮ண்மைலையப்பர்‌ மேல்வண்ணம்‌ பாடிமுத்‌ சாலத்‌தகொண்‌ 
டெண்ணா யிரமட வார்சூழப்‌ பல்லக்கி லேறிவந்தான்‌ 
உண்ணா முலையெல்லன்‌ மூலைக டோறு மொதுங்கினே, 


இது பாமேசுரப்‌ புலவன்‌ பாடியது, (௨௪0) 

கு-பு. கண்ணார்‌ - கருதார்‌, பகைவர்‌, வண்ணம்‌:- திருவண்ணா. 
மலையார்‌ வண்ணம்‌, உண்ணாமுலை யெல்லன்‌ - அடுச்சபாட்டுப்‌ 
பாடிய உண்ணாமுலை எல்லப்ப ஈயினார்‌, 

வெண்பா 

பாழ்ப்பாய்‌ மடத்துப்‌ பரமாவுன்‌ பாண்கவிதை 

சேட்பாரெல்‌ லாம்புத்தி கெட்டபேர்‌--தோட்பாவும்‌ 

ஒணான்‌ விழுந்தா! முண்டுபரி காரமிது 

வாணா எளவே வரும்‌, 

இ.து உண்ணாமுலை எல்லப்ப ஈயினார்‌ பாடிய. (௨௪௧) 

பாழ்‌ பாய்‌ - பாழ்‌ பரர்த, பரமன்‌ - மேல்வந்த 'சண்ணா? 
எனறற்றொடகச்கத்துச்‌ சவிபாடிய பரமேசுரப்‌ புலவன்‌, பாண்‌- 
பாழ்‌; தாழ்ச்சியுமாம்‌, 


அந்தகக்கலி வீரராகவ முதலியார்‌ 


கவிவீரராகவன்‌ காஞ்£புரத்திலே படித்தபோது 
கர்தப்புராணங்‌ கச்சியப்பர்‌ பாடியது:-- 
விருத்தம்‌ 
பொங்குதமி ழயோத்தியில்வாழ்‌ தசரதனென்‌ 
போனிடத்தும்‌ பூதூர்‌ வேந்தன்‌ 
துங்கவடு கன்னிடத்தும்‌ வீரரா 
கவரிருவர்‌ தோன்றி னாரால்‌ 
௮ங்கொருவ னொருகல்மா ளெய்திடப்போய்‌ 
வசைபெற்றா னவனி பாலன்‌ 
இங்கொருவன்‌ பலகலைமா னெய்தடப்‌ போய்க்‌ 


கலிபினு லிசைபெற்‌ ருனே, (௨௪௨) 


கு-பு, கவி வீரராகவ முதலியார்‌ செங்கற்பட்டு ஜில்லாவில்‌ 
பொன்விளைர்த சளத்தூருக்‌ கருகிலுள்ள பூதூரிலீருர்த வடுச 
சாத முதலியாரின்‌ புத்தின்‌, இவர்‌ இயற்பெயர்‌ வீரராகவ முத 
லியார்‌ ; மிகச்‌ சிறந்த புலவ.ராய்‌ விளங்ெமையில்‌ கவி வீரராகவ 
முதலியாரென்றும்‌ பிறலிச்‌ குருடரானமையின்‌ அர்தகச்சவி வீர 
ராகவ முதலியாரென்றும்‌ சொல்லப்படுவர்‌. அந்தகர்‌ - குருடர்‌, 
இவர்‌ குருடராயிருர்‌தமையால நூல்களை ஏட்டில்‌ எழுஇப்படி 
யாது மனத்தில்‌ அவதானி்துப்‌ படித்தனர்‌ என்பது, பின்‌ 
வரும்‌ 244-ம்‌ கவியில்‌ *ஈச்சியிலே ஈன்னெஞ்ச மேடெனச்‌ கற்றா 
ஜொருமுச்‌ தமிழையுமே? என்பதனாலும்‌, 291-ம்‌ கவியில்‌ “ஏடா 
யபிரங்கோடி யெழுசாது தன்மன£்‌ தெழுஇப்‌ படித்த விரசன்‌? 
என்பதனாலும்‌ விளங்கும்‌. இவர்‌ சாஞ்ரீபுரத்திலே கல்வி பயின்று 
புலமை நிரம்பப்பெற்றுச்‌ சோழமண்டலம்‌, பாண்டிமண்டலம்‌, 
ஈழமண்டலம்‌ முதலிய இடங்களெல்லாம்‌ சென்று பற்பலவரி 
சைகள்‌ பெற்றவர்‌. இது பின்னர்‌ 253- ம்‌ கவியில்‌ **இனிதினி 
தெனச்சேர சோழபாண்‌ டியர்மெச்ரி யிச்ரித்த மதுரவாக்்‌9- 
ஈழமண்‌ டலமளவு இறைசொண்ட சவிலர ராசவன்‌?? என்பதனா 
லும்‌ எனையகவிகளாலும்‌ விளங்கும்‌. இவர்‌ காலத்தில்‌ இவர்‌ 


104 தீமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


குடும்பத்தார்‌ பூதாரை விட்டுச்‌ களத்தூரிற்‌ குடிபுச்கதனால்‌ இவ 
ரூர்‌ களத்தூர்‌ என்று சொல்லவும்‌ படும்‌, இவர்‌ காலம்‌ ஈழமண்‌ 
டலத்திலே யாழ்ப்பாணத்தி லரசாண்ட பரராசசேகரன்‌ சாலம்‌. 


இவரியற்றிய நூல்கள்‌ இருச்சழுக்குன்றப்‌ புராணம்‌, சந்திர 
வாணன்‌ கோலை, திருவாரூருலா, சேயூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌ முதலியன, 


கர தபுராணக்‌ கச்சியப்பர்‌ - சந்தபுராணம்‌ பாடிய சச்சியப்ப 
வொசாரியர்‌, 


வீரராகவர்‌ என்பது கவி வீரா£கவருக்கும்‌ இசாமபிரானுக்‌ 
கும்‌ பொதுவாய்‌ நின்றது ஒருகலைமான்‌ - மாரீசனாய மாய 
மான்‌. அவனிபாலன்‌ ஒருகலைமான்‌ எய்‌இடப்போய்‌ வசைபெற்‌ 
ரன்‌ என்க, எய்இட- முன்னையது எய்ய என்றும்‌ பின்னையது 
அடைய என்றம்‌ பொருள்படும்‌. 


பரராசசிங்கம்‌ பொற்பந்தங்‌ கொடுத்தபோது பாடி 
யது: 
வெண்பா 
பொங்குமிடி யின்பந்தம்‌ போயதே யென்கவிதைக்‌ 
கெங்கும்‌ விருதுபந்த மேற்றதே -- குங்குமந்தோய்‌ 
வெற்பந்த மானபுய வீரபர ராசசிங்கம 


பொற்பந்த மின்றளித்த போது, (௨௪௩) 


கு-பு. பர.ராசசிங்கம்‌ - பரராசசேகரன்‌. இவன்‌ முழுப்பெயர்‌ 
பாரராசசேகர சிங்கையாரியன்‌ என்ப, இவன்‌ யாழ்ப்பாணத்‌ 
இல்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ நடுப்பகு தியில்‌ ௮ரசாண்டவன, 
சனக சூரியச்‌ சிங்கையாரியன்‌ புத்திரன்‌. இவன்‌ விஜயவாகு என்‌ 
னும்‌ சிங்கள வாசனோடு செய்த யுத்தத்தில்‌ சிங்கம்‌2போற்‌ 
பாய்ர்து யுத்தஞ்‌ செய்தமையின்‌ பரராச சிங்கமெனப்‌ பட்டான்‌ 
என்ப, பரராச சேகர இங்கையாரியன்‌ என்பதைக்‌ திரித்துப்‌ 
பரராச ங்கம்‌ என்று வழங்கனொரென்று சொள்ளல்‌ பொருத்த 
முடைத்து. 


அர்தகச்சவி வீரராகவ முதலியார்‌ 1௦9 


பொற்பர்தம்‌ - பொற்டுழி, மிடியின்‌ பந்தம்‌ - வறுமை 
பின்‌ தொடர்ச்ச, விருது பந்தம்‌- லெற்றி விளச்கு. வெற்பு அந்த 
மான - மலையை ஓத்த, 

இராமாயணம்‌ அவதானிச்‌ஈச்‌ சொன்னபோது இரா 
சா பாடியது:-- 

கட்டளைச்‌ கலித்துறை 

இன்னங்‌ கலைமகள்‌ சைம்திற்‌ புத்தக மேந்தியந்தப்‌ 
பொன்னம்‌ புயப்பள்ளி புக்கிருப்‌ பாளென்ன புண்ணியமோ 
கன்னன்‌ களந்தைக்‌ கவிவீர ராகவன்‌ கச்சியிலே 
தன்னைஞ்ச மேசடெனக்‌ கற்றா னொரூமத்‌ தமிழையுமே, 

கு-பு, இராமாயணச்‌ செய்யுட்களை வாய்ப்பாடமாகச்‌ சொல்‌ 
லிப்‌ பிரச்ங்கித்தபோது என்க, இராசா - பரராச சேகரன்‌. அம்பு 
யப்பள்ளி - தாமரைச்‌ சேக்கை, 

வண்ணம்‌ பாடியபோது இராசா பாடியது:-- 

கலிவிருத்தம்‌ 

விரகன்முத்‌ தமிழ்க்கவி வீர ராகவன்‌ 

வரகவி மாலையை மதிக்கும போதெலாம்‌ 

உரகலும்‌ வாணனு மொப்பத்‌ தோன்றினாற்‌ 

சிரகர கம்பிதஞ்‌ செய்ய லாகுமே, (௨௪௫௫) 

கு-பு. விரசன்‌ - நிபுணன்‌, வரகவி - ஈறந்தகவி, உரகன்‌ - 
ஆதிசேடன்‌, வாணன்‌ - மாவலி மகன்‌, சரகம்பிதஞ்செய்ய ஆயி 
ரச்தலையுடைய ஆதிசேடனும்‌, கரகம்பிதஞ்செய்ய ஆயிரக்‌ காமு 
டைய வாணாசாரனும்‌ வேண்டு மென்பதாம்‌, சம்பிதம்‌-௮சை த. 

சீவிலிபுத்தூரிற்‌ பாடிய க.ி;-- 

வெண்பா 

வேசையரே மல்குதூர்‌ விதிபிலார்‌ வந்தாலும்‌ 

பேசி வலைவீ௫ிப்‌ பிடிக்குமூர்‌ -- சைமயல்‌ 

பூட்டுமூர்‌ சைபிற்‌ பொருள்பறித்தே யோடுகொடுத்‌ 

தோட்டுமூர்‌ சீகிலிபுத்‌ தூர்‌, (௨௪௬) 


106 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


குபு, சீவிலிபுத்தூர்‌ - ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌. இது இராமரசாத 
புரம்‌ ஜில்லாவிலுள்ளது; ஸ்ரீ வில்லிபுத்தூர்த்‌ தாலுகாவிற்குத்‌ 
தலைச.ராயுள்ளது, இது வைஷ்ணவ ஆழ்வார்களுள்‌ பெரியாழ்‌ 
வாரும்‌ சூடிச்சொடுத்த சாய்ச்சியாரும்‌ பிறந்தவர்‌, இங்சே சாய்ச்‌ 
சியாருக்கும்‌, வடபத்‌இரசாயிக்கும்‌, இருஷ்ணசாமிக்கும்‌, வைத்‌ 
இயசாத சுவாமிக்கும்‌ சோயில்களுள, 


அரியலூர்‌ மழவராயன்‌ படி கொடுத்ததற்குப்‌ பாடிய 
கவி: 


கட்டளைச்‌ சலித்துறை 
சேயசெக்‌ குன்றை வருமொப்‌ பிலாதிக்குர்‌ செங்கமலத்‌ 
தூயசெங்‌ கண்ண னினையொப்ப னோதண்‌ டூழாயணிந்த 
மாயன எக்கும்‌ படிமூன்று கட்ணைய மாமழவ 
சாயன எக்கும்‌ படியொரு சாளைக்‌ லெக்கமுண்டே, () 


கு-பு. ௮ரியலூா இருச்சினாப்பள்ளி ஜில்லாவில்‌ உடையார்‌ 
பாளையர்‌ தாலுசாவிலுள்ளது, இய்வூருக்குத்‌ தலைவன்‌ மழவரா 
யன்‌ என்பவன்‌. இவனை டுப்போ௫ ஜமீன்தார்‌ என்ப, இங்சே 
குறித்த மழவராயன்‌ பெயர்‌ இருஷ்ணைய ஒப்பிலாத மழவராயன்‌ 
என்பது, இவன்‌ விசத்தில்‌ வரச விஜய ஒப்பிலாத மழவராயன்‌ 
என்பவன்‌ சசம்‌1664-ம்‌ ஆண்டு தர்‌ துபி வருடத்தில்‌, அஃதாவது 
9, பி. 1742-ல்‌, ஈரசப்பன்‌ என்னும்‌ பிராமணனெொருவனுக்குப்‌ 
பதினைநதுகுழி நிலம்‌ தானங்கொடுத்கசாக அரியலூர்ச்‌ இரு 
ஷ்ண சுவாமி கோயில்‌ மகாமண்டபத்தின்‌ வடபுறத் திலுள்ள 
கல்வெட்டொன்று கூறுகின்றது. இதனால்‌ இர்ர வமிசச்சார்‌ 
ஒப்பிலாத மழவராயர்‌ என்று சொல்எப்பட்டார்‌ என்று தெரி 
இன்றது. 


செங்குன்றை - செங்குன்றூர்‌. மாயன்‌ அளக்கும்‌ படி - இரு 
மால்‌ அளர்த உலகம்‌, இரண்டாவது படி ஒருராளுணவுக்கு வேண்‌ 
டிய பொருள்‌, (இலக்கம்‌-லக்ஷம்‌, 

குமார ஒப்பிலாதான்‌ சங்க தத்தைக்‌ கேட்டுப்‌ 
பாடியது:...- 


அந்தசச்சவி வீரராகவ முதலியார்‌ 107 


கட்டளைச்‌ கலித்துறை 
வாழொப்‌ பிலாதவன்‌ சேயொப்‌ 
பிலாத மழவதிசை 
அழக்‌ கடல்விட்டு நீபாடுங 
சாலத்தரிசெலுங்கால்‌ 
நீழற்‌ கவுத்துவ நீத்துச்செல்‌ 
வானந்த நீண்மணிதான்‌ 
காழொப்‌ பினுகின்‌ னிசைகேட்குங்‌ 
காற்கரைந்‌ தேகுமென்றே, (௨௪௮. 
கு-பு. குமார ஒப்பிலாதான்‌ என்பவன்‌ மேற்பாட்டில்‌ வர்த 
இருஷ்ணைய ஒப்பிலாச மழவராயன்‌ மகன்‌, இவன்‌ இயற்பெயர்‌ 
தெரியவில்லை. அரி - இருமால்‌, நீழல்‌ - ஒலி, சவுத்துவம்‌ - இரு 
மால்‌ மார்பிலணிர்துள்ள செளத்துப மணி : கடலிற்‌ பிறந்தது: 
என்று பொருள்‌, காழ்‌ - வயிரம்‌, 


இக்கான்‌ சங்தேத்தைச்‌ கேட்டுப்‌ பாடியது;-- 
கட்டளைச்‌ கலித்துறை 
வாவிய பொற்பரி யாவுரில்‌ வீரையன்‌ மைந்தபஞ்ச 
காவியந்‌ தேர்ன்ற நீத்தாசங்‌ கதத்திற்‌ காவலாதாம்‌(?) 


ஒவிய சாலையெல்‌ லாங்சொல்லி யாமுள்‌ ளூருகும்‌ ரத்னம்‌ 
மேவிய கூடமெல்‌ லாந்திரி கூடத்தின்‌ மேற்படுமே. 0) 


கு-பி, வாவிய போர்ப்பரி என்றம்‌ பாடம, ஆவூர்‌ எவ்வி 
டத்திலுளென்பது செரியலில்லை. ஐவியசாலை - சித்திரசாலை, 
கொல்லி - கொல்லிமலை, கொல்லிப்பாவை எழுதியுள்ளமலை. 
இரிகூடம்‌ - திரிகூட பர்வதம்‌ ; இராவணனுடைய இலங்காககர, 
மிருர்த மலை, ஒற்றின்‌ மேவிய கூடம்‌ என்றும்‌ பாடம்‌, 


செழியதரையன்‌ பரிசில்‌ கொடுத்தனுப்பின போது 
சிலபொருள்‌ வேண்டிப்‌ பாடியது :-- 


108 சீமிழ்‌ சாவலர்‌ சரிதை 


கட்டளைச்‌ கலிச் துறை 
சாலப்‌ பழுத்த மரம்பார்த்‌ தெறிவர்தண்‌ ணீர்சுரக்கும்‌ 
ஞாலத்‌ தகழ்வர்‌ கறக்கின்ற வாவைஈற்‌ காறளைவர்‌ 
நீலக்‌ கடல்விட்டுப்‌ பாலாழி மத்திட்டு நிற்பரென்னீர்‌ 
சேலத்து வேந்த னகத்தாகச்‌ தீர்த்த செழியனுக்கே, 0 
கு-பு, செழியதரையன்‌ என்பது பல்லவ தரையன்‌, முனைய 
தீரையன்‌ என்பனபோல்‌ வந்ததோர்பட்டப்பெயர்‌, செழியனு 
டைய தரையன்‌, பல்லவனுடைய தரையன்‌ என்று பொருள்‌ 
படும்போலும்‌, தையன்‌ என்பரற்குப்‌ பொருள்‌ விளங்கவில்லை; 
ரிலத்தான்‌ என்னும்‌ பொருட்டுப்‌ போலும்‌, இச்செழிய தரையன்‌ 
கொங்கு நாட்டிலே சேலச்கி லிருர்தாண்டவன்‌ போலும்‌, 
இதனை இப்‌ பாட்டில்வருப்‌ (சேலத்து வேந்தன்‌! என்பதுங்‌, 
அடுத்த பாட்டில்வரும்‌ (தென்பாலை சேலம்‌ செயித்ததா கச்‌ 
தீர்ச்த செழியன்‌! என்பதும்‌ குறிக்கும்‌, இவன்‌ தாகர்தர்த்த 
செய்தி யாதென்பது தெரியவில்லை. 
பழுத்த மரத்தில்தான்‌ பழத்‌ துக்கெறிவார்சள்‌; £ர்‌ சரக்கும்‌ 
நிலத்‌ சில்தான்‌ கிணறு வெட்டிவொர்கள்‌;பால்ஈறக்சின்ற பசுவைத்‌ 
தான்‌ காலைச்கட்டுவார்கள்‌; பாற்கடலைத்தான்‌ மத்திட்டுச்‌ கடை 
வார்கள்‌; அதுபோலக்‌ கொடுச்றெவனிடக்துச்சான்‌ பொருள்‌ 
இரப்பார்கள்‌ என்க, இஃது ஒட்டென்னுமலங்சாரம்‌, 
செழியதரையலுக்கு விடுத்த தீட்டுக்கவி :-- 
விருத்தம்‌ 
ஏடாயி ரங்கோடி யெழுதாது தன்மனத்‌ 
தெழுதிப்ப டி.த்தவிரகன்‌ 
எதுசொலினு மதுவே யெனச்சொளலுங்‌ கவிவீர 
ராகவன்‌ விடுக்குமோலை 


சேடாதி பன்ர மசைக்குங்‌ கலாகரன்‌ 
திரிபதகை குலசேகரன்‌ 
தென்பாலை சேலஜ்‌ செயித்த தாகந்தீர்த்த 
செழியனெதிர்‌ கொண்டுகாண்க 


௮ர்தசச்சவி வீரராகவ முதலியார்‌ 109 


பாடாத கந்தருவ மெறியாத கந்துகம்‌ 
பத்திகோ ணாதகோணம்‌ 
பறவாத கொக்கனற்‌ பண்ணாத கோடைவெம்‌ 
படையாயத்‌ தொடாதகுர்தஞ்‌ 


சூடாத பாடலம்‌ பூவாத மாத்தொடை 

தொடுத்துமூடி யாதாடிலஞ்‌ 
சொன்னசொற்‌ சொல்லாத கிள்ளை பொன்‌ றெவகுக்‌ 
துதிக்சகவர விடவேணுமே, (௫௧) 


கு-பு, சேடாதிபன்‌ - ஆதிசேஷன்‌, கலாகரன்‌ - கலைக்க 
ருப்பிடமானவன்‌. சிறிபதகை குலசேகான்‌ - க.;கை ருலாதி 
பன்‌; வேளாளன்‌. தென்பாலை - தெற்கிலுள்ள பாலைக்காடு கர்தரு 
வம்‌ எனபது டுசைக்கும்‌ குதிரைக்கும்‌ பெயர்‌: கவே பாடாத 
கந்தருவம்‌ என்பது, பாடாத என்னும்‌ அடையினால்‌ இசை 
என்னும்‌ பொருள்‌ நீக, குரிரைக்கு வெளிப்படை, எறியாத 
கர்துகம்‌ முதலியவும்‌ இவவாறே கு௫ிரைக்கு வெளிப்படை, சந்து 
கம்‌ - பந்து, பந்தி- வரிசை. கோணம்‌ - வாட்படை, கொக்கு - 
கொக்குப்பறவை. கோடை - வேளிர்சாலம, குர்தம்‌- று 
சவளம்‌, எறிவேல்‌, பா_லம - பாஇரிப்பூ. மா- மாமரம்‌, 
சடிலம்‌ - சடை, இள்ளை - இளி, கந்துகம்‌, கோணம்‌, கொக்கு 
முதலிய வெல்லாம்‌ குதிரைக்கும்‌ பெயர்‌. தொடை - மாலை, 


தென்பாலை சேலஞ்‌ செழிச்ததாக* தீர்த்த என்றும்‌ பாடம்‌, 
சந்தாவாணன்‌ கோவை பாடியபோது பாடியது ;-- 
விருத்தம்‌ 
மின்னு மாளிசை யனந்தை யாதிபதி 
சந்திர வாணமக பாலன்முன்‌ 


வீர ராகவன்‌ வீடுக்கு மோலைதன்‌ 
விருப்பி னால்வலிய வேயழைத்‌ 


110 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


துன்னு காவிய மதிற்பெ ருத்ததொரு 
கோவை யோதுகென வோதின 
ஷனேத மாதமொரு மூன்று மோதியொரு 
நாலு மாதமள வாகவும்‌ 
இன்ன முந்தனது செவி.பி லேற்றதிலை 
யென்னி லிர்தவுல கெண்ணுமோ 
இராச ராசர்திறை கொள்ளு மென்கவிதை 
யிங்கு வர்துகுறை யாகுமோ 
தன்னை யென்சொலஓுவ ரென்னை யென்சொலுவர்‌ 
தமிழ்க்குத்‌ தான்மண மல்லவோ 
தன்பு கழ்க்குமிது நீதியோ கடிது 
தானிர்‌ நேரம்வர வேணுமே, (௨௫௨) 
கு-பு, சர்திர வாணனைப்பற்றி ஒன்றுர்‌ தெரியவில்லை, ௮சந்‌ 
தை என்பது அந்தபுரம்‌ என்பதன்‌ திரிபு, ௮சந்தபுரம்‌ தென்‌ 
ஆர்ச்சாடு ஜில்லாவில்‌ விழுப்புரஈ்தாலுகாவில்‌ விழுப்புரத்‌ துக்குக்‌ 
சட்ட உள்ள ஒரூர்‌, இங்கே முற்காலத்தில்‌ ஒரு சிற்றரசன்‌ இருக்‌ 
தான்‌ என்ப, கோவைபாட மூன்று மாசம்‌ சென்றதென்றும்‌, 
பாடி முடிர்து நாலுமாதமாயும்‌ அதைச்‌ சர்‌ நிரவாணன்‌ கேட்க 
வில்லை என்றும்‌ பொருள்‌ கொள்க, 
எருமை வரவிடப்‌ பாடியது :-- 
விருத்தம்‌ 
இனிதினி தெனச்சேர சோழபாண்‌ டியாமெச்சி 
யிச்சித்த மது ரவாக்கி 
ஈழமண்‌ டலமளவு திறைகொண்ட கவிவீர 
ராகவன்‌ விடுக்குமோலை 
வனிதையர்‌ விகாரமன்‌ மதராச ரூபனம்‌ 
மயிலையதி பதிசக்ரெ 
வாளத்தி யாகிநங்‌ காளத்தி கட்ணப்ப 
வாணனெதிர்‌ சொண்டுகாண்க 


அர்தகச்சவி வீரராகவ முதலியார்‌ 111 


கனதமிழ்த்‌ துறையறி மாச்கலங்‌ காதல்கூர்‌ 
கன்னிகா மாடான்‌ லூற்‌ 
கட்டுபொற்‌ கொட்டாரம்‌ வாணி௫ந்‌ காதனங்‌ 
கவிராட கஞ்செய்சாலை 


வினவுசிவ சதையிற்‌ சரக்கறை யெனத்தக்க 
வினையே வுடம்புநோயால்‌ 
மெலியுமோ மெலியாத வகைபால்‌ பெருத்ததொரு 
மேதிவர விடவேணுமே, (௨௫௩) 
கு-பு. இத்தீட்டுக்கவி மயிலையாதிபதி காளத்தி கிருஷ்ணப்ப 
வாணனுக்கு எருமைக்காக எழுதி விடுத்தது, சருஷ்ணப்பவா 
ணன்‌ சரிதம்‌ தெரியவில்லை, மயிலை - மயிலாப்பூர்‌, காளத்தி - 
காளத்தி முதலியார்‌, சாளத்தி முதலியார்‌ மசன்‌ இருஷ்ணப்ப 
தலியார்‌. 
சச்ொவாளத்தியாடு - உலகமெங்கும்‌ புகழ்பெற்ற கொடை 
யாளி. கொட்டாரம்‌ - சொட்டசாரம்‌, சாலை. ஈன்லூற்கொட்‌ 
டாரம்‌ - புஸ்தசசாலை, வாணி- சரசுவதி, சாடகஞ்செய்சாலை - 
கூத்தச்சளரி, சரச்கறை - பொக்ஷெம்‌. மேதி - எருமை, 
திருக்கழுக்குன்றப்‌ புராணம்‌ பாடியபோது பாடி. 
பது :-- 
விருத்தம்‌ 
இந்கா எிருந்தபேர்‌ புதியபா சம்பண்‌ 
டிருந்தபேர்‌ பழைய பாகம்‌ 
இருபாக மும்வல்ல லக்சணக்‌ சவிவீர 
ராகவன்‌ விடுக்கு மோலை 


௮ன்னாதி தானப்பிர வாகன்‌ பிரசங்கத்‌ 
தனந்தசே டாவ தாரன்‌ 
௮ லப்பிர காசன்தம்‌ மய்ய வப்பய்ய 
னகமகழ்ந்‌ தினிது காண்க 


112 தமிழ்‌ காவலர்‌ சரிதை 


தன்னாளு மோலையும்‌ வரக்கண்டு நாம்வேத 
சயிலப்பு ராணத்‌ தையித்‌ 
தனைகா எிருந்தோதி னோமாங்‌ கேற்றுவது 
தான்வர்த லாம லில்லை 
நன்னுவ லோருட ஸிசைகச்கேட்‌ டெனைச்‌சோழ 
ஞட்டுக்‌ கனுப்ப வேண்டும்‌ 
நலிலோலை தள்ளாம மேசுக்கிர வாரத்து 
நாளிங்கு வரவேண்‌ டுமே, (௨௫௪) 


கு-பு. தானப்‌ பிரவாசன்‌-வரையா துகொடுப்பவன்‌, சேடன்‌- 
அஇிசேஷன்‌. இம்மைய வப்பையன்‌ யாரென்பது புலப்பட 
வில்லை. இ, பி. 1680 அளவில்‌ செங்கற்பட்டில்‌ ஒரு திம்மைய 
நாயச்சன்‌ இருர்தாகம்‌ தெரிகின்றது. வேதசயிலம்‌ - திருச்‌ 
கழுச்குன்றம்‌, 

இப்படி எழுதின இட்டுக்கலி ௮ரேகமுண்டு, $ட்‌ 
டுக்‌ கவிக்கு நிரஞ்சன நாதர்‌ பாடியது :-- 

சட்டளைச்‌ சலித்துறை 

இட்டுக்‌ கவியென்று சொல்வார்‌ சிலரந்தத்‌ தீட்டுக்கவி 
காட்டுக்‌ கெறித்த நிலவாகிப்‌ போஞ்செங்‌ கனகரத்னச்‌ 
சூட்டுக்‌ கிரீட முடிவேர்த ருற்பத்தி ருறைகொள்ளும்‌ 
நாட்டுக்‌ இலெக்யங்‌ கவிவீர ராகவ னற்ககியே, (௨௫௫) 

குபு. திட்டுக்கவி காட்டுக்கெறிர்‌ ச ரிலவுபோற்‌ பயனற்றுப்‌ 
போம்‌, அன்றேல்‌, முடிவேர்தர்‌ உற்பத்தியை சாசஞ்‌ செய்யும்‌ 
என்க, 


ஆரூருலாக்‌ கேட்டுப்‌ பரராச சேகரன்‌ பாடியது:-- 


கட்டளைச்‌ கலித்துறை 
புலீயேர்‌ பெறுந்திரு வாரு ர௬ுலாவைப்‌ புலவர்க்கெல்லாஞ்‌ 
செகியே சுவைபெறு மாறுசெய்‌ தான்சிவ ஞானவளலு 
பலியே யெனுஈங்‌ கலிவீர ராகவன்‌ பாடியநற்‌ 
கவியே கலியவ னல்லாத பேர்கலி கற்கவியே. (௨௫௪) 


அர்சசச்ச்வி வீரராக: முரலியார்‌ 113 


கு-பு. பாராச சேகரன்‌ - மேலே 213-ம்‌ பாட்டில்‌ குறித 
பாராசரிங்க மென்பவன்‌, இன்‌ திருவாரூர்த்‌ இயாசர்மீது 
மீகுரச பத்தியுள்ளவனென்ற:ம்‌ அடிக்கடி தஇருவாரூருக்குச்‌ 
சவா : தரிசன, நுச்காகச்‌ செல்பவளென்றும்‌ இவனுக்சங்கொரு 
மாபிகை இருர்ததென்றும்‌ ௮ங்கிர ௮ அர்தப்புரத்துப்‌ பெண்‌ 
கள்‌ சோயிலுக்குப்‌ போவதற்கு ஒரு கரர்த சற்படைவழி இருந்த 
தென்றும்‌ சொல்வர்‌, அதலால்‌ ஈ்திருவாருருலா இவன்‌ 
வேண்டுகோ.பின்படி பாடி யிருர்‌ 2ல்லேண்டும்‌, 


௫. ௪ ௪ 6 3 ரு ன்‌ ம்‌ 
சற்கலி -- கல்லாற்‌ செய்சகலி; சலி - கவிர்த வடிவினசா 
சச்‌ செய்து வாசல்‌ நிலையின்‌மேல்‌ வைப்பு, 


கயத்தாற் றுராசா உலாப்‌ பாடியபோது பாடியககவி:- 
வெண்பா 


ஒட்டக்கூத்‌ தன்கவிபு மோங்கிபசம்‌ பன்கவீயும்‌ 
பட்டப்‌ பசல்லிளக்காப்ப்‌ பட்டதே -- ௮ட்டதிக்கு 
ழ்‌ 


டி [க ௫ ௬ 
வீசு கவிவீர ராகவன்‌ வேளாளன்‌ 


போப்‌ சகலிசேட்ட பின்‌, (௨௫௭) 


கு-பு, கயதாறு - திருரொல்டீஉலி ஜில்லாவிலே கோயிற்‌ 
பட்டித்‌ சாலுகாவில்‌ பாளையங்கோட்டையலிருந்து பதினெட்டு 
மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது, இப்போதுள்ள : :ரச்கு வடக்கே 
ஓரழிச்துபோன கோட்டையும்‌ அழி: போன பெருமாள்‌ கோயி 
லும்‌ வன்‌ கோயிஓமுள, இச்‌ கோட்டை வெட்டும்பெரு 
மாள்‌ பாஜா கட்டினதாகச்‌ சொல்ஓ.ர்‌, 


ஓட்டக்கூ.1தன்‌ கம்பன்‌ ஈலீஈள்‌ பட்டப்பகல்‌ விளக்குப்‌ 
போல ப மழுக்கித்‌ தோன்றின. ஒட்டச்‌ கூ:சன்‌ சலிபட்‌ 
ட; சம்பன்‌ சலிபட்டது என்று சனி : ளி கூட்டி முடிச்ச, 
ளிசயராசன்‌ பல்லக்கின்பின்‌ வந்தபோது பாடிய 
குவி:-- 
8 


££த்‌ கப்ப /ச/ யப ௪ல்‌ 
கட்டளைக்‌ கலித்துறை 


திருமாலு மீசனும்‌ பின்போயுச்‌ தூது செலத்துணிக்தும்‌ 
அருமா துரியத்‌ தமிம்வளர்த்‌ தாரவ ரோடுபங்காய்‌ 

வருமா மறையவன்‌ போர்சாதித்‌ தேமிக வண்டபிழ்க்குப்‌ 
பெருமான்‌ சிலிகைப்பின்‌ சென்றான்‌ லிசயப்‌ பிரமனுமே, 


கு-பு, இருமால்‌ பின்போன 3) காஞ்சியிலே சணிகண்ணன்‌ 
பின்போனது, ஈசன்‌ ாதுபோன து திருவாரூரிலே சுந்தாருக்‌ 
சாசப்‌ பரவை காய்ச்சியாரிடத்தில்‌ தூதுசென்றது, மறையவன்‌ - 
பிரமன்‌, திருமாலோடும்‌ ஈசஜேடிம்‌ பங்கு போட்டுப்‌ பிரம 
னும்‌ பின்போனான்‌ என்ன, விஈயப்‌ பிரமன்‌ வண்டமிழ்க்குப்‌ 
பெருமான்‌ சிவிகைப்பின்‌ சென்றான்‌ என்ச, :விச.பப்பிரமன்‌? 
என்றசனால்‌ இங்கே குறி;ச விரயராசன்‌ பிராமணனாதல்‌ 
வேண்டும்‌, 


இடும்பாவனத்திற்‌ பாடிய கவி:-- 


ெண்பா 


பசிமுடிக நோவசல்லாற்‌ பார்வீட்டிற்‌ பாழ்த்த 
கொசுகுகடி யாலுங்‌ குமைர்தோம்‌ -- மிசையில்‌ 
நெடும்பாலம்‌ யாஞ்செய்தா னீரென்ன செய்கீர்‌ 
இடும்பா வனராத சே, (2௫௯) 


கு-பு, முடுகல்‌ - அணுகல்‌. கொசுகு - பம்பு, குமை 
தல்‌ - குழைதல்‌, வருந்தல்‌, இடிம்பாவனம்‌ - திரு இடும்பாவனம்‌ 
என்னும்‌ வஸ்‌. தலம்‌, இது திருஞான சம்பந்த மூர்த்தி சாயன 
ரால்‌ தேவாரம்‌ பாடப்பெற்றது; சஞ்சாவூர்‌ ஜில்லாவிலே இருத்‌ 
அறைப்பூண்டிச்‌ தாலுகாலிலே தில்லைவளாசச்திலிருது தென்‌ 
இழச்சே அஆறுமைல்‌ தூரத்திலுள்ள து, 


நாகதேவனைப்‌ பாடியது :- 


செ ச ன அ ங்யா.. வப ரர ப மப ம மொடு உ 805 


விருத்தம்‌ 
லாயிலொன்று கல்லுமொன்று 
செல்லதான வண்ணமும்‌ 
வாடலாஃ வாறுமாதம்‌ 
வைத்திருந்ச கத்தரிக்‌ 
காயிறுப்பி லாதகஞ்9 
யைக்கலந்த வண்ணமுநு்‌ 
சாம்பொடிர்த கோரகப்பை 
கைப்பிடித்த வண்ணமும்‌ 
மோயிலாக மீன்சள்வந்து 
மொலுமொலென்ற சட்டியும்‌ 


மே ரர கார்க்‌ திடர்கொணார்ர சு 


9 3 % ப 
படட ஃ 3 ப்‌ 
3% % % ந்த 
தேவனிட்ட வுணைகாம்‌ 
மறப்பதில்லை காணு$ம, (௨௬௦) 


ரு-பு, இர்சப்பாட்டில்‌ மூன்றாமடியின்‌ பிற்பாசமும்‌ ஈன்‌ 
காமடியின்‌ முற்பாகமுஞ்‌ சிதைந்து விட்டன. வாயிலிட்ட சா 
தீம்‌ ஒன்று கல்லும்‌ ஒன்று நெல்லுமாயிருர்‌ஃ$தன்மை என்*, 


சிரையன்‌ தினகரனைப்பாடிய வசை: 
வெண்பா 
சிரையன்‌ தினகரனைச்‌ செக்கமிழ்க்கு ஈல்ல 
துரையென்று ஈரங்கவிதை சொன்னேஜ்‌ - சுரையுண்‌ ஷம்‌ 


வண்ணமே செய்தான்‌ வரசகவிக்கு வண்மை யென்னும்‌ 


எண்ணமே செய்தா ஸனிலை, (௨ ௬௧) 


கு-பு, துபை - தலை௨ன, அரசன்‌. சுரை - கள்‌, வரகலிச்கு 
வண்மை செய்யவேண்மெமென்று எண்ணினனில்லை என்௪, 


ர 10 இப்பட ர ர கவங்ள டடவ்‌ வ்‌ 


ஈந்திய மாணிக்கத்தைப்‌ பாடிய து:-- 
விருத்தம்‌ 


மாதாவைப்‌ போற்பிறச்சுத்‌ தந்சையைப்போட்‌ 
செளிக்கலிர்த லையர்‌ சன்னில்‌ 
ஏதேனு மொன்றல்லால்‌ ஈந்தியமா 
ணிச்கமிவ னேற்றம்‌ பாரீர்‌ 
% % 3 3 % ்‌்‌ 
% % % % % 
பாதாதி கேசமெச்லார்‌ தன்றாபைப்‌ 
போற்படைத்தான்‌ பதுமத்‌ தானே, (3௨ 


டன 


கு-பு. இர்தப்பாட்டில்‌ மூன்றாமடி ரைர்து போப்விட்ட ௮ 
பிறர்தார்‌ பதுமைதானே என்றும பாடம்‌ 


கயத்தாற்று ராசா பாடிய சையறம:--- 


வெண்பா 


இனனமுதப்‌ பாமாரி யிவவுலகக்‌ திற்பொழிந்து 
பொன்னுககற்‌ பெய்யப்‌ புகுக்சகால்‌ -- மன்னும்‌ 
புலிவி ர ராகமன்னர்‌ பொன(டி மேற்‌ சூட்டு 
சுவிவீர ராகவமே கம்‌, (௨௬ 


தோற் தொளித்திருந்ச துலக சுவ்களெல்லாம்‌ 
மேற்றா ரசையின்‌ விளங்கியவே -- ஏற்றாலுங்‌ 
கன்னை தாரன்‌ சவிவீர ॥ாகவனாம்‌ 
பொன்னாருஞ்‌ செங்கதிரோன்‌ போய்‌, (௨௭௭ 


குபு. ஏர்ருலும்‌- இரத்தல்‌ செப(நிறுடை யனாயினும்‌, ௮74 
சளைப்பாடிப்‌ பரிசுபெறர்‌ சொழிறுடையனாயினும்‌. சன்னா 
தாரன்‌ - சன்னனுடைய அ௮வதாரமானவன்‌, கன்னனைப்போ 
கொடுப்பவன்‌, தாள்‌ ஏற்றாலும்‌ பிறர்ச்ரச்‌ கொடுப்பவன்‌ என்‌ 


சடையாண்டியைப்‌ பாடிய வசை:-- 
விருத்தம்‌ 

கொடையாண்ட மன்னரிற்‌ கச்சிரல்லானைச்‌ குறுகியன்னேன்‌ 
தொடையாண்ட முல்லைப்‌ புயவரைச்‌ சாரலிழ்‌ றுன்னிமுப்பான்‌ 
உடையாண்‌ டிருக்து கவீமத மாக்க ஞூடன்பொருத 
சடையாண்டி கைபிற்‌ குஈங்காண வாமுத்‌ தமிழ்ச்சிங்சமே, 

(-பு, சொடையாண்ட. முல்லைப்புயம்‌ - முல்லைத்தொடை 
யாண்டபுயம்‌, முல்லைமாலை யணிந்த புயம்‌, முப்பானுடை... பாண்டு 
இருர்து - முப்பது வருடம்‌ இருந்து. சவி சதமாக்கள்‌ - புலபர்கள்‌. 
குசம்‌ - தருப்பை, 

கள்ளர்தீச்ரூடு முனையர்மடத்திலிட்ட ஷண்மாக்கச்‌ 
ரடைப்‌ பெரிய தேவனுக்கு விண்ணப்பத்‌ திட்டெழுத 
வைத்த செப்வமேதென, 

கு-பு. இது எடிக.ரில்‌ டுஃவாறே சிதைந்து காணப்படு 
கின்றது. 


குடர்தைப்‌ பயணர்‌ தவிர்த்து ஒரு தாதி கிரிதகமா 
பிருர்தபோது பாடியது ;-- 


வெண்பா 


மனறந்தான்‌ ற்ளர்ந்தார்க்கும்‌ வாயுமண்டோ காடி 
அனர்தா (|தனா எசல்வோஞ்‌-- சினந்து 
வடித்தெடுத்த வேற்சண்‌ மணிபிரண்டு கொண்ட. 
கொடித்தடுத்தா லாரேகு லா, (௨௭௩) 


குஈபு, ஒருதாதி நிமித்தமாய்க்‌ குடர்சைப்‌ பயணம்‌ தபிஈத்‌ 
இருச்த போது பாடியது என்க, குடர்தை - கும்பகோணம்‌, 
அனகச்சா - விளி. புதனாள்‌ - புசன்கிழமை, வடித்தல்‌ - கூராக்‌ 
சல்‌, சொடி - காக்கைக்கும்‌ கொடிபோன்ற பெண்ணுக்கும்‌ 
சிலேடை, 
தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 


முற்றிற்று, 


சேய்யுண்‌ முதற்‌ குறிப்பகரா தி 


கி 
௮௮ 9 தியோ 
௮ ஈசம்‌ புலியத 


தடும்போதுஞ்‌ - 


அடை யென்பார்‌ 
அண்ணறிருவாலி 


அத்தி முதலெறும்பீ 


அச குலநிலக 
அரிய சேட்குர்‌ 
அலங்க லணிமார்‌ 
அலைவளைத்த திருப்‌ 
அவனி முழுதுன்‌ 


அபர கொளுர்தொ - 


அளிம்சா தானே 
ஃரங்கூர்‌ பெரி 
அறிமுரைத்‌ தானும்‌ 
அற்ற சலையிலரு 


ஷூ. 


க்‌ 


அன்று ட செல்லச்‌ - 


௮ன்ளறயிலுமின்‌ 


ஸீ 
39௨ சடைமணி 


அட ஈனிமறர்த 
அ9வெதுரு செச்கே 


ஆயிரவர்‌ புலவோரில்‌ 


௮ரிய ஈன்று 


அரேயெனு மொன்று 
ஆழியான்‌ பள்ளியணை 


ஆறு பெருக்கில்லா 
அறெல்லாஞ்‌ செர்‌ 
ஆற்குழையோ 
ஆன்பாலுக்ே தீ 


ட 

92 |இடு£்ஈட்‌ புண்படு 

27 [இதான்‌ க$லயா - 
70]இ.௮ ந தலழசோ 
46 இர்சாயிருரதபேர்‌ - 
34[இரவலாளரே ்‌ 
68| இருமா மணி - 
06 இருமபனை வெண்‌ - 
23 இலகு புசமாறை : 
09 இலங்கிலை வேற்‌ - 
77 டுல்லென்பார்‌ ய 
32|னிதினி தெனச்‌ - 
201இன்ற பரிலென்‌ - 
6|இன்றோ ஈங்‌2ம்ப - 
76 இன்னர்‌ கலிய்5ர்‌ - 
28|0ன்னங சலைமக - 
(41 இன்னமுதப்‌ பாமாரி 
201இமை யொனறிரணடு 
4] 


[ஏ 


1 லிறர்‌ ரீலிளை. 


40 ்‌ 
9 உயகாமலேயா.... - 
42| உங்கண்மனர்‌ ம 
90 உண்ட வயிற்றி 

ப ண்ண்‌ ருண்ணீ ட்‌ 
40 உமையவளு நப 2 
ன்‌ உலஇிலிலையென்‌ - 


60 ன 


40[8ழிச்‌ துலுஈ்கல்ல 
30 ரள பார்ப்பார்‌ . 


43 


54 
111 


[6 
(: 
71 
69 
33 
11௦ 
72 
30 
45 
105 
1 16 
௦0 


25 
01 
9௦ 
1/ 
32 
70 


98 
74 


செய்யுண்‌ முதற்‌ குறிப்பகராதி 110 





௭ கா 
எண்டிசா முூகமுர - ஸ்‌ ணு  : ்‌ ்‌ 
்‌ எண்ணீர்மைநா ம்‌. ,5 டல ள்‌ ல 
... ர [2 ர்கைகரு ்‌ - 42 
.... 8 ர பக ச - 0 
எறிக்கும்‌ புகழ்க்‌ - ம 
ன தம்வா கு எ ( காஜெர்சேன்‌ 5: அடு 
என்னுடைய தம்பி 3 கு 
என்னையவரற - 5 631குடசர்குணகட - . 56 
என்னெஞ்சமென்‌ ல வ 73 .குட்டிற்குப்‌ கன ல 07 

(குப்பாயம்ட்டு _ - 77 

்‌ இரக்குமாய்‌ - உ - 99 
ஏசாவடமென்‌ ௨ தே! குலகுலமெ 174 
ஏடாயிரங்கோடி - - (23 குழலில்‌ றப்பினு - . 47 
ஏருமிரண்டுள ட. 24 நுழற்காலரவிர ட 2 

ம்‌. (குறைபுளார்‌ ல உ ட்ஃ 00 

்‌ குன்றும்‌ வனமுங்‌ ௨ 1 
ஒட்டக்கூத்தன்‌ -  - [13 ன 
ஒருகையிருமருப்‌ - - 20 தந்தப்‌ 4 ன 
ர. [கத்தான்‌ முகத்‌ - - 27 
பசந்த்‌ த அ கூரிபவாளாற்‌ ௨ 1] 
ஒன்றாகக்காண்ப - ௩ 3 ட து 
ஒன்றுமறியோரா - - 60 - 5 

4 ற்‌ பிடித்‌ ௫ 3] 
சண்டன்‌ பவஸிச்‌ - - நிழ) ட 
சண்ட பணியக£ட - ல 73) சைம்மணிச்சீர்‌ _ (1 
சண்ணார்‌ மதிக்கு - - ப அபுலலாடியு ன ரத 
ச தமல [மனார்‌ ௫ க 2௦ ல்‌ 
கம்பன்‌ பிறர்தவூர்‌ -  - 72) ள்‌ ம்‌. இவல 
ட ன தி . 35 'கொடையாண்ட 5 - [17 
52 ௮௫ தத ப கொலையைத்‌ தடவிய உ நீட 
சருணையாலிர்‌2 3 ௨... ௨ 2] ப 
சலிங்கபிழந்து - - 91) ட தரி 
கல்லாத கொரு வனை ௨ 15; 3 
கவடிகளாகத்‌ - - 99) ்‌- ச்குச த க்‌ 
கவியரசர்தம்‌ - ௨ $[/கோடானுகோடி ட்‌ 
சன்னியழிர்தனள்‌ - - 30 கோடி கொடுத்தும்‌ ்‌ 





120 


கோட்டாற்கொழும்‌ 


சோதில்‌ குலம்‌ 
ச 
சத்தம்‌ பயிலும்‌ 
சந்தன மரமும்‌ 
சா 
சாணர்க்குமுன்‌ 
சாலப்‌ பழுத்த 
சாறு தலைக்சொ 
சி 
சிரையன்றினக£ 
சிறப்பார்மணி 
சிறுகரைலெய்‌ 
சீ 
சரங்கத்தார்க்குர்‌ 
சே 


செக்சோ மருங்குல்‌ 


செங்கான்‌ மடவன்‌ 


செட்டி மச்கள்‌ 


செர்தமிழோர 


செப்பாரு முகிழ்‌ - 


செய்யும்‌ வினையும்‌ 


சென்று செவியளக்‌ 


சென்றமுதுண்‌ 
சென்னி விளைகழ 


சே 


தமிழ்‌ 


சேய செங்குன்றை - 
சேரலர்‌ கோன்சே - 
சேலை யுடையழகா - 
சேனை தழையாக்கி - 
சோ 
சொச்சன்‌ மதுரையி - 
சொருக்‌ சவிழ்ர்த - 


சொல்லியைச்‌ சொல்லி - 


ராவலர்‌ சரிதை 


5 
26 


$0 


த்‌ 
தடக்‌ சடலிற்‌ 
தடவுஏனைப்‌ 
தண்டாம லீவது 
தண்ணீருங்கா 
தந்தை பிறக்கிற 


தருக்குலவுகண்ண 


தனிமை பெறு 
தன்னுடன்‌ கூடப்‌ 
தின்னுடையதேவி 
சா 
தாதாவென்றா 
தாயரவைமுன்‌ 
தி 


இங்கட்குடை 


62] திருத்தங்கிசன்‌ 


30 
47 
30 
18916) 
03 
41 


85 
67 
34 


திருமாலு சீசனும்‌ 
சகிறையின முறை 


்‌்‌ 


இனை விளைத்தார்‌ 
தீ 


இட்டுச்சவியென்‌ ற - 


தூ 
தூசு தூசாக்கு 
அாதஞ்சு சாழிகை 
தாபங்‌ கமழும்‌ 
தே 
தென்பாராளு 


தென்னவா மீனவா 


தே 


தேரையார்‌ தெய்‌ - 


தேறலமிர்தச்‌ 
தோ 
தொட்டி லிருக்க 
தொல்காப்பிய 
தொழுகின்றமன்‌ 


82 


1 [4 
206 
60) 


20) 
00 
00 


101 
70 
60 
01 


40 
45 


செய்யுண்‌ முதற்‌ குறிட்பகராதி 


தோ 

தோற்றா தொஃிந்திரு 
ந 

ஈகுதச்சன்ரே - 
ஈடச்சலன்ன - 
நடித்தது ஈச்சர - 
நள்ளாற்றுத்‌ - 

நா 
காடாமுதனான - 
சாணென்றானஞ்‌ 


சாரரய்‌ சாராய்‌ ன்‌ 


கானே யினி௰ ன்‌ 


நினை ௮கவி ட 
நீ 
நீயே, புறவினல்‌ - 


5 


நூலார்‌ நாலாயிர 
நூந்றப்பத்தா 
கே 
நெட்டிலையிருப்‌ - 
நெற்பயிர்‌ விள - 
ப 
பசிமுச கோவ - 
பத்தம்பிற்பாகு - 
பத்துக்‌ கொண்டன 
பர்தரிலே வாளை - 
பழியும்‌ புகழும்‌ - 
பறியாரோ நின வா - 
பா 
பாடுவார்‌ பாடும்‌ - 
பாட்டுத்‌ தொடுக்கு 


பாண்டியரிற்பா - 


பாப்புக்‌ குரங்கை - 
ரர தத்‌... 4 
பாரி பறிர்த ல்‌ 
பாலலகை மன்று - 
68 (பாவலன்‌ வாசலி - 
33 பாம்ப்பாய்மட த்‌ 
ந்த பி 
60 


பிைர்தாரோ.. - 


. பு 
3 பசார்‌ மன்னன்‌. - 
“| பக்கு விடைதமுவி 

6 () அக்‌ மெண்‌ ணவ 

௬ இ பவிழே ர பெறு ்‌ 

ம்‌ ்‌ 

(7 பூவ மல வாலி ம்‌ 
பூவி லயனும்‌ - 

1(/ பூவேர்தர்முன்‌ ்‌ 

பே 

| 

8. 

ன்‌ 


5 


பராமாடிரு காளை 
போ 


[ல 


| 
| பொங்கு ச்‌ பிழ்‌ _ 
7) பொங்குட்டியின - 
5 டொஇியி | லகத்திய ட்‌ 

பொரு$த மொரு - 


போன்‌ பாங்‌ ட்‌ 
14 போ 

பி ு 
43 போன போன _ 
37 ம்‌ 
மய்கசை (யாரு பா 2 
மண்படுமோ ப்‌ 
மதிபாய்‌ சடை . 
மதிமலி புரிசை - 


(அ) ்‌ இ 
மு யாதா 


ட 





37 
40 
65 | மன்சவிதாலம்‌ ல்‌ 





1 


[21 


80 
99 


06 
93 
102 


2 
33 


53 
112 


கோர்‌ சோர்‌ 
பட்டு 


10) 


[03 
100.1 
21 
0 


ஒ* 
2/ 


13 2 
௦ 


செ] டை 


122 


மதுர மொழியி - 
மருவு புகழ்கி ்‌ 
மலையினுக்கா _ 
மனந்தான்‌ றளர்ச்‌ - 
மன்னவனு நீயோ - 
மன்னு திருவண்‌ - 
மா 
மாகுன்றனைய _ 
மாதாவைப்‌ வ 
மாப்பைர்தார்‌ க 
மாவுறய்னெ . 
மாறுகொடு ்‌ 
மானபாரனபயன்‌ - 
(ம்‌ 
மின்னு மாளிகை - 


ஜ்‌ 


ம்‌ 
ரீனஈம்‌ பற்றிய - 
ம்‌ 
முதி!ு்‌ தமிழ்தெரி 
முத்தெறியும்‌ பெண்‌ 
முரணில்‌ பொதியில்‌ 
முற்றாத காஞ்சி _ 
முன்னா ளறபத்து ன 
முன்னா ௦ி( ரர்‌ ல்‌ 
ம்‌ 
மூட்டை கலம்‌ ப்‌ 
மூவர்‌ கோவைபு - 
மே 
மெய்கமுவிவர்‌ ம்‌ 


மோ 


மோட்டெருமை 


யா 
பாவரேசாராளர்‌ - 


[7 


110 


நாவலர்‌ சரிசை 


23 வ 
03। வரசரிசிசோ 
67 | வலம்படுவாய்வா 
வள்ளியோரப்‌ 
32) வமஈ்குடையார்‌ 


39 வயா 


வாசமல/மடர்‌ 
00 வாசவயனரஇி 
வாதவர்‌2 சான்‌ 
70 வாயிலொன்று 
ப9  வாய்தித வயிரபுர 
௦! வாலிய பொற்பரி 
0; | வாழெொப்பிலாத 


வி 


109] விண்ணக.” 


வ ரகரிருவா பு5[, 
விரகன்முத்‌ மிழ்‌ 
80 வில்லம்புள்சொல்‌ 
ச” 
| வி ஸ்ர்ற்து 


03 


ல்‌ வே 


ண்ச்வர ஸூ 
... 
-1லெய்‌ ப ஈப்ஈறுவி 
்‌ |வெழும்புற்கையு 
வெற்றிப்பாடு 








ப 


95 | வே 
வேசைய3ர மல்கு 
மேேம்பாகலுமிளி 


30 ஓழுங்கு. ௮ மாரா றி 
்‌ 
௦09௨ 


“2 அவங்சம்லலர்‌ 
வையரம்பெறினும்‌ 
34] வையைக்துறை 


்‌ 


1 


8 


13 
12 


17 


35 
00 
13 
113 
24 
107 
107 


03 
22 
105 


பபயாகராதி 


அசத்தியம்‌ 2, 3, ஆய்‌ 18. 
அசத்தியனார்‌ |, 2. அட்‌ சகாண்ட நாயன்‌ 39, 30. 
அகளங்கன 42, 44, 45, 47, 01.| ஆமர்மல்லன்‌ 10, 





அகநானூறு 5, | ஆரியசேசரன்‌ 81, 92 83, 
அங்கதப்பாட்டு 6, 10, அசருலா 112, 

அங்கவை [9, 20 | அரூர்‌ 89 

அசுவதரர்‌ 39, அலஞ்சேரியயிர்‌ தன்‌ 11, 
௮சசுசசளப்பாளன்‌ 60, றை 7, 

அடைப்பு வீதம்‌ 07, ஆறைச்சலம்பசம்‌ 00 
அதிகமான 2 | இரையர்கோன்‌ 00. 


அதிமதுர கவிராசன்‌ 04 69. (0, ( இசையாயிரம்‌ 42, 
அ.திகீரராம பாண்டியன்‌ ) 70, இசை அணுக்கம்‌ 2, 
அர்த£க்சவி லீ ரராசவ முரலி இடும்பாஉனம்‌ 114, 


யார்‌ 103 இடைசசடகம்‌ 2 
3 பயன்‌ 41, 42, 90), 0). | இணையா£மார்பன்‌ 31, 
அபிராமன்‌ 02. | இரட்டையர்‌ ?்‌ 
அமபர்ச சிலம்பி !4. இ ணியன்‌ 3. 
அம்பிசாபதி 43, 49. இ ரமாயணம்‌ 105. 
௮ம்‌ கர்‌ 02, | இராபர்‌ 74, 05 
அம்மைச9 60 | இருர்தையூர்ச்‌ உ ருங்சோழி 
அயோத்தி 107, மோச? 
அரி 40. க ச ட்‌ 


அரியலூர்‌ மழவராயன 105, 
அரும்பைத்சொள்ளாயிரம்‌ 42, 








ட ்‌ 


அவலையார்‌ 12, 14. | இளா திருமாறன்‌ 2 
அறமவளர்த்த முதலியார்‌ 01. ) நறை பஞா [, 3 4) $. 
௮றிவுடையானார்‌ 2, ஈழமணடலம்‌ 110, 

௮யன்றைச சடையன்‌ 60, 60, | உண்ணாமுலை எல்லப்ப ஈயின்‌ 
அனர்தன்‌ 117, 107, 

அனர்தை 109, 110, உ தாரல்லூர்‌ ஈங்கை 73 
அனுமன 53, | உறையா 0, 


ஆசுகவிராச சிங்சம்‌ 100, |ஊழித்துலுக்கு 04 


(24 தமிழ்‌ நாவலர்‌ சரிதை 





எழினி 18. | கலிங்கம்‌ 49, 91. 
ஏகம்பகாதருலா 30, சலியாணபுசம்‌ 45, 
ஏகம்பவாணன்‌ 69, 71. கவிராசபிள்ளை 100. 
ஏரெழுபது 20, சவிவீரராகவன்‌ 103, 113, 114. 
ஏழிற்கோ 10, க ழாய்ச்‌ கூத்து 50, 
ஐங்குறுநூறு 3. | களத்தூர்‌ 107, 
ஒட்டச்கூத்தர்‌ 42, 46, 07, (8, சளர்தை 39, 105. 
113, களரியாவிரை 2, 
ஒட்டியன்‌ 01. | களவழி காற்ப.து 57, 
ஓப்பிலாதி 106. | சன்னிக்கோன்‌ 606, 
இரங்கல்‌ நாடு 32. காகுத்தன்‌ 34, 
இரி 18, காிராடு 63, 
கச்சி 117, காஞ்சி 57. 
கச்சி ஈல்லான்‌ 117, காரிக்கோன்‌ 00, 
கச்சியப்பா (03, ' காரோகணம்‌ 009, 


சச்சியப்பன்‌ 70, |காசோணர்‌ 08. 
கச்சியேகாம்டான்‌ 30, பத்‌ காவேரி [4, 30, 72, 








கச்சிராயல 77. (காளத்தி 7 9,110. 

கடகம்‌ 62, 07, காளமேகப்‌ புலவர்‌ 61, 
சீடிசை 101, காளி 34. 

கடிசையார 100, காளிககன்‌ 2. 
சணச்காயனா 2, காளிமபன்‌ 33, 
கணைச்சாலிரும்பொரை 57. காளையார்‌ கோயில்‌ 25, 27. 
கண்டன்‌ 44. 45. இட்ணப்பவாணன (10, 
ஈண்டி 53, இட்ண-ராயர்‌, மகா.ராயர்‌ 74. 05 
சண்டியூர்ச்‌ சச்சன்‌ 29, இட்ணைய மழவராயன்‌ 100 
கண்டியூர்‌ வண்ணாத்தி 20, 'பட்ண(சருஷ்ண)பூபாலள்‌ 01. 
சண்டியதேவன்‌ நக நீ. சிட்ண (கிருஷ்ண); ஈாயர்‌ 04. 
கண்ணபுரம்‌ தீத்தாள்‌ 58. கிள்ளிவளவன்‌ 10 
கதிர்காமத்து வேலர்‌ 02, குடகர்‌ 60, 
கந்தப்புராணங்கச்சியப்பர்‌ 103. [குடச்தை 117 

கபாடபுரம்‌ 2, 45. தால விண்ணாள்‌ ௦௦. 
கபிலர்‌ 2, 6, 7 | குடிதாங்கி ட. 

கம்பர்‌ 20, 56, 69, 72, 113. |குணவாயிற்‌ கோட்டம்‌ $7. 
சம்பளர்‌ 38, ன்ன 6, 

4யத்தாறு [13, குமாரகுலோத்தங்கன்‌ 40, 
சயத்தாற்றுராசா 113, 119, |குமாரசரசுவதி 01, 

கலி 2, குமாரவொப்பிலாதான்‌ 100, 





பெயரசாரதி 


கும்பமுனி 72, 
கும்பயோளி 93. 


குயச்சொண்டான்‌ 0. 


குருகு 2. 

குருஈமஏவாயர்‌ 08, 
குரும்பை என்னும்‌ தாதி 34. 
குலோத்‌ துங்கன்‌ 43, 40. 
குளமுற்றம்‌ (0 
குறுந்தொகை 3, 


கத்தமுதலி, கூத்தன்‌ 42, 43) 


49, 48. 
கூத்தனூ ரப்பன்‌ 08, 
கூத்தாள்‌ 27, 
கூச்து 3 
கொல்லிப்பாவை 34 
கொல்லிமலை 31, 
கொழும்பு 97, 
கொற்கை 29, 
கோடை 73 
கோப ராஜன்‌ 64. 
கோப்பெருகந்கிள்ளி 10, 
கோஷர்‌ கிழார்‌ 9, 10, 
கைசசங்கு 0, 
கையறம்‌ 30, 110. 
கைலை 22. 
சங்கத்தார்‌ [ர, 24, 
சங்கப்‌_லகை 25, 
ச்பவை 10. 20, 
சடையன்‌ 30, 
சடையாண்டி 117, 
சது. ரானன பண்டிதன்‌ 33. 


சத்திமுற்றப்‌ புலயன்‌ 0. 


சர்திரவாணன்‌ கோவை (09, 


சமணா்‌ 37, 

சமபராசன 39, 4, 
சம்புகுலப்பெருமான்‌ 30. 
சம்புபதி 39, 

சய்தங்கன்‌ 40: 


125 


| சரசுவதி 42, 


| ச.ரராமன்‌ 31, 
சபையப்ப நாயன்‌ 67, 
சாத்தந்தையார்‌ (0, 
சார்வபெளம பாண்டியன்‌ 61, 
சாளுயத்‌ இருமலைராயன்‌ 64, 
சாளுவ ராயக்கர்‌ 05, 
சிங்களம்‌ 43 
சிங்கையாரியச்‌ 
51; 53: 
திராமலை , 27, 
சரிபட்டர்‌ 05. 
சிரையன்‌ தினகரன்‌ [[4. 
திவாகான்‌ 735 
சிறுபாண்டாங்கன்‌ 2 
| சிறுமேசாவியர்‌ 2 
|சிற்றிசை 3, 
சேச்சன்‌ 20, 20. 
ாற்சம்‌ 8 [, 62, 
£வலமார 70, 
£விலிபுச்தூர்‌ 105, 
செக்கார்‌ 42. 
செங்களுன்‌ 97 
செங்காட்கெ கோட்டம்‌ 24, 
| செங்குன்றை 106. 
[2-5 31, 
செண்டுவெளி (4. 
செம்பியாசோன 67. 
செம்பியன்‌ 43, 
செயங்கொண்டான்‌ 41, 
செயதுங்கன்‌ 30 
செழிய சரையன்‌ 107, 106. 
சேன்‌ 35. 
| சேடாஇபன்‌ 106. 
| சேதிராயன்‌ 29, 50. 
சேர்தம்‌ பூதனார்‌ 2, 
சேரசோம பாண்டியர்‌ 20), 
। சேரமான்‌ 13, 








சக்கரவர்சஇ 





[26 


தீமிழ்‌ சாவலா சரிதை 


சேரன்‌ 13, 23, 44) 54, 60, 07, திருப்பா திரிப்புலியூர்சசலம்‌ 


58, 69 


பகம 37. 


சேரன்‌ கணைச்சா லிரும்பொ] திருப்புசலூரச்தா இ 46, : 


றை, 

சே! மான்‌ பெருமாள்‌ 4, 

சேலம்‌ .09, 

சைவர்‌ 82, 

சொக்கநாத சுவாமி 4. 

சோமன்‌ 47, 48. 

சோழன்‌ 22, 31, 32, 35, 36, 
43) 46) 54, 50, 98) 66, 09, 
2 


சோழனும்‌ தேவியும்‌ 07. 

சோழ புலவன்‌ 05, 

ஞானவரோதயர்‌ 02. 

தஞ்ச 26 

தட்டான்‌ திருவாலி 34 

தண்டி 49, 

தத்துவப்பிரகாசர்‌ - பண்டாரம்‌ 
93, 09. 

தீருமி3. 

தலைச்சஙகம்‌ 1, 

தாதர்‌ 52. 

தாதன 36, 

காதி, 

இம்மராஜன்‌ 62, 

இமமய்ய வப்பய்யன்‌ 111, 

இரிபுவனம்‌ 47, 48. 

இிருக்கண்ணபுரம 71, 72. 66. 

இருச்சண்ணமங்கை 67, 86. 

திருச்சழுக்குன்றப்‌ புராணம்‌ 
[17, 

இருச்குடர்தை 22, 80, 

தருக்சை வழச்கம்‌ 60. 

இருக்கோவலூர்‌ 0, 

இருஞான சம்பர்தர்‌ 07, 

திருத்சங்கி 22 

திருச்தோணியப்பர்‌ 03, 


திருமலைராயன்‌ 61, 83, 0௦. 
திருமால்‌ 43. : 
இருவச்கைச்‌ கொங்கராயன்‌ 38, 
இருவண்ணாமலை 102 
இருவண்ணாமலைச்‌ சம்பச்சன்‌ 39. 
இருவழுர்‌ தர்த்தா தி 72, 
இருவள்ளுவர்‌ 12. 
இருவாமாத்மூர்க்கலம்பகம்‌ 40, 
இருவாரூருலா 112. 113, 
இருவாரூர்‌ காகராசாம்பி 74, 
திருவாலங்கா?ி 12, 
திருவாலி 34. 
இருவானைக்கா 82, 
இருவிளையாடல்‌ 8, 
திருவொற்றியூர்‌ வல்லி 33. 
இனகரன்‌ (14. 

திட்டுககவி 112, 

த த்நாள்‌ 88. 

இத்ரான்‌ [07, 

திபங்குடி 41, 42, 
துலாபரு.தானம 45, 50, 
துவரைச கோமான்‌ 2, 
துறையூர்‌ 24. 

தெண்டி 80, 

ழெய்கீசன்‌ 20, 
9தன்பாண்டி நாடு 60, 
ெெயபாலை 109, 
சென்றில்லை 55, 

தேவ. ரசண்டன்‌ 66, 
தொண்டி 67 
தொண்டைமண்டலம்‌ 60 
தொல்சாப்பிய தேவர்‌ 37, 
தொல்சாப்பியம்‌ 7, 3, 
தொல்சாப்பியஞார்‌ 2, 
நகர்‌ 2, 8, 


பெபெயரசரரதி 


நச்தி, ஈ$இபுரம்‌ 00, 
நர்திடமாணிக்சம்‌ 1160. 
ஈலங்கிள்ளி 0. 

ஈல்லர்‌ துவஞார்‌ 2, 
நள்ளாறு 8, 

ஈள்ளி 18, 

ஈற்றிணை சானூறு 3, 
ரசாசதேவன்‌ 114. 
நாகபட்டணத்துச செட்‌.ட 37, 
நாஞ்சில்‌ வள்ளுவன்‌ 15, 
நாமகள்‌ ௦, 
சாலுகோடிகவி 17. 
நான்முகன்‌ 5, 

நிதியின கிழவன்‌ 1, 
நிரஞ்சனசா£ர்‌ (12, 
நிழைநில்லாதவகவல்‌ 17, 
நீலஃங்கன 77. 
நெடுஙகிள்‌ 90, 
செடுஞ்செழியன்‌ 59. 
கெற்குன்றவாணமுதலியா£ 40 
ரென்மலி - த்‌ தசசன்‌ 35, 
சேமிகாசர்‌ 47 
பட்டிமணடபத்தார்‌ 6, 
பணியாரக்குடம்‌ 63, 
பதிற்றுப்பத்து 3 
பத்துப்பாட்டு 3, 
பம்பையாறு 40, 

பரணர்‌ 2, 
பரமேசுரப்புலவன்‌ 102, 
ப.ரராச சிஙகம்‌ 104, 
பராச சேகரன்‌ 112. 
பராக்‌ ரமமாறன்‌ 93, 
பரிபாடல்‌ 2, 3, 
பனந்துண்டம்‌ 2, 
பனம்பா.ரம்‌ 2, 
பழையனூரார்‌ 64 
பழையலூர்க்காரி 13, 
யாகற்கொடியறுத்தல்‌ 04. 


177 


பாசவதம்‌ 82, 

பாணபத்திரன்‌ 4. 

பாண்டியன்‌ [1, 2, 28, 32, 42, 
$3, 64, 96, 58), 69, 60, 61, 
(4 65, 70, 71, 101, 

பாணடியன்‌ தேவி63. 

பாண்டியன புலவன 66, 

பாய்சசலூர்‌ 73, 74, 

பாரதம்‌ 9, 

பாரதகெண்பா 3, 

பாரி6, [₹, 

பிரசாப ரூத்‌ திரன்‌ 32, 02, 

பிரமன்‌ 14, 

பிள்ளைப்‌ பாண்டியன்‌ 07. 

புகமேச்தி 50, 

புகா 42, 66, 

புறகனூர்கி இழவன்‌ 78. 

புதுவை சே திராயன்‌ 29 

புத்சசமயம 67. 

புலிககுட்டிச ச.சன்‌ 89, 

புல்வேளூர்ப்‌ புதன்‌ 12, 13, 

புவனை 48, 67. 

புழல்‌ 53. 

பு பற்கோட்டம 60, 

புறநானூறு ப 

பூதா 10), 

பெண்ணையாறு 21, 

பெருங்குன்றூர்‌ இழார்‌ 2, 

பெருர்தலைச சாததனார்‌ 8, 

பேகன 18, 

பேராிரியர்‌ 47. 

பேரிசை 3. 

பேரையூர்‌ 79, 

பொதியில்‌ 6, 

பொய்கையார்‌ 17, 

பொய்யா மொழியார்‌-புலவர்‌ 
14, 24, 28, 

பொருளதிகாரம்‌ 3, 


128 


பொன்னிச்சோன்‌ 6“, 
மட்பச்ச காசரி 34. 
மடையன்‌ 40. 
மதுரையாிிரியன்‌ மாறன்‌ 2 
ம்துரைச சொக்கா 80. 
மயிலாப்பூா 34 
மருதனிள சாசஞனார்‌ 2. 
மருத்தன்‌ 22. 
மவயமான (௦, 

மலைய சான்‌ திருமுடிக்காரி 7 / 
மலையன்‌ 18 
மழவராயன்‌ 73, 
மாக்குடி மரு ௫ 
மாசை 40. 
மாபுராண . 2. 
மாவலிவாணன்‌ 659 
மிதிலை 40) 
மூ$காவனாச 10, 
முூசச பகம்‌ 6 09 
மூடிசூட்ட மூலம்‌ 09 
மூட்டை 22 
முதுசூரிபர்‌ 4! 
மூஅகுருடு 2. 
மு.துரசாரை 2, 
முத்‌ 2தாளளாயிரம 3. 
மும்மணிக்கோஸ 30 
முரிஞ்சியூர்‌ ர. ஈாகராப 1 
முருகவேள்‌ 1, 5, 23, 27, 
மூனையகரையன்‌ 71 
மூவேர்க£ 53. 
யாதவன்‌ 12 
ராமராஜன்‌ 02, 
வக்சபாகை 30. 
வஞ்சினச்சாஞ்சி 58, 
வூகன்‌, - காரமுத5ு 10). 
வட்டப்ப ராச? 31, 
தனத்த 70: 


ஞர்‌ 59. 


அதனை 





தமிழ்‌ சாகலர்‌ சரிசை 


வண்ணம்‌ 106, 
வத்தவன 13, 
பபிரடாம்‌ 2, 
வாதன்‌ 80, 00. 
டாதுஙசராம பாண்டியன்‌ 62, 
| வரி 3 
வருணன 21, 
வல்லை 7( 
வள்டின சூர. 
வரளுவமாலை 3, 
உலையன்‌ 37, 
வள்ளுவா த்‌, 6) 12, 
வாணன 36, 60, 71, 105. 
ரணியன அாபன்‌ 30. 
வாரவன 13, 
(வாபர்‌ டுகன்‌ 78, 
| உரலடகாடிலம்‌ 04. 
னிஈடசமுச 0 30 
'விக்ரம சோழனுலா 43 
கொட சோன 2, 43, 60, 
72, 
விசரமராறன்‌ 93, 
லிச பாசன [13 
பிசகு 1 பாப்சசல்‌ 00. 
0ட்ட௩ ராசா 01, 
வின்ணன்‌ 78, 
(விண்ணு 85, 
சாய: - 20, 23, 
(அபா, மா்டமசவல்‌ 2, 
39) 0 
(திட சன்‌ 66, 
வ்ராசடன்‌ 193, 
(1/சண்டா. | 2, 
| வெள்‌ ரர்க் சாப்‌ ॥னாயா 2, 
வேம்பத்தூர்‌ 80, 
்‌ த்‌ அரார்‌ 94. 











| பிலலீ 





1160 84 60௦ டும்‌ லு ட்ய&026 எ 192], 


ஓம்‌ 


ரமண மஹரிஷிகளின்‌ 


நிஜ ஸ் வருமாம்‌ 


இரண்டாம்‌ பதிப்பு 





ரமணாஸ்ரமம்‌ 
பெருமாள்சாமி அவர்களால்பூ 


வெளியிடப்பட்ட து, 


1938 


வி்‌ அனா 


பவா ட்டி கா 
உட்‌ டபயபேபேஙாபிக காார்ப்கஙி 5௧, 
4௩௧5. 


டே 


முகவுரை 


1. அடியென்‌ ரு ஸர்யாச, ஏட்டைப்பார்த்துப்‌ படித்தது 
அதிகம்‌ இல்லையெனினும்‌, உலகைப்‌ பார்த்துப்‌ படித்தது ரிது 
உண்டு, உண்மை ஸர்பாரிகளிடத்தில்‌ பெருமஇப்பும்‌, பக்தியும்‌ 
உண்டு, இளமைஃ காலத்தில்‌ பர்மா நாட்டில்‌ ஒரு மஹானைத்‌ 
தரிசித்துப்‌ பழகும்‌ பாக்யம்‌ பெற்றிருந்தேன்‌. அவர்‌ ஆரிமத்‌ தக்கு 
வந்து சேரும்‌ அரும்பொருளெல்லாம்‌ ௮ன்றன்றே பலர்க்கும்‌ 
செலவிடும்‌ *மஹாத்ய।$) அரும்பெரும்‌ ஞானி, அஃர்‌ தியாகபுத்தி 
யில்‌ அடியேனுக்கு எண்ணரிய ஈடுபாடுண்டு, பின்‌ இந்தியராட்டுக்குத்‌ 
திரும்மியபோது யோகானர்தர்‌ என்னும்‌ உத்தமர்‌, பிராமண”சவாமி 
கள்‌ நிலையை வியந்து ௯ றக்கேட்டு, திரு௨உண்ணாமலை சென்று பிரா 
மண பால சர்யாசியைத்‌ தரிசித்தேன்‌, பிற அன்பர்கள்‌ அவசை 
ஜோிரூபமாகவும்‌, தட்டிணாமூர்த்‌ தமாகவும்‌, இன்னும்‌ பலப்பல வடி. 
வங்களாகவும்‌, தரிரித்ச தாகச்‌ கூறுவர்‌. அடியேன்‌ ௮தீதகைய காட்‌ 
திகள்‌ ஒன்றும்‌ காணவில்லை. ஆனால்‌ பல்‌ நற்குணங்களையும்‌, அரிய 
வைராக்கெயெங்களையும்‌ கண்டேன்‌. ௮ை, பர்மாமீதசத்து மகானைப்‌ 
போலவே சுவாமிகளைக்‌ கருதம்படி எளியேனைத்‌ தாண்டின, 
அ௮க்குணங்களுள்‌ ஒன்று ஆரரமத்துக்கு வரும்‌ பொருள்களை அப்‌ 
போதே அன்பர்‌ பலர்க்கும்‌ செலஙிட்டுவிடும்‌ தியாகபுத்தி; நாளைக்‌ 
கென்று கருதா ஈன்மனம்‌, இதில்‌ ஈடுபட்ட அடியேன்‌, மஹரிஷி 
கஞக்குத்‌ தொண்டுபூண்டு படெர்தேன்‌, உடல்‌ பொருள்‌ எல்லாம்‌ 
பகவான்‌ பணிவிடைக்கே என மதித்சேன்‌, 

9, புகழ்பாவாத முன்னெல்லாம்‌ பிராமண சாமிக? எடுத்‌ 
அச்‌ காப்பாற்றி ஆளாக்கியது பழரிசாமிகள்‌ முகலான பல சர்யாதி” 
கள்‌ என்பதை ரமண சரித்திரமே கூறும்‌. சாமியின்‌ புகழ்‌ பரலிய 
பிற்காலத்தில்‌ சுற்றமும்‌, ஜனமும்‌ வந்து செர்ர்தன, இவவருகையே. 
எமதாதர்‌ வருகையாக முடி*தது, பின்‌ தரய்‌ என்னும்‌ எமனும்‌ வந்த 


2 


சேர்ர்தத, அதற்கு வாகனமாக வாய்த்த தம்பி என்னும்‌ எருமைக்‌ 
கடாவும்‌ ஆசிரமத்தை அண்டி௰ய,௫, இக்காலக்தில்‌ எமபாசம்போல்‌ 
பொருள்வருவாயும்‌ றிது நீண்டு வளர்ர்துகொண்டேவர்தத. 
இவை எல்லாம்‌ ஒன்ற சேர்ர்து பிராமணசாமியின்‌ ஆருயிர்க்குணங்‌ 
களைக்கொள்ளை கொள்ள த்‌ சொடங்கின, 

3... அ$ரமத்தில்‌ சர்யாரிகள்‌ செல்வாக்கு வரவரக்‌ குறைச்து 
சுற்றத்தார்‌ ஆக்கம்‌ மேலிட்ட, இப்போது சாமிகளை பர்து ௮பி 


மானம்‌ ஒருபுறமும்‌, சர்யாரகளிடம்‌ கொண்ட போலி அபிமானம்‌ 
மற்றொரு புறமும்‌ பிடித்காட்டின. ரிஷி, சுற்றத்தார்க்குச்‌ சாதுக்‌ 
கள்‌ அடக்இயிருப்பது சயொதவர்போல்‌ ஈடிக்கத்ெொடங்கினார்‌, 
இர்ஈடிப்பெல்லாம்‌ மெயயென்றே ஈம்பிமதிமோசம்போனேன்‌, சுவா 
மிகள்‌ விருப்பறிர்‌ து, அவர்‌ உத்‌ தாவுப்படியே ரமணஜயர்தி என்னும்‌ 
உற்சவம்‌ சாதுக்களுக்கும்‌, பிராமணார்க்கும்‌ பயனாகும்‌ முறையில்‌ 
கொண்டாட அடியேனால்‌ ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டு, வருடச்‌ 
தோறம்‌ நடச்தேறி வந்தது. 


படிப்படியாய்‌ சுவாமிகளின்‌ அபிமானங்கள்‌ ௨ளரத்தொடங்‌ 
னெ. ஐயோ ! உலக அநுபவமற்ற ிற்றிளம்‌ பருவத்தில்‌ எப்ப 
டியோ வெளிவர்த இவரை, சுற்றத்தார்‌ சூழ்ர்து இப்படிக்‌ கெடுக 
இருர்களே எனும்‌ இரக்கம்‌, ல சமயம்‌ உண்டாகும்‌, ஆயினும்‌ 
ராமார்‌ அதைச்‌ சொல்ல என்று எண்ணி அடங்கிவிடுவேன்‌ றயர்தி 
உற்சவம்‌ பிரபலப்பட்ட து. அனால்‌ புக ழம்‌, பொருளும்‌ பெருனெ, 
அவவுற்சவத்திற்கு விகரகமும்‌ செய்யப்பட்டது, இவவிக்ரகம்‌ 
ஸ்‌ தாபிக்கப்பமொஞனால்‌ சம்பிக்கும்‌, ஈற்றத்‌ துக்கும்‌ ஆதிக்கம்‌ குறையும்‌ 
எண்றெண்ணிய அடரமத்தச்‌ சுயகலக்‌ கூட்டத்தார்‌, சூழ்ச்டிகள்‌ 
செய்து, பலர்க்கும்‌ பயன்படும்‌ தர்மத்தைச்‌ கெடுக்கத்‌ தலைப்பட்ட 
னர்‌, சுவாமியும்‌ பதிரங்கமாக இச்கசுழ்ச்சிக்குத்‌ துணை செய்யத்‌ 
தொடங்கினார்‌, இரநிலையில்‌ சுவாமிகளின்‌ நிஜஸ்வரூபம்‌ எப்படியோ 
என்‌ ஐயுற்றேன்‌, தம்பிக்குப்‌ பொதுச்‌ சொத்தில்‌ ௮திகாரப்பத்தி 
ரம்‌ எழுதிக்கொடுத்தது முதலாகப்‌ பின்‌ நிகழ்ச்த நிகழ்சிகள்‌ பல, 
ஐயந்தீர ரிஷியை வஞ்சக மனத்தினர்‌ என்று காட்டி விட்டன, 


3 


4, என்னைப்போல்‌ சுவாமிகளை ஈம்பிப்‌ பலரும்‌ மோசம்‌ 
போகாமல்‌, ௮௨ர்‌ வஞ்சக நிலையைப்‌ புலப்படுத்த வேண்டும்‌ என 
நினைத்‌.து வழக்குகள்‌ தொடர்ர்தேன்‌. ரிஷிகளும்‌ எதிர்பாராதபடி, 
பொய்யும்‌ புனைசுருட்டும்‌ சொல்லித்‌ தம்பியின்‌ கொடுஞ்செயலுக்கும்‌, 
சுயரலக்‌ கூட்டத்துக்கும்‌ ஆக்கம்‌ தந்தனர்‌, உள்ளூர்‌ அன்பர்‌ கசர்‌ 
தனர்‌, சுவாமிகள்‌ குணத்தை வெளியாக்கும்‌ கோக்க கெரண்ட 
அடியேனுக்குப்‌ பூரண வெற்றியும்‌ இடைத்தது. ரமண மகரிஷி 
கள்‌ நிஜஸ்வரூபம்‌ வெளிப்பட்டது. அதுபற்றிப்‌ பெரிதும்‌ மூழ்‌ 
இடூறன்‌, நிற்க, எதிரிகளின்‌ செல்வக்‌ இமிர்‌, அதிகாரச்‌ சார்பு, ஆள்‌ 
பலம்‌ இவற்றிற்கிடை2ய அடியேனால்‌ செய்யக்‌ கூடியதைச்‌ செய்‌ 
தேன்‌. இனி, செய்வனஉற்றை உலகம்‌ செய்க. 


9... ரமணாசிரமத்தார்‌ ௮க்‌ரமங்கள்‌ அளவு கடர்து போய்‌ ஊர்‌ 
சிரிக்கவும்‌, சாடு ஈகைக்கவும்‌, ரிஷிகளின்‌ பொய்ப்‌ பெருமைகள்‌ பல, 
பத்திரிகை மூலமாகவும்‌, புத்தக மூலமாகவும்‌ வெளிவந்து பரவி 
உலகை ஏய்க்கின்றன. அவற்றின்‌ பொய்யை விளக்கி உண்‌ 
மையை மக்கட்கு எடுத்துக்‌ காட்டவேண்டும்‌ என்னும்‌ எண்ணத்‌ 
தால்‌ இந்நூல்‌ சம்பாஷணை முரையில்‌ எழுதப்பட்டு ரமண மக 
ரிஷிகள்‌ நிஜஸ்வருபம்‌ 2? என்னும்‌ பெயரோடு வெளியாகிறது. 
இந்தூலில்‌ மறுக்கப்படும்‌ விஷயங்கள்‌ எல்லாம்‌ ஆசிரமத்தார்‌ இருத்த 
மாச வெளிப்படுத்திய தமிழ்‌ அக்கில சரித்திரங்களில்‌ உள்ளவை, 
இதில்‌ ரமண விஜயத்தின்‌ பக்கங்கள்‌ (முதல்‌ பதிப்பு) எண்களால்‌ 
குறிக்கப்பட்டு்ள்ளன, இது தவிர அதிகாரப்‌ பத்திரத்திலும்‌, பிர 
மாண வாக்குமூலத்திலும்‌, விசாரணையிலும்‌ ரிஷிகள்‌ கூறிய 
பொய்யும்‌, தீர்ப்பிலிருர்‌.து எடுத்துக்‌ காட்டும்‌ பிறவும்‌ * ல 
இப்படி மேற்கோள்‌ குறியால்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன, உலகம்‌ 


உண்மை கண்டு உய்க, 


த பெருமாள்சாமி 


ரமணா மகரிஷிகள்‌ நிஜஸ்வரூபம்‌ 


அறிந்தவன்‌ :--என்ன ! நான்‌ வர்தகைக்‌ கூடக்‌ கவனியா 


மல்‌, இவவளவு ஆழ்ர்தபடி படிக்சிருயே ! இவை என்ன புத்தகங்‌ 
கள்‌? 

ஆராய்ச்சிக்காரன்‌ 2 வருக! வருக! இது பகவான்‌ ரமண 
மஹரிஷிகள்‌ சரித்திரம்‌, இவை அவர்‌ அருளிய உபதேசங்கள்‌. 
ஆஹா! அவர்‌ பெருமையே பெருமை, அவர்‌ அவதரித்தில்லா 
விட்டால்‌ இர்திய சாடே இருண்டுபோயிருக்கும்‌. ஏதோ ௮ம்மகான்‌ 
ஒரு௨ராலேயே ஈம்‌ நாட்டு)மஹரிஷிகளின்‌ பழைய €ரும்‌ சிறப்பும்‌ 
நிலைத்தன. அவர்‌ கொண்ட லீரத்தறவும்‌, அத்தவராஜனிடம்‌ பக்‌ 
தர்கள்‌ சண்ட வியன்‌ காட்ரிகளும்‌ அற்புசங்களும்‌ எண்ணத்‌ 
தொலையா ! ஏட்டில்‌ அடங்கா, இதா பார்‌! இததான்‌ ரமண 
விஜயம்‌ என்னும்‌ நூல்‌, இது மற்றைப்‌ புளகாண்டிகள்‌ சரிதை 
களைப்‌ போன்றதன்று, இந்நூலில்‌ கூறப்படும்‌ மஷரிஷிகளின்‌ சரி 
தம்‌ எவரும்‌ ஆசைக்க முடியாக உண்மைகளைக்‌ கொண்டது, இதன்‌ 
உண்மையையும்‌, திருத்தத்தையும்‌ பறறி முகவுரையில்‌ கூறப்பட்‌ 
டுள்ளதை வாரிக்றேன்‌ கேள்‌, “இதுவரை பல சரித திரந்கள்‌ 
வெளி ஆபின, இவற்றில்‌ பல பிழைகள்‌ உள்ளன, எனென்றால்‌ 
இர்த மூர்த்தியானது தன்‌ சரிததிர விருத்தாந்தககளை உலகோர்‌ 
சொல்லும்‌ மாதிரியாய்ச்‌ சொல்வது இல்லை. ஆகையால்‌ முதலில்‌ 
எழுதியஉர்கள்‌ தம்தம்‌ புததி போக்கின்படி. தாமே ஒருவித பிப்‌ 
பிராயம்‌ வைத்துக்‌ கொண்டு சரித்திரம்‌ எழுதினார்கள்‌. மூன்று 
வருடங்கட்கு முன்பு ஒரு தெளிர்த விவேயொன சீடர்‌-- ஸ்ரீ ரர 
தம்ம ஸ்வாமியவர்கள்‌--பகவானுடைய சரித்திரத்தை ஆராய்ச்‌ 
தும்‌, தேவையான சர்தர்ப்பங்களில்‌ பகவானையே நேரில்‌ கேட்டும்‌, 
கூடியமட்டில்‌ பிழை இன்றி ஆகலெத்தில்‌ ஒரு சரிதம்‌ எழுதித்‌ தர்‌ 
தார்‌, அதன்பின்‌ தமிழில்‌ விரிவானதும்‌ சுத்தமானதுமாசச்‌ சரித்‌ 


தரம்‌ ஒன்று வெளிவராசோ, என்று அன்பர்கள்‌ 'அசை கொண்ட 
னர்‌, அவர்களின்‌ தாசத்தைத்‌ தரச்கவே, இந்தத்‌ இ. விய சரித்‌ 
திரத்தைத்‌ தமிழில்‌ எழுதவல்ல ஒரு யோக மூர்த்தி இதை சார்பதீ 
தொன்று அத்ிியாயங்கள்‌ அட௩கிய றர்து காண்டங்களாக எழுதி 
முடித்தார்‌. அவர்‌ ஸ்ரீ சுத்தாரர்த பாரதி என்னும்‌ யதிசிரேஷ்டர்‌'4 
முகவுரை 3] 


அ:--போதும்‌! போதும்‌! நிறுத்து, ரான்‌ இப்பேரது தான்‌ 
உமது ரிஷி வ௫க்கும்‌ திருவண்ணாமலையி லிருந்து வருகிரேன்‌. 
அிரமத்துக்கும்‌ சென்றேன்‌, அருூிலிருந்தாரையும்‌ விசாரிதீ 
தேன்‌. அனைத்தையும்‌ ஆராய்ர்சுகொண்டு வர்திருக்கி£றன்‌, 
விஷயமறிர்தவாகள்‌ எல்லாம்‌ ரிஷியின்‌ யோக்யதையைக்‌ குறை 
கூறுகின்றனர்‌, இது முன்போல ஏமாறும்‌ காலம்‌ அல்ல, உன்‌ 
ரிஷி, மலையை விட்டு இறககியபோதே ௮வர்‌ பெருமை எல்லாம்‌ 
மலை ஏறிவிட்டன, 


ஆ :--பாவம்‌ ! பாவம்‌! உலகமே கொண்டாடும்‌ ஓர்‌ உத்தம, 
சர்நியாரியை அப்படிக்‌ கூறலாமா | இரும்புத்‌ நூணைக்‌ கரையான்‌ 
அரிக்குமா £ அவர்‌ மகிமைபம்‌ ௮௨ர்‌ கண்டிபிடித்த ரமண தீர்த்த 
மஇிமையும்‌ படிக்கிறேன்‌ பார்‌, “ ரமணாசிரமத்தில்‌ இளறீர்போன்று 
இனிய வற்றா வூற்றொன்ரளது. ௮தாஉது:-- பகவானின்‌ கூர்ர்த 
லிழிகள்‌ ஒரு சிறிய ஈர நிலத்தைக்‌ கண்டன. சுற்றிலும்‌ நிலம்‌ 
வறண்டிருக்க, அங்கு மட்டும்‌ சதுசதுப்பாய்‌ இருந்தது. அவ! 
விடத்தை அகழ்ந்து பார்க்கவே பகவானின்‌ உப$தசங்களைப்‌ 
போன்று டுதளிவும்‌, சுவையும்‌, இனிமையு முள்ள ஒரு பாலூற்றுப்‌ 
பொந்து பொங்கியது. இதற்கு ரமண நீர்த்நம்‌ என்று பெயறிடு 
இராம்‌, அப்புண்ணியப்‌ புனல்‌ அருங்கொடையிலும்‌ வற்றுவ 
தில்லை | '” (பக்கம்‌ 911) 

௮:--உன்னைப்டோலவே கானும்‌ இப்புண்ணியப்‌ புனலை, 
நேரில்‌ சென்று பார்த்துப்‌ பாவத்தைத்‌ தொலைக்க நினைத்தேன்‌. 
ரமணாஸ்‌ரம வாயிலில்‌ சென்றதும்‌, யான்‌ கண்ட காட்சியை என்‌: 


0 


$ 


னென்பது ! “குரங்குகள்‌ உபத்திரவம்‌ ஜாக்கொதை'' என்று 
எழுதப்பட்டிருர்தது, என்னடா இது தொல்லை ! 'மயிலும்‌, பாம்‌ 
பும்‌, புலியும்‌, சாயும்‌, குரங்கும்‌, ௮ர்தணனும்‌, யானையும்‌, ௮வும்‌, 
புலையனும்‌ ஒன்று என்னும்‌ உண்மையை ரமணாஸ்ரமத்தில்‌ காண 
லாம்‌” எனக்‌ கேள்வியுற்றோமே என்று எண்ணி உள்‌ நுழைர்த 
போது; குரக்குளால்‌ எனக்கு யாதொரு உபச்திரவமும்‌ நேர 
வில்லை. ஆனால்‌ ௮க்ூரு$த மனிதக்‌ குரங்குகளால்‌ கான்‌ பட்ட 
அவஸ்தையிலிருர்கும்‌, அவர்கள்‌ மனச்‌ குரங்கின்‌ ஆட்ட க இிலிருக்‌ 
தம்‌ தப்பியது தம்பிரான புண்ணியம்‌ ஆயிற்று, புண்ணியப்‌ 
புனலைப்‌ பார்க்கப்போன என்னைச்‌ மு.ம்ர்து கொண்டு சக்குரங்கு 
களுள்‌ ஏன்று, “* இது பஈமடம்‌; செட்டியா உபயம்‌?” என்று 
கூறிற்று, மற்றொன்று வந்து, “இழு உக்ரொணம்‌; கவுண்டர்‌ 
உபயம்‌ ”? என்று சொல்லிற்று, நான்‌ ரமண சீர்த்கம்‌ எங்கே என்று 
ஆவலோடு விசாரித்தேன்‌. அதற்குப்‌ பதிலே இல்லை. இதற்குள்‌ 
வேறொன்று, ல புத்தகங்களையும்‌ படங்களையும்‌ கொண்டுவர்து 
காட்டி, * இவை, பகவான்‌ அருளிய உபதேசங்கள்‌, சரித்‌ தங்கள்‌, 
பூஜைக்கு அகும்‌ படங்கள்‌'? என்ற என்னிடம்‌ கொடுக்க வர்த.து, 
நான்‌ பணமில்‌லையே என்று சொன்னவடன்‌, ''பர௨ரயில்லை. வி, பி, 
யில்‌ அனுப்புகி?றாம்‌. விலாசம்‌ சொல்லுக்கள்‌” என்றது, அப்‌ 
போது தம்பி சர்வாதிகாரி வரது, “* பகவான்‌ சர்நிதானத்தில்‌ தங 
கள்‌ உபயம்‌ ஒன்ற நடந்தேறினால்‌ ஈல்லது, பகவான்‌ இருக்கும்‌ 
இர்தக்கூடம்‌ பல பக்தர்களால்‌ கட்டித் தரப்பட்ட ௫. பெண்மணி 
கள்‌ தங்குவதற்குத்‌ தனியே ஒரு இடம்‌ இருந்தால்‌ மிக்க வசதியா 
யிருக்கும்‌. இதைப்பார்த்தாகளா £ இது தான்‌ சமைபல்‌ கட்டின்‌ 
பிளான்‌. இதைக்‌ சட்ட 9 ஆயிரம்‌ பிடிக்கும்‌. இதற்கு ஏதேனும்‌ 
உபயம்‌ ஈடர்தால்‌ தங்கள்‌ பெயரும்‌, புகழும்‌ நிலைக்கும்‌, பகவான்‌ 
அருளும்‌, புண்ணியமும்‌ உண்டு” என்று அளந்து கொண்டே 
போனார்‌, தீர்ச்தமிருக்கு மிடத்தைக்‌ கேட்டால்‌ இந்த வார்த்தை 
யெல்லாம்‌ எதற்கு என்று சொன்னேன்‌. உடனே அவர்‌ “ தீர்த்தத்‌ 
தைப்பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌; தாகத்திற்கு நீர்‌ வெண்டுமானால்‌ . 


1 


தழாய்த்‌ தண்ணீர்‌ இருக்கறது,” என்றார்‌: :* தரகம்‌ இல்லை. 
பறராப்‌ புனலைச்‌ கண்டு தரிக்க வேண்டும்‌'? என்றேன்‌, ஒன்றும்‌ 
ரபசாது திருமபிர்‌ சென்றார்‌ சர்வாதிகாரி, ௮ருசே இருந்த 
ஒருவர்‌ அழைத்துச்‌ சென்று, ஐர்‌ இடத்கைக்‌ காட்டி இத தான்‌ 
த.து” என்றா, அதன்‌ கோலத்தை என்னென்ற கூறு௨து! 
மண நீர்ததகதின்‌ ரிலமை இப்போது எட்படி இருக்கிறது தெரி 
பமா? ௮.து ஒரு தீர்த்தமே அல்ல, பெரும்பாறையில்‌ குடையப்‌ 
_ட்டதோர்‌ பள்ளம்‌. ௮.இல்‌ மரைக்காலக$ல மட்டும்‌ சிறிது நீர்‌ 
2தங்குவதுண்டி, அது பல வழுஷககராப்‌ அயிரக்கணக்கான 
கூலி ஆட்களின்‌ முயற்சியை ம்‌, பராய்களைபும்‌, வெடி மருக 
களையம்‌ தின்று விக்கி, தன்‌ ராசதகைத்‌ சணிக்கவே சண்ணீருக்கு 
ஏகடியிருக்கறது, ரமணாஸ்ரமகத்தரா, கன்‌ மடி.த தனமாய்‌ அத்தீர்த்‌ 
சத்தின்‌ போலிப்புகழை நிலை நாட்டப்‌ ( பாதுப்பணத்தை விரயம்‌ 
செய்து, பாரையை 19 அடி குறுக்களவில்‌ 30 அடி அழம்‌ வரை 
யில்‌ குடைஈது பார்த்தார்கள்‌. எதிர பார்ர்ச வற்றா ஐலம்‌ இறிதும்‌ 
இல்லை. முழுமையும்‌ ௮ருசைலமே, இ தாடு விட்டார்களா | 
ஊர்ப்பணம்‌ சும்மா இருக்க விரிமா! அதன்‌ €ழ்‌ பர்திரங்களை 
லவத்து, சேர்கனைச்ரு குழிப்போடத்‌ தொட௩கி, ௦0அடி வரையில்‌ 
போரிகவைத்துத்‌ துளை சுகாகள்‌. அட்பொழுதும்‌ ஜலம்‌ வந்த 
பாடில்லை. சரித்திரத்தின்‌ புகழ்‌ போருமே என்றும்‌, பகவான்‌ 
மதிமை பறர்துவிடுமே என்றும்‌, ஊர்‌ ரறிக்க ஈம்‌ நிஜஸ்வரூபம்‌ 
வெளிப்பட்டு விடுமே என்றம்‌ அழும்‌ கண்ணீரதான்‌ ஆருய்ப்‌ 
பெருகுகிறது, ரமண சரித்திரம்‌ கூறும்‌ வறறாப்‌ புனலின்‌ தழ்‌ 
காலச்‌ செய்தி இதுவே, இத்‌ கீர்ததத்தின்‌ வரலாற்றை மேலும்‌ 
கேட்டால்‌ “பாவி! உன்‌ திருஷ்டிப்‌ பட்டுத்தான்‌ தண்ணீ ரெல்‌ 
லாம்‌ இப்படிப்‌ பாறையாய்ப்‌ போய்விட்டது ”” என்று கூறி இம்$ப்‌ 
பார்களோ எனப்‌ பயந்து ஒடோடியும்‌ வரது விட்டேன்‌, 


ஆ அடடா! அப்படியா சமாசாரம்‌. ரமண விஜயம்‌ முக 
வுரையில்‌ '' முற்காலத்திய பாகவதம்‌ போன்ற புராணங்கள்‌ இதி 
காசங்கள்‌ எ௨வளவு மட்டில்‌ நடப்பு, எ௨வளவு கற்பனை என்று 


பலர்‌ சற்இிக்நிறார்சள்‌, ரமண விஜயம்‌ இசைச்கும்‌ ஸ்ரீ ரமணரோ 
இதோ இருக்கிறார்‌, சரித்திரம்‌ உண்மை யென்று ௮றிய போது 
மான சாக்ஷிகளும்‌ உயிருடன்‌ இருக்கிறார்கள்‌ ' (19 பக்‌) என்று 
கூறியிருக்ெதே. ஒர்‌ ஊற்றின்‌ உண்மை இவானால்‌ எல்லாம்‌ 
இப்படித்தான்‌ போலும்‌, மேலும்‌, அந்நூல்‌ '* ஒரு நாட்டிற்குச்‌ 
இறந்த செல்வம்‌, ஒரு மசரிஷியே என்பதற்கு ஐயமில்லை. பாரதசமு 
தாயத்தை அக்க அணிவகுத்து வாழவைத்கவர்‌ யார்‌? வேதமுனி 
வர்‌, வியாச முனிவர்‌ போன்ற தபூகளாலன்றோ ஈம்‌ நாடு ௨௫ 
வானது. ஆனால்‌ காமக்குரோ தநகளையும்‌, பணப்‌ பேராசையையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌, சுயாலக்கை. பும்‌ நீற்றிலும்‌, காவியிலும்‌ 
மறைத்து அல்லவை செய்து உழலும்‌ போலிகள்‌ ஈம்‌ நாட்டிற்கும்‌, 
தர்மதீதிற்கும்‌ சோயென்றே கருதி, ௮ர்ரோய்கள்‌ தாந்து துறவறம்‌ 
களங்கமற்ற சூரியனைப்‌ போலப்‌ பளிச்சிட்டு இயல்பாகி, தவசக்தி 
கதிரைப்‌ பரப்பி, நிற்கவேண்டு மென்பதை யார்தாம்‌ விரும்பார்‌ 2 
இன்றைய சாஷாய உலூன்‌ விநோதங்கள்‌ பல, அலவுலகம்‌ தற்‌ 
காலம்‌ பல விதம்‌. பூர்ணாதி ஒரு கவளம்‌ விழு, முருகையாவின்‌ 
ஆவேசத்தை ஈடித்த, பேதையரை பிரமிக்க வைத்துப்‌ பணம்‌ 
வாங்கும்‌ ஒன்று ; ஒரிடத்தில்‌ வேலை ஈட்டுப்‌ பழனியாண்டிக்கு 
உண்டியல்‌ வசூல்‌ செய்யும்‌ ஒன்று; இன்னொன்று தாயும்‌ குஞ்சு 
களுமாகத்‌ தங்‌, ரித்த மூலிகை வைத்தியக்‌ கடை விரிக்கும்‌ ;மற்‌ 
றொன்று உடுக்கடித்துக்‌ குறி சொல்லும்‌; இன்னொன்று ரேகை 
ஸாஸ்‌இிரம்‌ சொல்லும்‌ ;மற்றொன்று ஜோதிடம்‌ மார்திரீகம்‌, இவற்‌ 
நின்‌ பெயரால்‌ புகழும்‌ பிழைப்பும்‌ தேடும்‌ ) இன்னொன்று கெஞ்‌ 
சாவில்‌ மயங்கி £ ,ந்தோ பரலோகம்‌, அதற்குக்‌ ழ்‌ யமலோகம்‌ ?' 
என்று வர்ணித்துப்‌ பாடும்‌; மற்றொன்று தங்கம செய்து கொடுக்‌ 
இழேன்‌ என்று தொகை வாங்கிக்கொண்டு ஒட்ட மெடுக்கும்‌ ) சில 
கை கால்களிலும்‌, சாவிலும்‌ தந்திரமாக பேல்களைக்‌ குத்திச்‌ 
கொண்டு பணத்திற்காகத்‌ துணியை விரித்து நிற்கும்‌, சில 
சோறு கண்டவிடம்‌ சொர்க்கலோகம்‌ '' என்ற இன்று தூங்கும்‌) 
ரில “மார்பிலும்‌ விலாவிலும்‌ அடி த.துச்‌ கொண்டு பணம்‌ கேட்கும்‌)", 


9 
(பச்‌ 108) என்று இப்படிப்‌ போலிச்‌ சர்யாச உலசை இசழ்ர்சு 


பேதியதல்லாமல்‌, சுவாமிகள்‌ பணத்நைச்‌ கையாலும்‌ தொடுவ 
தில்லை என்று புகழ்ந்தும்‌ கூறுகிறதே! இப்படிக்கூறும்‌ ரம 
னால்‌ £மத்தாரா உன்னிடம்‌ பணம்‌ பறிக்கப்‌ பிளானையும்‌ புஸ்தகத்‌ 
தையும்‌ படத்தையும்‌ காட்டி, அப்படி யெல்லாம்‌ பேனர்கள்‌ ! 
சரித்திரக்‌ கூற்றெல்லாம்‌ யதார்த்தம்‌ என்றல்லவா ஏமார்தேன்‌. 


௮/:--உன்‌ போல்‌ ஏமார்த சோணடரிகள்‌ இருர்தால்‌, இத 
மட்டுமா எழு துவாகள்‌? அவர்கள்‌ தமமட்டில்‌ எது வானாலும்‌ 
எழுஇிக்‌ கொள்ளட்டும்‌. பணம்‌ பறிக்கும்‌ விபசாரி அயல்‌ வீட்டுக்‌ 
காரியைப்‌ பழிப்பதுபோல்‌, காஷாய உலகை எப்படியானால்‌ பழிக்‌ 
கட்டும்‌, இவை எல்லாம்‌ போதாதென்று, தாம்‌ ஏமார்ததல்லாமல்‌ 
மூச்கறையன்‌ போல்‌ ஊராரையும்‌ ஏமாற்‌ 2வதற்குப்‌ பார்க்திரரே 
அந்நூலாசிரியர்‌ அவர்‌ ரமணவிஜயம்‌19-ஆம பக்க ததில்‌ ஒரு “ஜோதி 
லிங்கத்தையே கண்ணாக்‌ கண்டது; பகவானுடைய தலை லிங்கம்‌ 
போன்றது; சுகாசனத்தில்‌ இருந்த கால்கள்‌ அவிடை போன்றன, 
மூன்று மடிப்புகளுடன்‌ உயார்த பொன்னா மேனி லிங்கத்தின்‌ 
உடல்போன்றது, இக்காட்சி மன மயக்கமல்ல, ஆப்படியே கண்‌ 
டது. சற்குருவும்‌, ஜோடிலிககமும்‌, ஜோதிமலை.பும்‌ ஒன்றெளத்‌ 
தெளிர்தது, இச்சி௨போச மெனும்‌ பேரினப வெள்ளம்‌ பொங்கத்‌ 
தீதும்பிப்‌ பூரணமாய்க்‌ நடக்கிறது, எ$தக தேகம்‌ விழுமுன்‌ 
புசித்து இன்புறவதற்கு சேரவாரும ஜெகத்தீே!? என்று 
ஏமார்‌து வாலறுந்த ஈரி கூறுயதுபோல்‌ கூறிப்‌ பொதுமக்களையும்‌ 
அழைக்இறார்‌. போதாக்‌ குறைக்கு ''இ.,வேலை வெற்றி பெற, 
கூற்றுக்‌ கணக்கான உண்மைத்‌ துறவிகளும்‌ ௮ம்சினிசளும்‌ (பெண்‌ 
களும்‌) வேண்டும்‌” என்கிறார்‌, இவா கூறும்‌ இனபத்தை அனுப 
விக்கவும்‌, வேலையை வெற்றி பெற ஈடத்தவும்‌ ஈம்பெண்கள்‌ அதி 
யாமையால்‌ மயங்கி, ஹம்சினிகளாகி அலைய இடம கொடுக்கலாமா? 
சரித்திரச்‌ கூற்றெல்லாம்‌ ஊா சொத்தைக்‌ கொள்ளை அடிப்பதற்குக்‌, 
கையாளும்‌ தந்திரமே, இது வொருதினுசான போலிச்‌ சர்ரியா 
உகம்‌, ரண விஜயம்‌ ஒருநூலா £ ௮தை எழுதிய எழுதுகோல்‌. 


10 


சா்௫ுமுமு 02௫ கட ௫-2 சாறு ஏுறு ைய௩கு முசா கன்‌ ர 


கிராத. கெரளவக்கு ஆரம ஜறதத்தவவ அவ 
ட்ப நவர சத்‌: :--* அவலை 





அழகாகக்‌ மாக படு 


22 எனககத ஏன ௮௮ 
௯ ௩ க்ஷ ன்பம்‌ ஸ்‌ ஆ 
்‌ 





த 


ர்‌ 
ர்‌ 


0 
ங்‌ 


ர 


ட்‌ 
ள்‌ 
) 
த 
ம்‌ 


ச்‌ 


ந்‌ 


கீ 





ரா 4 
“சி ்‌ 


% 


1 


12% 


ச்சி 
தட 


சக வன்க 


ட்டி சட 


தத 


க்ஷ நல ச 

ன அ அமுல்‌! ்‌ 
வெகெலினியுவம அயவவுயல்மெப்கிமவங் கைய வகட ஆக ்‌்‌ அதி 

வை எவ்விதம்‌. மவத்து. வய வவ சடங்கு மெலிய மெட்டியும்‌ பம பட்டடை படப்‌ பலபல ்‌ 


4 ச்‌ பல 


11 


உலகத்தையே கன்னம்‌ வைக்கும்‌ கன்னக்கோல்‌. சுய நலச்‌ கூட்‌ 
டத்தாரைத்‌ துணை கொண்டு தம்பிக்கும்‌, மற்ற சொர்தக்‌ காருக்கும்‌ 
பணம்‌ சேர்ப்பதற்குச்‌ செய்யும்‌ குழ்ச்சி, என்ன குற்றம்‌ இருப்பி 
னும்‌ மறைத்து விட்டு ரிஷிபைப்‌ பெருமையாய்ப்பேரி சோற்றுக்கு 
வழியின்‌ நித்‌ தவிக்கும்‌ சோணடிரிக்‌ கூட்டங்களும்‌, பத்திரிகையில்‌ 
விளம்‌. பரப்படுத்தச்‌ சில தரகர்களும்‌, புத்தகம்‌ எழுதவும்‌ தோத்தி 
ரம்‌ பாடவும்‌ ரில ஏமாளிகளும்‌ கையாளாக இருக்கின்றனர்‌. 
அவர்களுக்குள்ளும்‌ ரில கெட்டிக்காரர்களுக்குச்‌ சுவாமிகள்‌ சமா 
சரரத்தில்‌ புளிப்புத்‌ தட்டி விட்டது, காரியம்‌ ஆனஉடனே, சர்வாதி 
காரியால்‌ சாமியின்‌ பனித சீடர்கள்‌ சிலர்‌ வெளியேற்றப்‌ பட்டு, 
வைராச்சியம்‌ என்ற பெயரால்‌ மாவுகரைக்குக்‌ குடிப்பதும்‌, பட்டினி 
இடர்து சாவதுமாய்‌ இருக்கின்றனர்‌, 


ஐ: போ போ! பாமரமக்கள்‌ தாம்‌ ஏமாறுஇறார்கள்‌, 
பண்டி தர்கள்‌--நாவயசண்ட கணபதி போன்ற பெரியார்கள்‌... 
என்ன ! திவப்ரகாசம்‌ பீள்ளை போன்ற 13.&.க்களும்‌ 14,த்‌. க்களும்‌ 
என்ன ! கவர்னர்களும்‌, ஜட்ஜ்களும்‌, சப்ஜட்ஜ்களும்‌, வக்8ல்களும்‌ 
என்ன ! இன்னும்‌ பால்பிரண்டன்‌ போன்ற ஷெளி சா“டறிஞரும்‌, 
மடாதிபதிகளும்‌ என்ன ! இவர்களை எல்லாம்‌ ஓரே அடியாகச்‌ 
சுவாமிகளை நம்பி ஏமாந்த சோணடிரிகள்‌ என்னலாமா? இவவளவு 
பேரும்‌ எப்படி ரிஷியின்‌ மாய விலையில்‌ இக்கக்கூடும்‌, 

௮:--அம்‌, அவர்கள்‌ எல்லாம்‌ அறிவாளிகள்‌ தாம்‌. சறியாச 
ஆராய்ந்து பார்த்தால்‌ அவர்கட்கு உண்மை வீளங்காமல்‌ போகாது 
இவர்களில்‌ பலர்‌, பலவகையான அபிமான த்தால்‌ ரிஷியின்‌ குட்டுத்‌ 
தெரி* தம்‌, தெரியாததுபோல்‌ இருக்கலாம்‌, தாட்சணியம்‌ முத 
லில்‌ வைத்த ஈம்பிக்கை சாதி, சொர்தம்‌, சுயகலம்‌, அவகாசமின்மை 
அலட்சியம்‌, போலிமஇப்புப்‌ போன்ற பல காரணங்கள்‌ உண்மையை 
மறைத்து, ரிஷியைக்‌ கொண்டாடித்‌ திரிபும்படிச்‌ செய்யலாம்‌, 
இவ?கள்‌ ஏமார்தவர்களோ இல்லையோ ! ரிஷி என்னமோ இவர்‌ 
களை எமாற்றி விட்டார்‌, அவர்‌, தம்‌ கள்ளக்காரியம்‌ பார்ப்பதில்‌ 


இவர்களைக்‌ காட்டிலும்‌ மஹாமுனி, ஒககாரப்‌ பேர்வழி! ஒரே 


12 


அடியாக ஒரு சிறு சொல்லில்‌ எல்லாரையும்‌ 'ஏமாற்றி விட்டார்‌, 
ஏமார்து ஈம்பி உடனிருந்து புகழ்ர்த படிப்பாளிகள்‌ ரிஷியின்‌ போக்‌ 
கைக்கண்டு வெறுத்து அகன்று விட்டதால்‌, அரமத்தார்‌ மேலும 
ரிஷீயின்‌ புகழைப்‌ பு.அக்ி மினுக்கி மெருடெ வேறு வழி இல்லா 
மல்‌, விசிட்டர்ஸ்‌ புக்‌ என ஒன்றை வைத்துப்‌ பகட்டு வேலை செய்‌ 
யத்‌ தொடக்கிபுள்ளனீர்‌. விடயமறியாக வழிப்போக்கர்களில்‌ பிர 
பலஸ்தர்கள்‌ வ நகையைக்‌ கெட்டு, வலிய அழைத்துச்‌ சென்று 
தாசிகள்‌ போல்‌ உபசாரம்‌ சொல்லி மயகதி ரிஷியின்‌, பெருமையை 
அப்புத்தகத்தில்‌ எழு அவித்துக்‌ காட்டிப்‌ பணம்‌ பறிக்க வழிகோலு 
இன்றனர்‌. அப்புத்தகக்ை; ஆசிரமத்தில்‌ இரக்கக்‌ கண்ட உலகம்‌ 
மதிக்கும்‌ சாஸ்‌ இறி ஒருவா “*இ;வுலக தக்இரப்பாட்டு வேலை ரிஷி 
களிடம்‌ கூடவா புகுர்து வீட்டது'' என்று ரிஷ்யின்‌ யோக்யசையை 
வெளிச்சமாக்கி விட்டுச்‌ சென்றதைபும்‌ கண்டேன்‌, 

ஐ.--அமாம்‌ ! மகா. ஆராய்‌ 2சிக்காரன்‌ போல்‌ பேசுகருயே! 
இதற்கெல்லாம்‌ ஆகாரம்‌ எனன ? 

௮:--அப்படிக்‌ேேன்‌ அதுதான்‌ அறிவாளிக்கு அழகு. இந்த 
ரிஷியை ஈம்பி ஏமார்த பெருமாள்சாமி என்னும்‌ டோ ஒருவர்‌, ரிஷி 
யின்‌ ஏமாற்று வித்தையை வெளியாக்கும்‌ பொருட்டுக தஇருவண்‌ 
மைலை டிஸ்ட்ரிக்ட்‌ முனிசிப்கோர்ட்டிலும்‌ வேலூர்‌ ஜில்லாகோர்ட்‌ 
டிலும்‌ வழக்குகள்‌ தொடுச்தார்‌. அஃ௨வழக்குகளில்‌ இர்தரிஷி-- 
புளுகாண்டி--சாட்சயொச ம, பிரதிவாதியாகவும்‌ வாரேர்ந்தது. 
அப்போது அவர்‌ எழுஇிக்‌ கொடுத்த பிரமாண வாக்குமூலங்களா 
லும்‌, விசாரணையில்‌ சொல்லிய வாக்கு மூலங்களாலும்‌ சீக்யயெ குரு 
நானக்‌ உதா? மடத்துச்‌ சொத்தை அபகரிக்கச்‌ சூழ்ச்சி செய்த 
போது தர்ம பரிபாலன போர்டார்‌ ஈடத்திய கடிதப்‌ போக்கு வரத்‌ 
, தாலும்‌, சமீபத்தில்‌ தம்பிக்கு எழுதிக்கொடுத்த அதிகாரப்‌ பத்‌இரத்‌ 
தாலும்‌, நேரில்‌ சென்று பார்த்து விசாரித்ததாலும்‌ ரிஷியின்‌ நிஜ 
ஸ்வநபம்‌ இன்னது என்று தெரிர்து சொண்டேன்‌. ௮வை, இந்த 
ரிஷி பசுத்தோல்‌ மபார்த்த புலி--கோவணங்‌ கட்டிய கள்வன்‌-- என்‌ 
பதை வெட்ட வெளிச்ச மாக்டி விட்டன, அவ்வழக்கு விவரம்‌ 


19 


7 
்‌( 
[| 

்‌] 
்‌ 


ன்‌ 


்‌ ௯ ஷவ 
வ டங்ல அணுவில்‌ ஆ ௯. 


நடக 4 ர ட வ்ன்‌ட ட தச 





டி 
ண்‌ 


இட்‌ அடல்‌ 
தத்த 


டா” 


1] 





ரமண ரிஷியின்‌ நிஜஸ்வருபம்‌ 


14 


சுதேசமித்திரனில்‌ 27-10-00 முதல்‌ தொடர்ர்து வெளியாகி உள்‌ 
ளதையுக்‌ காணலாம்‌, கான்‌ இப்போது மறுத்தும்‌ தழுவிபும்‌ கூறும்‌ 
விஷயககள்‌ கோர்ட்டில்‌ தாச்கல்‌ செய்யப்பட்ட ரிகார்டுகளிலும்‌ 
மமணாரமத்தார்‌ திருக கமாக வெளிப்படுத்திய தமிழ்‌ ௮ங்லெ சரி 
சங்களிலம்‌, நி.நி இபற்றிப நூ.நிலும்‌ உள்ளவை. மற்றும்‌ பல 
ரிடத்து விசாரிச்‌ ஐம்‌, சேரில்‌ கண்டும்‌ ௮றிர்து கொண்ட உண்மை 
களைப்‌ பின்‌ சொல்லுகிறேன்‌. அவற்றால்‌ விளங்கும்‌ பொய்‌, புனை 
சுருட்டு, பித்தலாட்டம்‌, ஈமாக்க, எய்ப்பு, மாறாட்டங்களே எல்‌ 
லாம்‌ கூர்ர்து கவணித்துக்‌ கொண்டுவா. மீன்‌ ரமணரிலகி 
கள்‌ நிறஸ்வருபத்தை அறிர்து அட்பட்டி அடிமையேனும்‌ செய்‌; 
அல்லது எ௨வாறேளும்‌ செய்‌, உன்‌ இஷ்டம்‌. அனால்‌ ஈல்லறிவை 
ஈம்பிக்கையால்‌ ரா சமாக்காதே, 

அ:--ரிஷிகள் மேல்‌ லடிக்கா ! ஜெயம்‌ யா பக்கம்‌ 9 

இ; வாதி பிரதிவாடு இரு௨ர3ம ஜெபித்து விட்டார்கள்‌, 
பெருமாள்‌ சாமிக்கு முழு வெற்றி; ரிஸ்‌ க்குப்‌ பாதி வெற்றி. எப்படி 
என்றால்‌, பெருமாள்சாமி ரிஷீயின்‌ பித்தலாட்டகங்களே வெட்ட 
வெளிச்சமாக்கவெ வழக்குகள்‌ தொடுத்தார்‌. அவர்‌ ரொக்கம்‌ பூரண 
வெற்றியோடு நிறைவேறி விட்ட, ரிஷியும்‌ ஊர்ச்‌ சொத்தைத்‌ 
தமக்குரிமை யாக்கித தம்‌ அியைபும்‌ பிள்ளே குட்டிகளை ஆளாக்‌ 
இச்‌ சொர்தப்‌ படித்த நினை ந்தார்‌, அவர்‌ சேக்கழும்‌ அரை குறை 
யாக ஒருவாறு நிறைவேறி இருகிறது, அவா “அஸ்ரம சொத்‌ 
தெல்லாம்‌ தமக்கே சொர்சம்‌: பொதுவான தர்ம சொத்தல்ல'' 
என்று இனிமேல்‌ 'பயமின்றிச்‌ சிறிது தைரியமாய்ச்‌ சொல்லிக்‌ 
கொள்ளக்‌ கூடும்‌. தர்ம சீலர்களும்‌ பக்தர்களும்‌ அறிவு பெற்ற 
மனம்‌ வைத்தால்‌ நிஷியின்‌ ஜெயம்‌ அம்பலமாகும்‌, இல்லாவிட்‌....ஈல்‌, 
ரிஷிகளுக்கும்‌, தம்பிக்கும்‌, அவர்‌ சுற்றத்தார்க்கும்‌, சாதி சனத்தார்க்‌ 
கும்‌ கொண்டாட்டம்‌; பக்தர்கள்‌, £டர்கள்‌, அபிமானிகள்‌ எண்ணிய 
எண்ணத்துக்‌ கெல்லாம்‌ திண்டாட்டம்‌, 

ஆ; -அப்படியா ! எப்படி ஒரே வார்த்தையில்‌ எல்லாரையும்‌ 
ஏமாற்றிச்‌ சொத்தைத்‌ தன்னுடையது என்டருர்‌ 2? இவர்‌ தான்‌ 


15 


சச்சியாசி ஆயிற்றே, புணத்தைக்‌ கையால்‌ சொழிவ து இல்லையே ; 
சர்யாரி அகும்போது கையிலிருர்த ரூபாப்‌ மூன்றரையையும்‌ 
எறிர்து விட்டார்‌ என்று சரிதம்‌ கூறு. 


௮:--சரிதத்தில்‌ கூ. வதெல்லாம்‌ சரியாக இருக்‌, வேண்டுமா? 
பொய்‌ மதிப்பும்‌, புகழும்‌ பெற அல்லவா அவை எழுதப்பட்டன ? 
கபடமற்றுச்‌ தில காசுகள்‌ பீசசை எடிக்கும்‌ காஷாய உலகை 
நிர்தித்த.து உலகை ஏமாற்றிப்‌ பெரம்‌ பொருள்‌ திரட்டும மர்ரோரு 
படித்ச செட்டிக்காரப்‌ புளுகான டியின்‌ கபடசாடகர்‌ மிரம்கையெ, 
* ஸாவசங்க பரித்யாகம்‌ செய்தான்‌. ஆடைபைக்‌ இழிக து ஒரு2காவ 
ணம்‌ மட்டும்‌ ௮ணிர்து மிரியை அல்‌ மாடிர்ச பணத்‌ கடன்‌ வீசி 
எறிர்தான்‌. ஜுதிசசின்னமான பு ஏலம்‌ ௮௮௨௮௫ விசிஞன்‌, மண்‌, 
மனை, தானியம்‌, பாண்டம்‌, தணைவா ஈண்பா, 2 றவீனா, வாகனம 
பீடம்‌, பாய்‌, ஆடை, பணம, அபிமா சம்‌, புத5கம்‌, எழ ௩௮, படிட்பு 
ஆசை, சிர்தை, ஜாதி, ஆசாரம்‌, ஸமயம்‌, பேச்ச அனை தா ம்‌ 
பீடை என எள்ளித தள்ளி, ஒரமசெம்பொறம மஓன்றாகக்கண்டா ர; 
பால சர்‌பாசி அய்விட்டான்‌, ஈம பாலஸ்வாமிச ர ஈமமுள்ளேயே 
மோனத்‌ தனிமையை அழைக, ஈஉரால[ கூட்ட முள்ள 
கோயிலிற்‌ றவ தொடககினா,? (பக்‌ 111) ௭௭௮ ஏறிதம்‌ மட்டிமா 
கூறுகிறது? ஹணைகொர்ட்‌ ஜட்ஜ்‌ பதவிபும பட்டமும 
பெற்ற அறிஞர்‌ ஒருவா “ஈவாமிகள்‌ லப்‌ பொருளில்‌ 
ஆசை இல்லாத அதபாதமிக மகான என அறிவன்‌! 
(1 எற ம0த5ர்கறம்‌ (1௦ ட யறர்ச]்‌ 114௭4 மோஷ ம்1-10 1௦ ௨ தாசர்‌ 
8ஹ1216081 6500௨ 22 ௩1௦ 05 10 (1ம 085110 100 முயரசார்ப 
்‌1ரஜ) என்று சாட்சி ௦ கூறியுள்ளார்‌, இன்னு? அவேர, ஆங்‌ 
இல சரித முகவுரைபுள்‌ சுவாமிகளின்‌ சஈயாசிச்சிறப்பை வானளா 
வப்‌ புகழ்ர்துள்ளா, மேலும்‌ ௮௨ர்‌ இர்சர்யாச விவெகததில்‌ 
தாம கொண்ட உறதியால்‌, 1000 (பாயல்கு மேல்‌ ''மகரிஹி 
யின்‌ விவேகத்திற்சோற்ப ௨ப2யாடித்துக்‌ கொள்ளுமாறு? (71706 
௦01111 0/11௦15 ம00ம்ம்‌ கம நந 00௦ ௨:06 (0060 நர ௫0௦ 
83 011810 88 (௦ (06 8௨ாப்த! (௦ 0௦ 0111180009 118 800007 


4 


16 


(௦ 1118 0150101100---) அள்ளிக்கொடுத்‌தும்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ இரத 
எண்ணத்திலும்‌ தன்‌ விவேகத்திலும்‌ இடி விழச்‌ செய்து விட்டார்‌ 
ரிஷிகள்‌. எபவாறெனின்‌, இப்படிப்‌ பக்தர்கள்‌ சர்யாரி எனச்‌ 
கருதிக்‌ கொடுத்த சொத்டை எல்லாம்‌ தன்னிலும்‌ விவே௫ியாய்‌ 
தன்டைன்‌ பிறர்த வி2வகமற்ற தம்பி ஒருவர்க்கு அதிகாரப்‌ பத்தி 
மூலம்‌ எழுதி வைச்து விட்டார்‌, பின்னும்‌ அந்ந ஜட்ஜ்‌, ரிஷி 
உலக விஷபங்களை வெறுத்தவர்‌ என்று ஈம்பியதற்கு மாறாக, விசா 
ரணையில்‌ '* சொத்துக்களை வைத்துக்கொள்வது உலகு சம்பந்தம்‌ 
என நான்‌ ஒத்‌. துக்கொள்கறேன்‌. உலக விஷபங்களை சான்‌ வெறுக்‌ 
இறதில்லை'” என்று ரி.நி திருவாய்‌ மலர்ர்தருளிவிட்டார்‌. இசை 
விட ஈம்பிக்கை மோசம்‌ வேறண்டா ? சர்யாரிகளுக்குரிய சட்டத்‌ 
இன்படி அதாவது 4 சர்யாசயின்‌ சொத்து €டர்களுக்கரியது, 
முன்னைய குடும்பத்தார்க்கு உரி.பதல்ல'' என்பதற்கேற்பச்சொத்து 
அந்நியற்குப்‌ போய்வீடுமே என்ற பயம்‌, அதனால்‌ ரிஷி, நான்‌ சர்‌ 
யாசி அல்ல வென்று நாணமின்றிப்‌ பச்சையாகப்‌ புளுடிவிட்டார்‌, 
'* வெட்கம்‌ போனாலும்‌ போகட்டும்‌ தொப்பை நிரம்பினால்‌ போதும்‌" 
என்பது சானே பிழைக்க வழியற்று வெளிக்கிளம்பும்‌ சோம்பேறிக்‌ 
கூட்டத்தின்‌ மோசமான எண்ணம்‌, இப்போதாவது இர்த ரிஷி, 
தர்தையற்றுக்‌ கஷ்டப்பட்டு, வீடு வாசல்களைத்‌ தோற்று, அரியர்‌ 


99 


தயவால்‌ மதுரையில்‌ வர்து, சிரமப்பட்டு உயிறு கழுவ வேண்டிய 
நிர்க்கதியான தரித்திர நிலை தாங்காது சர்யாசப்‌ போர்வையில்‌ 
புகுர்தவர்‌ என்பது தெரிர்த தா * 

ஐ:--ஏது மிகவும்‌ மிஞ்சிப்‌ பேசுகிறாய்‌. அவர்‌ "சான்‌ சர்‌ 
யாச அல்ல” என்று எங்கும்‌ கூறவில்லையே, இதற்கு வீரத்‌ துறவு 
என்னும்‌ அத்யாயம்‌ ஒன்றுமே போதுமே, மேலும்‌, அவரே பாடிய 
அக்ஷரமளா மாலையில்‌ தான்‌ உலக மயலைப்‌ போக்கி மொட்டை அடி த்‌ 
துக்‌ கொண்டதை “மைமபல்‌ நீத்து ௮ருள்மையினால்‌ உனது 
உண்மை வுசம்‌ ஆக்கினை '' “மொட்டை அடித்து எனை வெட்ட 
வெளியில்‌ நீ ஈட்டம்‌ ஆடினை ” என அருணாசலன்மேல்‌ ஏற்றிக்‌ 
கூறிக்‌ குறிப்‌.அிக்இன்றாரே, மேலும்‌ தனக்கு உலகப்‌ பற்றில்லாதது 


17 


பற்றி அருணாசல பஞ்சாத்ச பதிகங்களில்‌ * ஆவி உடல்‌ கொண்டாய்‌ 
எனக்கோர்‌ குறை உண்டோ” எனவும்‌, '' மதி(உலகம்‌) மாயையென்‌ 
ஆழ்கடல்‌ லீழ்ச்து யான்‌ ஆழ்ர்திடும்‌ முன்‌ இழத்த உன்‌ பதத்தில்‌ 
இருத்தினை ” எனவும்‌, ** இவவுலனைத தலை..ில்‌ பற்றியான்‌ பெற்‌ 
றது போதும்‌” எனவும்‌ கூறுகிறாரே, போதாக்‌ குறைக்கு உலகத்‌ 
தவர்க்கும்‌ '*பொருள்‌, சாடு, சுற்றமொடு வருணாதி பற்றி, உளம்‌ 
மருள்சாடல்‌ (மன மயக்க முறல்‌) அற்று, அருள்‌ நாடி. நிற்குமவர்‌” 
சுகம்‌ பெறுவர்‌ எனத்‌ தன்‌ அநுஅவத்தைக்‌ கூறே, இயவள 
விருக்ச, சக்யாசி ல்ல என்று கூறிவிட்டார்‌ என்று நீ சொன்னால்‌ 


உன்‌ வார்த்தையை யார்‌ ஈம்புவார்கள்‌ ? 


௮:--ஆம்‌. என்‌ வார்ச்தையை ஈம்‌. மாட்டார்கள்‌. ஏழைப்‌ 
பேச்‌ஈ அம்பலம்‌ ஏறமா? செட்டிக்காரன்‌ புளுகு பட்டப்பகல்‌ 
போல்‌ வெளியாகும்போ தல்லவா யாரும்‌ ஈம்புவார்கள்‌, நான்‌ 
கூ௮ிவன எழுத்துருவமாக உள்ளவை, நிஷஷி சாட்ிக்காரன்‌ காவில்‌ 
வீழ்ந்து ரூபிப்பவை, ரிஷி எழுதிக்‌ கொடுத்த பிராமண வாக்கு 
மூலத்தில்‌ இருப்பவை. அவை “ பிரதிவாதியை--ரிஷியை--சர்‌ 
சாரி ஏன்று வரையறுப்பது சரிபல்ல, அடா குருவும்‌ அல்ல உப 
தேசியும்‌ அல்ல, வாக்கு டர அநுரரிப்‌?பாரே! இல்லை” 
என்பனவே. 


ஆ:--என்ன! இக முழுப்‌ புஈணிக்காயைச்‌ சோற்றில்‌ 
மறைப்பதுபோல்‌ இருகரதே! இது உண்மையானால்‌ இது 
போன்ற தஇிருட்டுச சர்யாசம்‌ எ.து.௮2ம இல்லை. 


9):--அச்தப்‌ புரசைத்‌ தான்‌ முன்‌ பின்‌ மாறுபாடில்லாமல்‌ 
பொருந்தப்‌ புஞூனொரா ? அதவும்‌ இல்‌-௯யே பாவம்‌ ! தம்பிக்குக்‌ 
கொடுத்த அதிகாரப்‌ பததிரத்தில்‌ ரிஷி, தன்னை “ரமண மஹரிஷிகள்‌ 
என விளங்கும்‌ சாமி அல்லது பிராமண சாமிகள்‌--இருகஸ்தர்‌ விஷ 
யத்தில்‌ குறிக்சப்படுவதுபோல்‌ குறிக்கச்‌ சாதியும்‌, மதமும்‌, தொழி 
இம்‌, பிறவும்‌ இல்லாதவா--!' எனக்‌ கூறிக்கொள்ளுளொர்‌, பின்‌ 
னும்‌ ௮தில்‌ தன்‌ தமபியைச்‌ சஷ்யன்‌ என்றும்‌ ஏற்றுக்‌ கொள்ரர்‌: 


16 


ஐ:--ஆம்‌. பூணூலை அறுத்தெறிர்த பின்‌ இவர்க்குச்‌ சாஇ 
ஏது? மாபேது£ அசாரமேது? உண்மைதானே, அனால்‌ ரிஹி 
“ நான்‌ குருவுமல்ல எனக்குச்‌ சஷ்யனுமில்லை”” என்று கூறியது 
மட்டும்‌ பிசருதான்‌, 


௮: சரிசரி! 7 அவர்க்குச்‌ சாதி இல்லை என்ற சரிக்கட்டப்‌ 
பார்த்தால்‌, ரிஷி என்ன ஈலபத்தில்‌ வீட்டு விடுவாரா? குறக்கு 
விசாரணையில்‌ “ சான்பீராமணசாி, எனகு ௨பஈயனம்‌ அப்‌ 
விட்டது, '' என்று சாதி அராரப்‌ பெ ரமையைப்‌ பாராட்டிக்‌ 
கொண்டாரைபா £ சரியான உண்மை 228புகள்‌ எக்காலத்தும்‌ 
எவவிடச்தும்‌ எதன்‌ பொருட்டும்‌ மா, ஊரை ஏமாற்ற ஒரு பொய்‌ 
சொல்லி வீட்டால்‌, ௮தை உரு பபடுகச ன்பு பொய சொல்லித்‌ 
தீரவேண்டும்‌, மட்டிமரிபரகை பராககால்‌ சட்டம்‌ சும்மா விடுமா? 
ஆனால்‌ ரிஷிகள்‌ சரமாரியாகப்‌ பொய்‌ சொல்லி அஇிகாரிகள்‌ தய 
வால்‌, சூழ்ச்சியால்‌ சட்டக்தையும்‌ சாப்பிட்ட்‌ ஏப்பம்‌ விட்டுவிட்டார்‌, 


ஐ: * பிராமணன்‌, பூஙூல்‌ போடப்பட்டது '' என்று முன்‌ 
னைய நிலமையைச்‌ கூறுவது குற்றமா£ பின்னர்‌, இவர்‌ *இகை 
யக்ஞோப வீதங்களைச்‌ களைந்து முண்டனம்‌ (மொட்டை) கொண்டு 
ஐயமற்ற ௮தி வருணாஸல்ரமி யாூலிட்டா£  என்பதாலல்லவா 
அவர்க்குச்‌ இிறப்பெல்லாம்‌ வந்தது, ரெல்லாம்‌ பெற்றார்‌. பேரும்‌ 
பெரு?ற்று, 


௮ :--அதிவர்ணாஸ்்‌ரமியா* அப்படி இன்னொரு தரம்‌ 
கூருதே, மஹரிஷி மண்டையை உடைத்து விடுவார்‌, கதையில்‌ 
கள்வர்க்குல்‌ கருணை! பொறுமை! பொறுமை! சாந்தம்‌ சார்தம்‌ ! 
என்று சரடு விட்டிருப்பதைக்‌ கண்டு மயங்காதே, சாமிக்குக்‌ 
கோபம்‌ வந்து அடித்தால்‌ எப்படி இருக்கும்‌ என்பது எச்சம்மாளைக 
கேட்டால்‌ தெரியும்‌. அல்லது £டர்‌ தண்டபாணி சாமியின்‌ 
முதுகை விசாரித்தால்‌ விளங்கும்‌. தம்பியை வெறுத்துச்‌ சாமி 
யால்‌ ஐடி வாங்யெ தண்டபாணியும்‌, எச்சம்மாளாம்‌ பொய்‌ சொல்ல 


மாட்டார்கள்‌ என எண்ணுகிறேன்‌. ஆனால்‌ முழுப்பொய்‌ மூர்த்தி 


19 


ரிஷியின்‌ காப்பரிசத்தால்‌ அவர்களும்‌ அடித்தது ஞாபகம்‌ இல்லை, 
ஒரு வேளை அடித்திருக்கலாம்‌ என்று அரைப்பொய்யேனும்‌ சொல்‌ 
லக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கலாம்‌, யார்‌ கண்டரா? போகட்டும்‌, 
இன்னொரு தடவை அதிவாளுஸ்‌ரமி என்று நினைத்து அபசாரப்‌ 
படாதே. எல்லார்‌ ரினைை பம புத்தகம்‌ படிப்‌..துபால்‌ படித்‌ 
தறிந்து விரிவார்‌ ரிஷி, அவர்‌ ஸர்வர்தர்யாமி, சாபம்‌ கொடுத்‌ 
தால்‌ சாம்பலாக வேண்டியதுதான்‌. சட்டத்தை எமாற்ற, ரிஷி 
இப்போது ஒரு புதுயுக்கி கண்டித்து விட்டார்‌, அதன்படி, 
அவரை அத்பாஸ்ரமி என்று சொல்லியாகவேண்டும, இரந்த அதீ 
யாஸ்ரமத்தைப்பற்றி ரிஷ்‌ சொல்‌உதைப்பார்‌. நான்‌ இருப்பது 
அத்யாஸ்‌ ரமம; அதாவது வாழ்க்கையீல்‌ இரக்கும்‌ எதிலும்‌ சேரா 
தீது ஆஸ்‌. ரமம்‌, ஆச்‌.பஸ்‌ரமம்‌ சாஸ்‌இரச்தில்‌ இருக்கிறது, இந்த 
ஆஸ்‌ ரமத்நில்‌ இருப்பவர்கள்‌ எனக்கு யாரும்‌ தெரி.டாது. அ௮த்யாஸ்ர 
மம்‌ பற்றி விவரம்‌ ரூதஸம்ஹிசததில்‌ இருக்கிர து, அதில்‌ அத்யால்‌ 
ரமத்தினுடைய பிபர்தனைகள்‌ ரொல்லப்பட்டிருக்கெறது, அந்த 
நிபந்தனைகள்‌ தான்‌ சான்‌ அனுஷ்‌ட கதுக்கொண்டி 2 ர௬ுறேன்‌. அத்‌ 
யாஸ்‌ரமத்தில்‌ இரக்காவர்கள்‌ பரியமிருர்தால்‌ சொத்து வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌, எர்த அஸ்‌ ரமததுக்கும்‌ குரு உண்டு. அதயாஸ்ரமத்‌ 
துக்கும்‌ குரு உண்டு, ஆனால்‌ என்‌ ஆத்மாவுக்கு என்‌ ஆதமா தான்‌ 
குரு, புராணங்களில்‌ அத்யாஸரமம்‌ அனுஷ்டத்தவர்‌, சொத்து 
வைத்திருந்ததாகப்‌ படித்திருக்கசொன்‌. ரு தஸம்ஹிதததில்‌அ. தாவது 
கந்தபுராணத்தில்‌ இர்த விஷயந்கள்‌ தெரிலித்திருக்கிறத, அத்‌ 
யாஸ்‌ர௦த்தில்‌ என்னுடைப சொத்தென்று ஒருவா சொல்லிக்கொள்‌ 
ளலாம்‌, இந்தமாதிரி சொத்துக்களை இதராளுக்கு டிஸ்போஸ்‌ 
செய்ததாகவும்‌, அஃ்பாஸ்ரமததில்‌ சொல்லி இருக்கிறது, அதீயர்ஸ்‌ 
சமத்தில்‌ இருப்பவர்களுக்கு நித்ய காமாநுஷ்டானங்கள்‌ ஒன்றும்‌ 
செய்ய வேண்டியதில்லை." 


இட்‌ தெய்‌ ம மே! சான்‌ குதஸம்ஹிதையைப்‌ பல்‌ முறை 


கரைத்துக்‌ குடித்‌ திருக்கிரறன்‌, அதில்‌ ௮.தீயாஸ்‌ரமத்தைப்பற்றிப்‌, 
பின்வரும்‌ வாத்யெங்கள்‌ தான்‌ காணப்படுகின்றன, அவை அத 


20 


யாஸ்‌ரமிகளாய்‌ இருக்கிற சார்தர்களால்‌ பிரமஞாளம்‌ சொல்லப்பட 
வேண்டியத, சாந்த மற்றவனுக்கும்‌, புத்தரனில்லாத.னுக்கும்‌ 
இதை ஒரு பொழுதும்‌ சொல்லக்கூடாது, அக்னி என்றல்‌ முதலிய 
மர்தரங்களால்‌ பஸ்மதூளனமும்‌, இரிபுண்ட ரதாரணமும்‌ அத்யாஸ்‌ 
சமமென்று பெரியோர்கள்‌ சொல்லுிரார்கள்‌ என்பன. இதன்‌ 
உரையா?ரியர்‌ விதீயாரண்யசாமிகள்‌ சிவமர்திர ஜெபமும்‌, சவெபூசை 
முதலியவைகளும்‌ அத்யாஸ்‌ரமம்‌ என்று அங்£கரிக்களொர்‌, 
இவை தவிர ரிஷிகள்‌ சொல்வதுபோல்‌ அத்யாஸ்‌ரமம்‌ வாழ்க்கை 
யில்‌ சேராததசென்ீரோ, அ௮த்யால்ரமிக்குச்‌ சொத்த, மனைவி உண்‌ 
டென்றோ கூறப்படவில்லை. ரிஷீயோ '*அத்யாஸ்ரமிகள்‌ சொத்து 
வைத்திருர்த தாகப்‌ படி.த்திருக?றன்‌. பிரியமிருர்தால்‌ ௮தயாஸ்‌ 
ரமி கலியாணம்‌ கூடச்‌ செய்துகொள்ளலாம்‌” என்று சாதிக்கரூர்‌, 
குதஸம்ஹிதையில்‌ கெளதமர்‌ சொத்து வைத்திருந்த செய்தியைக்‌ 
குறிப்பாக அறியலாம்‌, அதையே ரிஷி குறிப்பிடுகிறார்‌ என்று 
எண்ணுகிறேன்‌, இவர்‌ பிறர்த திருச்சுழி தலத்தையும்‌, புகுர்த 
திருவண்ணாமலையையும்‌ கெளதம முனிவர்‌ வழிபட்டவர்‌, அதனால்‌ 
ரிஷியும்‌ “கெளதமர்‌ போற்றும்‌ கருணைமாமலையே'' எனப்‌ பாராட்‌ 
டிப்பாடியுள்ளார்‌, ஆகவே கெள்தமரிடம்‌ இவர்க்கு அபிமானம்‌ 
உண்டாவதும்‌ இயல்பே, அ௮ர்குதஸம்ஹிதையில கெளதமர்‌ அத்‌ 
யாஸ்‌ர.9) என்பது தெளிவாகக்‌ கூறப்படவில்லை. அக்கெளதமர்‌ 
வரலாற்றையுங்‌ கூறடிறேன்‌ கேள்‌. அரத அபாச கதையைக்‌ 
கூறவே காவெழவில்லை, அதன்‌ சுருக்கம்‌ பின்வருவத2--'*அ 
தீஸ்‌ துள்ள பிராமணர்‌ ரிலர்‌ பஞ்சகாலத்தில்‌ கெள தமரிடம்‌ சென்ற 
னர்‌, ௮ வர்‌ ஆரிரமம்‌, தவத்தால்‌ சுபகரமாய்‌ இருர்தத. கெளத 
மர்‌, சென்ற சம்சாரிகளுச்குத்‌ தான்யம்‌, தனம்‌, வஸ்திரம்‌, எள்ளு, 
எண்ணெய்‌, பசுக்கள்‌ முதலியன கொடுத்தார்‌, திரும்பும்போது 
அர்ரன்றி செட்ட பிராமணர்கள்‌ அவர்க்கே அரோகம்‌ செய்தார்கள்‌. 
அதனால்‌ முனிவர்‌ அவர்கட்குச்‌ சாபம்‌ கொடுத்தார்‌, ௮ச்சாபங்‌ 
சளுள்‌ ல €ழ்வருவன;--1, தன்‌ பார்யையிடம்‌ புணர்வதலும்‌, 
பரஸ்திரீகளை த்‌ சள்ளுவதிலும்‌ சிரத்தை இல்லாமல்‌ இருக்கவேண்‌ 


21 


டம, 9, எப்பொழுதும்‌ பிதா, மாதா, புத்தின்‌ ராதா, பந்துக்‌ 
கள்‌, பாரியை--பெண்சாதி முதலியவர்களை விகரயம்‌ செய்து 
கொண்டிருக்கக்‌ கடவீர்கள்‌, 3, தேவநீர்த்த வேதவிகாரயம்‌ 
செய்து காலங்கழிக்கக்‌ கடலீர்கள்‌, 4, உங்கள்‌ வம்சத்தில்‌ உண்‌ 
டாஇிறவர்களும்‌ சான்‌ சபித்தச்‌ சொன்ன பிரகாரம்‌ இருக்கட்டும்‌, 
இன்னும்‌ இப்படிப்பட்ட கொடிய அபாசமான சாபங்கள்‌ பல, 
சொல்ல வாய்‌ கூசுகின்றது, 


அ:--அடடா ! இர்த வரலாற்ரையா தனக்கு ஆதாரமாகக்‌ 
கொண்டு ரிஷி தம்மைச்‌ சேர்ர்தவாகளையே சநஇ இரிக்கச்‌ செய்து 
விட்டார்‌ ? நல்லது ! நல்லது ! ரமணாஸ்ரமத்திலும்‌ இக்கதையின்‌ 
மூற்பாகம்‌ நடந்தேறி விட்டது, பிற்பாகந்தான்‌ பாக்க, எனக்‌ 
கென்ன தெரியும்‌ ஈதெல்தாம்‌ £? நீ தான்‌ புத்தகப்புழு, போகட்‌ 
டும்‌ இப்பொழுதாகிலும்‌ சொல்‌, ரிஷிகள்‌ யோக்யதை எப்படி, 3 
அவர்‌ கூறியதுபோல்‌ சொத்து சுதர$திரம்‌ முதலிய எல்லாவற்றை 
யும்‌ ஏற்று எண்ணத்தை முடித்துக்கொணடார்‌, ஆத்யால்ரமி எது 
செய்தாலும்‌ குற்றமில்லை. அவரைத்‌ தடுப்பவா யார்‌ * அம்‌ அத்யா 
சாமி ஏதோ மந்திரம்‌ ததவேண்டுமென்றாயே! அது என்னமர்திரம்‌, 
சுவாமிகள்‌ ௮ம்மர்‌ திரம்‌ ௮றிவாரா? சரித்திரம்‌ இது பற்றி ஏதேனும்‌ 
சொல்கிறதா? பூசை செய்வாரா ? 


ஆஐயாருக்குத்தான்‌ மர்திம தெரியாது? புத்தகத்தைப்‌ 
புரட்டினால்‌ எல்லாம்‌ தெரிகிறது, ௮நுபவம்‌ தான்‌ அரிது. நிஷிக்‌ 
கும்‌ மர்திரங்கள்‌ இம்மட்டில்‌ தான்‌ தெரியும்‌. அவா ஒன்றம்‌ மந்‌ 
இரம்‌ தந்திரம்‌ செய்யாமலே எடுததவுடனே இடீரென்று அத்மஸ்வ 
ரூபத்தில்‌ அழ்ச்‌துவிட்டவர்‌ அல்லவா |] ௮வரை யாரேனும்‌ மச்‌ 
இரத்தைப்பற்றி ஏதேனும்‌ கேட்டால்‌, யுக்தியாக எதையேனும்‌ 
சொல்வார்‌, இதை ரமணகதை படித்த எல்லோரும்‌ அறிவர்‌.மேலும்‌ 
அவர்‌ ''உருபபோடாவிட்டால்‌ மர்‌இரத்சால்‌ ப.பனில்லை' என்னும்‌ 
அரிய உண்மையை வெளியிட்டுப்பின்‌ !! மந்திரம்‌ பெற விருப்ப 
மில்லை” என்றவராயிற்றே, இன்னும்‌ மர்திரம்‌ முதலியவற்றில்‌ 


08 


'அவசவர்‌ இயல்பிற்கேற்ப அவரவ சுயேச்சையாச விடுத்த 
பின்னர்‌ 'சானார்‌' என்னும்‌ விசார மார்க்கத்திற்கே திரும்புவது 
ஸ்வாமிகளின்‌ உபதேசமுறை'' என்று ரமணவிஜயமும்‌ கூறும்‌, 


௮;--சரி சரி, மலும்‌ இவர்‌ கான்‌ பூஜை எதுவும்‌ செய்வ 
இல்லை. பூஜை செய்வொர்‌ அரில்‌ இருப்பதுண்டு,” என்றம்‌ 
குறுக்கு விசாரணையில்‌ கூறி இருக்கர, இவற்றைக்‌ கொண்டு 
பார்த்தால்‌ ௮வர்‌ அத்யாஸ்‌ரமி அல்லவென்றும்‌ தெரிரிறது, எ.துவோ 
சமயத்திற்கேற்ப மாறிப்‌ பேசும்‌ பலவறறள்‌ இவம்‌ ஒன்று, ரிஷி 
பேச்சில்‌ உண்மை ஆராய்வது மணல்‌ சோற்றில்‌ கல்லாராபவது 
போலும்‌, இ.,வராப்சசி 'சானா' எனனும்‌ ஆராய்ச்சியிலும்‌ அரி த. 
எந்த மடடயலும்‌ 'றயே அதிஈலபம்‌ அன்மவித்தை? என்று எளி 
தாய்க்‌ கூறிததிரிபலாம்‌, அவா டாக்கில்‌ உண்மை காணும்விச்தை 
அப்பப்பா ! எவர்க்கும்‌ அரிது | அரி, 


ஆஐ:--அமாம்‌, இர்5 வழக்குத்‌ தொடுத்தவர்‌ ஆககில சரித்‌ 
இரத்தில்‌ “பெருமாள்‌ சாமி முதமிப டாகள்‌ தரபைச்‌ சமாதி செய்‌ 
தீனா” (பக்‌. 180) எனக்‌ உறப்படும்‌ பெருமாள்‌ சாமி தானோ ? ௮வர்‌ 
வழக்குத தொடுக்கக்‌ காரணம்‌ என்ன £ 


௮:--அமாம்‌ அமாம ! தாயைச்‌ சமாதி வைத்தது மட்மா? 
சமாதி வைத்த இடதகை (19 அடி சதுரம்‌ முதல்‌ தன்‌ பேருக்‌ 
குச்‌ ச்‌ பாவாஜிக்றாச்‌ சமாதானம்‌ சொல்லி எழுதி வாங்கியவர்‌ 
இ:பெருமாள்சாமி சார. தன்‌ தகப்பலுக்கு மனைவியாய்த்‌ தன்னைப்‌ 
பெற்ற தாய்க்தக்‌ கிரியை செய்யாத மேனும்‌ ரிஷியின்‌ தாய்க்கு 
10ஆம்‌ சாள்‌ சரியையைச்‌ சொர்நர்‌ செலலி?லயெபிறருடையபண 
உதவி இன்றிச்‌ செய்தவர்‌, அழு மாரற்று எடுப்பாரறறுக்‌ இடந்த 
தாயின்‌ அழுகல்‌ பிணத்தை மாதரு பூதேசுவாராகும்படி சமாதி 
கட்டமும்‌ கட்டியயர்‌, நம்‌ கைப்பணத்தொடு பிறழரிடமும்‌ பணம்‌ 
வருலித்துக்‌ கர்‌.தாசிரமம்‌ (பழய ரமணாிரமம்‌) கட்டியவர்‌. ரிஷ்யின்‌ 
உருவம்‌ செய்து வணங்க நினைத்தவர்‌. சமயத்தில்‌ ரிஹியால்‌ டல 
விதம்‌ புகழப்பட்டவர்‌--பாராட்டப்‌ பெற்றவர்‌, ரிஷியின்‌ மலமூ.த்‌ 


38 


திரங்களை வியாதிகால த்தில்‌ (சம்பி, தாய்‌ ௬: தலியோர்‌ ௮ருகரு* தம்‌ 
நெருங்காமல்‌ ௮ராதரவு செய்தபோது) உடனிருந்து வாரி எடுத்து 
வைத்தியம்‌ பார்த்தவர்‌' ரிஷியின்‌ விருப்பமறிர் து ரமண ஜெயக்தஇ 
உற்சவம்‌ கொண்டாடி யவ. ரமணோற்சவ ஊர்உலம்‌ நடத்தி ரிஷிக்‌ 
குப்‌ புகழும்‌ பொருளும்‌ தேடித்தந் தவர்‌, “ரில பண்டாரங்கள்‌ 
ரிஷியைத்‌ தூக்செசெல்லவர்தபோது திருச்ச எத்தர்க்குச்‌ சரியான 
தஞ்சை எத்தராய்‌, விடாமுண்டர்க்குக்‌ கொடாமுண்டராய்‌ வந்து, 
ரிஷிலீய ஆபத்திலிருர்து காப்பாற்றிய திடசாலி.!' (பக, 187) 
எதிர்வழக்காடும்‌2பாதும்‌ *' சுவாமிகள்‌ பொய்‌ சொல்லமாட்டார்‌''என 
உறுஇபாக ஈம்பிக்கூறி எமாந்தவர்‌. அவை எல்லாம்‌ பலபடக்‌ கூறிப்‌ 
பயன்‌ என்ன ? ரிஷி அவர்‌ செய்கைகள்‌ பலவற்றையும்‌ மறுத்துக்‌ 
கூறிவிட்டார்‌. ஊர்சனங்கள்‌ எல்லாம்‌ அறி.ப, சமாதி வைத்ததைபே 
மறுக்கும்போது மற்றவை எம்மாத்திரம்‌? பிணம்‌ இடர்தபோது 
எக்தப்‌ பிராமணன்‌ எடுக்க முன்வர்தான்‌ * பெருமாள்சாமி இல்லா 
விட்டால்‌ தாயின்‌ சவத்தை கான்‌ தானே தீல.பில்‌ போட்டுக்கொண்டு 
தவிக்கவேண்டும்‌'' என்று, தம்பியிடம்‌ ௮ன்று திருவாயால்‌ கூறியது 
போல்‌, இன்று பர்தர்சள்‌ எல்லாம்‌ சமாதி செய்தனர்‌ பெருமாள்‌ 
சாமியும்‌ அவர்களோடு இருந்திருக்கலாம்‌”? என்றுவெறுவாய்‌ இிறர.து 
உளரே! நறிய சமாதிக்குழி, பலர்‌ இருக்க இடம்‌ கொடாதே 
௮ச்சிறுகுழியில்‌ இறங்கிப்‌ பிணத்தை ை த்தவர்‌ யார்‌ எனுக்‌ கேள்வி 
எழுமே என்பதைபுங்‌ கூடக்‌ கவனியாமல்‌” பொய்கூறி விட்டாரே, 
இது சனங்கள்‌ கவனதீதிற்குக்கூடவராது என்ற ரினைத்துக்கொண் 
டாரா? ரிஷ்யின்‌ உருவம்‌ செய்ய சென்னை ஆர்டிஸ்ட்‌ உயர்திரு, 
நாகப்பா ௮ர்கள்‌, சேரே வந்து திரும்பித்‌ திரும்பிப்‌ போட்டோ 
எடுக்க ௮நுமதித்‌ து விட்டு, இப்போது விக்ரகசமாசாரமே௮டியோடு 
தெரியாது என்ருர்‌, திருவண்ணாமலை ஈசான்ய மடாதிபதி ஸ்ரீமத்‌ 
நடேச சாமிகளிடம்‌ தனலஷ்மி ஆர்ட்ஸ்‌ விளம்பரத்தைப்‌ பத்திரி 
கையிலிருர்து கத்திரித்‌ து எடுத்‌ தக்கொடுத்‌து இவவிடம்‌ சென்றால்‌ 
சுருக்கமான செலவில்‌ விக்ரகம்‌ முடியும்‌ எனக்கூடறிக்‌ கடிதமும்‌ 
சென்னையிலிருக்த பெருமாள்சாமிக்கு எழுதச்‌ செய்தார்‌, இப்‌ 


பக்‌ 


போது இவை எல்லாம்‌ இல்லை இல்லை என்இருர்‌, இர்தச்‌ சட 
தான்‌ இப்படி ஆனாரே மற்றவர்களில்‌ யாரேனும்‌ உருப்பட்டவர்கள்‌ 
உண்டா ? 

ஆ :--ஏன்‌ இல்லை £? குப்ரவைஸர்‌ ராமசாமி ௮ய்யர்‌ ரோய்‌ 
நீங்கவில்லை.பா 2 ௮அவவரலாற்றை விஜயம்‌ 900 ஆம்‌ பக்கத்தில்‌ £ழ்‌ 
வருமாறு விரிக்க, 4 ஒரு நாள்‌ ரமண ஸர்ரிதியில்‌ படுத்திருக்‌ 
கையில்‌ ஒரு ஒளி ஒட்டம்‌ பகவானிடமிருந்து தம்முள்‌ புகு$்ததாகக்‌ 
கண்டார்‌. அவருக்கு எப்போதும்‌ ௮ஜீரண கோவு, உக்கம்‌ வருவ 
தில்லை. பகவானிடம்‌ ரோயைச்‌ சொன்னதும்‌, உடல்‌ சுகம்‌ ஏழ்‌ 
பட்ட த, ௮ன்று பகவான்‌ விருந்தளித்தும்‌ வயிற்றில்‌ ஒரு நோவும்‌ 
இல்லை. அயாச்து தூங்னொ. எத்தனை மருர்து தின்றம்‌ போகாத 
கோய்‌ அன்று தார்தது'! 

௮:-- தம்பி ! என்‌ ப௫ிக்குக்‌ கஞ்சி ஊற்றினால்‌ உனக்குப்‌ 
படிக்காத வரம்‌ தருகி£றன்‌ ' என்பது போலல்லவா இருக்கிறது 
இது, பகவான்‌ தன்‌ தலையாட்டத்திற்குக்‌ காணமான நோயைத்‌ 
தீர்க்க வழி இன்றித்‌ தவிக்ரொ. அவா காசநோய்‌ நீஙகச்‌ கண்ட 
மருந்தெல்லாம்‌ இன்ருய்விட்ட த, அதனால்‌ உயிற்றுக்கடுப்புக்‌ கண்டு 
பட்ட ௮வஸ்தை பகவானுக்கே தெரியும்‌, இந்த அய்யர்‌ மருர்து 
கொடுத்து ரிஷிக்கு கோயையல்லவா உண்டாகஇனாராம்‌, முதலில்‌ 
தாய்க்கு உண்டான ஸளொய்தீர மருந்தெல்லாம்‌ கொடுத்து ஆனவரை 
பார்த்தாய்‌ விட்டதாக ரமணவிஜயம்‌ கூறுமே, இர்த லகஷணத்தில்‌ 
நிஷி பிறர்‌ சோயைப்‌ போக்குவதெப்படி ? 


ஆ:--பகவானைப்‌ பற்றிப்‌ பல காட்சிகளைக்‌ கண்ட லக்ஷ்மி 
அம்மாள்‌ பாக்கியமே பாக்தியம்‌ ! 


அ:--லஷ்மி ௮ம்மாளா? இரந்த அம்மாளை எச்சமமாள்‌ 
என்பார்கள்‌, இந்த அம்மாள்‌ இளம்பெண்ணாக இருக்கும்போதே 
புருடனை இழர்து, அயர்‌ ஆறாது ரமணாஸ்ரமத்தை அ௮டைர்து இன்‌ 
பம்‌ பெற்ற புனிதவதி என விஜயத்தில்‌ (பச்‌, 801) படித்திருப்‌ 
பாயே, இந்த அம்மாள்‌ சமாச்சாரர்தான்‌ அபாரம்‌ ! இப்புனித 


ந 


வதி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணத்தோடு பகவானிடம்‌ வர்து 
உணவுத்தொண்டு செய்தவள்‌, அம்ம இப்போது ஆஸ்ரமத்தில்‌ 
படும்‌ ௮ல்லலெல்லாம்‌ ஆண்டவனே அறிவான்‌, அம்மை கையில்‌ 
இருந்த காசும்‌ கரைந்தது, விருத்தாப்பியம்‌ மேலிட்டு விட்டது, 
இனிமேல்‌ இஃவம்மையால்‌ என்ன பயன்‌ என்று, அம்மையாரிட்ட 
திண்டியைத்‌ தின்றுகொழுத்த ரமணாஸ்‌£மத்தார்‌, இப்போது சமை 
யல்‌ கட்டில்‌ நுழையக்கூடாதெனக்‌ கண்டிப்பாகக்கூறித்‌ தடுத்துக்‌ 
கஷ்டப்படுத்துகின்றனர்‌. இர்த அம்மாள்‌, தன்‌ இளமைக்காலத்‌ 
தில்‌ பகவான்‌ கையால்‌ அடி.பும்‌ உதையும்‌ பட்டவள்‌ செல்லம்மாள்‌ 
என்னும்‌ இப்பெண்‌ இறர்தைக்‌ கேட்டுத்தான்‌ (பகவான்‌ விமமி 
அழுதாராம்‌'' (பக்‌. 803) என்று ரமண விஜயமும்‌ கூறும்‌, பாலம்‌ ! 
தாய்‌ இறர்த போதும்‌ சர்‌2தாஷம்‌ கொண்டாடியவா, இத்தையல்‌ 
இறந்தபோ.த விம்மி விம்மி அழுவானேன்‌ ? காரணம்‌ பகவாஜளுக்‌ 
குத்தான்‌ தெரியும்‌, இப்படியே அலங்கார ததம்மாளூ௰, மருமகளும்‌ 
கணவன்‌ பணிவிடை தவறினாலும்‌ ரிஷியின்‌ பணிவிடைக்குக்‌ 
குர்‌. தகம்‌ இல்லாமல்‌ தொண்டு புரிர்து வறமையுற்று வாழு௫ருர்கள்‌. 

ஆ:--மஹஷிகள்‌ உருவை ஜோதிமயமாகக்‌ கண்ட சார்தம்‌ 
மாள்‌ எப்படி, £ (பக்‌: 303) 

அஃ--இஉவமமாள தான இணனிமையாகப பாடி.பும சமையல 
இறக்கச்‌ செய்து இன்சொல்‌ கூறியும்‌ உணவுவுட்டுபவள்‌ , ரிஷிகளை 
யும்‌ விசேடமாகத்‌ தம்பி சர்வாதிகாரியைபும்‌ திருப்திப்பண்ணி 
சமையல்‌ ஈட்டிர்கும்‌, இளம்பெண்கள்‌ கூட்டத்திற்கும்‌ தலைவியாய 
சர்வாதிகாரிக்குமேல்‌ சர்வாதிகாரியாய்‌ இருப்பவள்‌, பெண்களை 
வசப்படுத்தி ஆஸ்‌ரமத்துக்கு ம௫ழ்வுட்டுபவள்‌, வருமபெண்களுக்கு 
“* பரோபகாரார்தீதம்‌ ஹிதம்‌ சரீரம்‌? என்னும்‌ ஞானம்‌ கைஉரக்‌ 
கூட்டுபவள்‌, இ௨வமமையார்‌ இல்லையானால்‌, தம்பி--சர்வாதி 
காரி--ரிரஞ்சனானர்த சுவாமிகட்குக்‌ கால்‌ பிடிக்கவும்‌, உடம்பழுத்‌ 
தீவும்‌, எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிப்பாட்டவும்‌ இளம்‌ பெண்கள்‌ 
எவரும்‌ தைரியமாய்‌ முன்‌உரமாட்டார்கள்‌, இவவம்மாள்‌ சொற்‌ 
படி, கேட்டிருர்தால்‌ திருமங்கலம்‌ அய்யர்‌ மகளுக்குச்‌ சர்வாதிகாரி 


20 


யின்‌ தடபுடலால்‌ சை ஏடிந்திருக்காஜ, வேதூர்‌ வைத்தியசாலைக்‌ 
குச்‌ செல்லவேண்டிய அவரியமும்‌ ஏற்பட்டிருக்காது, சுகமும்‌ 
எற்பட்டிருக்கும்‌ எனக்‌ கேள்வி, இப்பெண்ணின்‌ இசையிலும்‌, 
அழகிலும்‌ ஈடுபட்டுக்‌ கள்ளத்தனமாக எழுதப்பட்ட காதற்‌ கடி. 
தம்‌ ஆஸ்ரமத்தில்‌ கண்டெடுக்கப்பட்டு கலவரப்பட்டதும்‌ உண்டு; 
கலவரத்திற்குப்‌ பின்னும்‌ இ? விளமங்கையின்‌ சம்பந்தத்தை ஆஸ்‌ர 
மம்‌ இழக்க வில்லை, 

ஆ:--சென்னையில்‌ ஒரு பெரிய உத்யோகஸ்தரின்‌ மனைவி 
யாயிரு$ த, விரகீதியால்‌ 1996-ஆம்‌ ஆண்டு மஹரிஷிகள்‌ சந்நிதிக்கு 
வர்‌, காஷாயம்‌ பூண்டு ஸர்யாசினியாய்‌ இருக்கும்‌ சுந்தரம்மாள்‌ 


என்ற உத்தமியோ (பச்‌, 899) 


அ:--இர்த அம்மையாரா * இவவம்மைக்கு இருபதாவது 
வயதிலேயே வைராகயம்‌ முற்றி விரக்தி ஏற்பட்டுவிட்டது, ரமண 
பத்தி தலையேறி, தாலியை யறுத்துக்‌ கணஉன்‌ தலையில்‌ போட்டு 
விட்டுத்‌, தாய்‌ த்தை சுற்றத்தார்க்னாப்‌ பழியை நிலைநிறுத.இ வீட்டு 
வெளியேறிய மஹா உத்தமி. இவள்‌ வீட்டை விட்டுத தொலைர்‌ 
தும்‌, புருஷனைப்‌ பிடித்த சனியன்‌ தொலைர்த பாடில்லை, இச்‌ 
கற்பிற்கரசி கணவன்‌ மேலும்‌ வழக்குத்‌ தொடுத்தாள்‌. இ ௮வ 
மானம்‌ பொறாது இறர்த கானவனை இப்பழிகாரிச்‌ செய்கையும்‌, 
ரமணன்‌ அருளும்‌ சேர்ந்து பரமபதம்‌ சேர்த்தன, இவவுத்தமிகளை 
அங்கெ சரிதப்புத்தகத்தில்‌ சேர்க்கட்டட்டுள்ள படத்தில்‌, வேண்டு 
மானால்‌ தரிசித்‌து வரமும்‌ பெறலாம்‌, ரிஷ்யோடு இந்த அம்மாமார்‌ 
களைச்‌ சேர்த்து எடுக்கப்பட்ட அப்படம்‌ துரதாஷ்ட வசமாகத 
தமிழ்ச்‌ சரிததீதில்‌ இடம்‌ பெறவில்லை, காரணம்‌ யாதோ? ஆங்லெ 
சரிதத்இிற்குப்‌ பின்‌ செய்த சுத்தம்களுள்‌ இதுவும்‌ ஒன்றாயிருக்‌ 
கலாம்‌, 

அ;-சரி.. காஃயகண்ட சாஸ்திரிகள்‌, முகவைக்‌ கண்ண 
முருகனார்‌, ஈடேச முதலியார்‌--ரடனானர்‌.5 சாமிகள்‌--2சலம்‌ 
ந: 7, நரசிம்ம ஸ்வாமிகள்‌ இவர்களைப்பற்றி என்ன சொல்லுவாய்‌? 


21 


௮:--இ. வுத்தமர்கள்‌ அனைவரும்‌ தத்தம்‌ அளவில்‌ ரறர்தவர்‌ 
களே. இவர்களிடம்‌ குறைகூற வேண்டுமானால்‌, ௮து ரமண 
சேர்க்கையேயாதம்‌, சாஸ்திரிகள்‌ சரக அறிஞர்‌. அலையில்‌ ௮வர்‌ 
சுவாமிகளை இல்லாத வகையில்‌ இறப்பித்துத்‌ தனக்குச்‌ செல்‌ 
வாக்குத்‌ தேடினார்‌, ரிஷி இ,ரைச்‌ சிறப்பித்துத்‌ தனக்குப்‌ பொய்‌ 
மதிப்பைத்‌ தேடிஞர்‌. 'பண்டி தனும்‌ நாடும்‌ பகமானுக்குச்‌ சமம்‌, 
என்பசெல்ல ம்‌ சாஸதிரிகள்‌ முன்னிலையில்‌ பறந்துவிடும்‌, (ஸர்வ 
பூசமைச பே ஈலிககேள ஞான மூவன்‌ பதாம எல்லா பூசங்களிலும்‌ 
பக்ஷபாதமில்ல மல்‌ ஈடர்சரதென்ிற அடையாளததால்‌ ஞான 
மிருக்திறசென்‌.ர ஊூக3வண்டும்‌ ) என்‌ சான்‌ கொண்ட அடை 
யாளத்தைபும்‌ கைவிட்டுத தன்னை ௮ஞ்ஞானி என்றும்‌ ரிஷி விளம்‌ 
பரப்பரித இி விடுஉரா, எப்படி எனில, எல்லாரும்‌ நரிஷியைத்‌ தரை 
யில்‌ வீழ்ர்து ஈமஸ்கரிப்பராகள; கணபதி சாஸதரி ரமல்கறிக்கும்‌ 
போது மட்டும்‌, ழே கம்பளம்போன்ற விரிப்பு ஏதேனும்‌ விரிக்கப்‌ 
படும்‌, அவவளவு படடித்தவர்க்கு இந்தச்‌ சிறுமதிப்பை ஏனும்‌ 
கொடுக்காவிட்டால்‌, ரிஷியின்‌ ஞானமெல்லாம்‌ அம்பலமாக்‌? விடு 
வாரல்லவா 4 இப்பட, எல்லாம அவர்க்கு மஇப்புக்‌ கொடுத்து 
வைத்திருந்தும்‌, அவர்‌ அ.இகமாகப்‌ பிற்காலதஇில்‌ ஏமாறவில்லை. 
சர்வா இகாரியின்‌ கொடுமைக்குக்‌ கும்பிடு போட்டவர்களில்‌ இவரும்‌ 
ஒருவர்‌, 

மூகவைக்கண்ண முருகனார்‌ மகா சாந்த€லர்‌, தமிழறிஞர்‌. 
பசவானுச்கு யாப்பிலக்‌ஈணத்தில்‌ சிறிது அறிவுண்டாக்கியவர்‌, இப்‌ 
போது பணம்‌ சம்பாஇப்பதற்கேதுவாய்‌ இருக்கும்‌ பல உபதேச 
நூல்கள்‌, பகவான்‌ பேரால்‌ வெளிவரத்‌ தூண்டுகோலாகவும்‌, சகாய 
மாகவும்‌ இருந்தவர்‌, இவரும்‌ சர்வாதிகாரியின்‌ கொடுங்கோற்கு 
அஞ்சி வெளிஃய இருந்து காலர்தள்ளுகறார்‌. இவர்‌ பாடிய ரமண 
சந்தி முறைக்குச்‌ சர்வாதிகாரித்வம்‌ தம்பிக்குக்‌ கொடுக்காமையால்‌ 
தாட்சணியமின்றி துரத்தப்பட்டார்‌. வேண்டா வெறுப்போடு 
பலநாள்‌ ஆஸ்‌ரமத்தில்‌ கல்லைக்‌ கழுவியும்‌ இவர்தம்‌ வயிறு சழுவிப்‌ 
பார்த்தார்‌, இனி ஆரம வாழ்க்கை ௮சாத்யமெனக்‌ கண்டு, 


208 


'* உள்ளதும்‌ போயிற்று நொள்ளைக்‌ கண்ணா'' என்று ஊர்க்குள்‌ 
வந்து பிச்சை எடுத்தும்‌ மாவு கரைத்துக்‌ குடித்தும்‌ வைராக்டு 
யாதி சாதனங்களோடு கஷ்டப்பட்டு கவுரவமாய்க்‌ காலம்‌ போக்கு 
இரூர்‌, 

நடேச முதலியார்‌ பகவானிடம்‌ கனவில்‌ உபதேசம்‌ பெற்று 
நடனானர்த ஸ்வாமிகள்‌ ஆனார்‌, வீடும்‌, வேலையும்‌, ஈல்‌ அறிவும்‌ 
விட்டார்‌, சாமியைப்‌ புகழ்ர்து இல்லாத தோத்திரங்களெல்லாம்‌ 
இனிக்க இனிக்கப்‌ பாடினார்‌. கண்மூடி கடுந்தவம்‌ எல்லாம்‌ செய்‌ 
தார்‌... பகவானை அடைர்தும்‌ ரிஷியைத்‌ துதித்தும்‌ பயனில்லை. 
எல்லாப்‌ பயனும்‌ தம்‌.ுிக்தத்தான்‌ உண்டு, என்னைக்‌ குறித்து 
இல்லாத சொன்ன உனக்கு ஏதும்‌ இல்லை '' எனக்‌ கனவில்‌ ரிஷி 
கை விரித்து விட்டாரோ என்னவோ ? ஈ௩டனார்த சுவாமி மீண்‌ 
டு2 ஈடேசமுதலியாராயிற்று, பழைய குருடி கதவைத்திறடி' என்று 
இல்லறதீஇிற்குத்‌ இரும்பிவிட்டார்‌. ரல்லறிவும்‌ பெற்கார்‌, பழைய 
கறுப்பனே கறுப்பன்‌ என்ற வீட்டோடு போய்ப்‌ பழைய வேலையைத்‌ 
தொடங்டச்‌ சுகம்‌ பெற்ற விட்டார்‌, 

நரசிம்ம ஸ்வாமிகளை (13. 7, ஈரசிம்ம அய்யர்‌ சேலம்‌ப்‌ பற்றிச்‌ 
சொல்லவே வேண்டாம்‌. ரிஷியின்‌ ௮௩ூல சரித ஆரியர்‌ ; அறி 
வாளி; உண்மையாளர்‌; பழைய தேசபக்தர்‌, இவர்‌ எழுதிய சரி 
தமே பண வருலாய்க்குக்‌ காரணமாய்‌ ரிஷியைக்‌ கெடுத்துக்‌ குட்‌ 
டிச்‌ சுவராக்கி விட்டது. இவர்‌ மூ.தல்‌ பதிப்பில்‌ ரிஷியைக்‌ கேட்டு 
எழுதிய ல உண்மைகள்‌, தம்பி சர்வாதிகாரியின்‌ பிற்கால கெளர 
வத்திற்குக்‌ குறைவை உண்டாக்க. பின்‌ பதிப்பில்‌ அவற்றைத்‌ 
திருதீதவும்‌, இல்லாத பொய்யை மேலும்‌ கூட்டவும்‌, முன்‌ எழுதிய 
பல உண்மைகளை ஏடுத்து விடவும்‌ சர்வாதிகாரி கட்டளை இட்டார்‌, 
௮க்கட்டளையைச்‌ சிரமேற்‌ கொள்ள முடியாமையாலும்‌, தான்‌ முத 
லில்‌ ரிஷியை ஏமாந்து நம்பி எழுதிய பெருமைக்குப்‌ பங்கம்‌ வரு 
மாறு ஈடர்துகொண்ட சன்‌ முகத்தில்‌ ரிஷி கரிபூரி விட்டாரே என்‌ 
னும்‌ மனவருத்தத்தாலும்‌ ஆஸ்ரமத்தை விட்டு வெளிக்செம்பீ 


விட்டார்‌, 


20 


இவ்வுத்தம குண£லாகள்‌ எல்லாம்‌, தன்‌ தம்பியைக்கூட 
மற்றவர்களைச்‌ காட்டிலும்‌ தனிச்சிறப்பொன்றை அடைவ தற்குரிய 
உரிமையைக்‌ கொண்டாட அருமதிக்காதவர்‌'. (116 0௦ ௦0 
211௦18 091 116 00100 40 8270 261௦ (௦ நம்ரா9011 உறர ரர்ஜ்ம்‌ ௦4 
5006110117 076: 001௦0 பக்‌, 219 ஆ, ச.) என்று புகழப்பட்ட 
சுவாமிகள்‌, திமரென்றுமாறி விவேகம்‌ இன்றி, விட்டுவருவதர்குச்‌ 
சொத்து, சுதந்திரம்‌, வீடு, வாசல்‌, மனை, மனைவி இன்றி, ஒரு 
பிள்ளைக்குச்‌ சோறு போடவும்‌ சக்தி இன்றித்‌ தவிக்க விட்டு, உடல்‌ 
ஒட்டி எலும்பெழு* த, கஞ்சிக்குத்‌ தாளம்‌ போட்டுக்கொண்டு, பக்‌ 
தீர்கள்‌ தயவால்‌ அண்ணன்‌ -- ரி௮திபிடம்‌ வரது ஆஸ்ரமத்தில்‌ ஒட்டி, 
வயிறு கழுவிய அற்பள்‌--கர்கண்டு கள்வன்‌--இரக்கமற்ற வன்‌ 
னெஞ்சன்‌--சாசை கண்டறி.பாக்‌ கயவன்‌--லோபியான தம்பிக்கு 
ஊர்சொத்தில்‌ உரிமைகொடுத்த விஷபம்‌ சிறிதும்‌ பிடிக்காமல்‌, 
'* ஈனச்கனவு கண்டால்‌ எவ?ராடு சொல்வதென்று ” வெளியேறி 
விட்டார்கள்‌, உத்தமர்கள்‌ சர்வாகிகாரியின்‌ கொடுமையால்‌ இண்‌ 
டாட்டப்படுவதையும்‌, சு.பரலக்கூட்டமும்‌, வகை வகையான இள 
மங்கையரும்‌ சர்வாதிகாரியொடு கூடிக்கொண்டு கொண்டாட்ட 
மிடுவதையும்‌ சு௨£மிகளிடம்‌ எவேனும எடுத்துச்‌ சொன்னால்‌, 
தம்பியின்‌ போக்யதை தெறிர$ திரு தம்‌ தெரியாதவர்போல்‌, ரிஷி 
* எனக்கென்ன அதிகாரம்‌ இருக்கிறது ? ஏதோ கொடுத்ததை 
உண்டு காலங்‌ கழிப்பவன்‌, நான்‌ யாரையும்‌ வாச்சொல்வதுமில்லை 
போகச்‌ சொல்வதும்‌ இல்லை. அவர௨ரிஷ்டம்‌'! என்று சம்பியின்‌ 
குறும்புச்‌ செயலுக்கு எரு வி$இரார்‌. ஏன்‌ சாமி! விசாரணையில்‌ 
'*என்‌ உத்தரவு?மல்‌ தான்‌ யாரும்‌ ஆசிரமத்துக்கு வரு தும்‌, 
போவதும்‌, தங்குவதும்‌ '” என்று கூறினீர்களே என்று எந்த அறி 
வாளியேனும்‌ கேட்டுவிட்டால்‌, ரிஷிக்குக்‌ கையாலாகாத அசட்டுக்‌ 
கோபம்‌ பொங்டு வழியும்‌, கழுதை, ராய்‌ வர்து ஒரு கும்பிடு 
போட்டுவிட்டாலும்‌ ௮வை சொன்னபடி அடலவேண்டும்‌ ” என்று 
கெளரவம்போல்‌ சண்ணீரும்‌ கம்பலையுங்‌ காட்டிக்கூ றிவீடுவர்‌ ரிஷி, 
இத்தம்பியால்‌ அடிபட்டவர்‌ எத்தனை பேர்‌? உதைபட்டவர்‌ எத்‌ 


90 


தனை பேர்‌? வசவு வாங்யேவர்‌ எத்தனை பேர்‌? இத்தம்பியின்‌ 
கொடுமையை அடக்க ரிஷிபோட்ட கும்பிடுகள்‌ எத்தனை, கொடு 
மைக்கு அஞ்சிப்‌ பிறர்போடும்‌ கும்ப்டுகள எத்தனை, மனவெறுப்‌ 
போடு வழியற்ற மற்றம்‌ பலர்போடும்‌ கூழைக்‌ கும்பிடுகள்‌ எத்‌ தனை? 
இரத்தப்பாசத்தால்‌ ரிஷிபும்‌ தன்‌ தம்பிக்கு எல்லா விவே௫களும்‌ 
அடங்கு ஒடுக்கி வழிபடவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌ உதைத்த 
காலுக்கு முத்தம்‌ கொடுப்பதுபோல்‌ சர்வாதஇிகாரிக்கு இச்சகம்‌ பேசி 
வயிறு வளர்க்கும்‌ வழி அற்றவாகளும்‌, சுயாலக்‌ கூட்டத்தார்களும்‌, 
வாழ்க்கையில்‌ தோல்வியுற்ற வழிப்போக்காகளுமே ஆரமத்தில்‌ 
இப்போது பக்தரென்று கூட்டம்‌ போட்டுகொண்டு, கொள்ளை 
கொண்டு வருகிறார்கள்‌. அன்றி, உண்மையான விவேகிக்கோ, 
சார்தர்களுக்கோ, தறவிகளுக்கோ ஆசிரமத்தில்‌ சிறிதும்‌ இடமே 
இல்லை. 

ஐ பெரும்‌ பொருட்செலவில்‌ செய்துமுடிதத ரிஷீயின்‌ 
உருவச்சிலை எஙகும்‌ ஸ்‌.தாபிதம்‌ செய்யப்படாமல்‌ இருப்பதற்குக்‌ 
காரணம்‌ என்ன ? அதனால்‌ சுவாமிகள்‌ புகழ்‌ குமைர்‌ துவிடுமா? 

அஃ--புகழ்‌ குறையாது, ஆனால்‌ வரும்படி குறையும்‌ என்று 
அரிரமத்தார்‌ கருதி விட்டார்கள்‌, எப்படி என்றால்‌, ஏமாந்து மூட 
நம்பிக்கையால்‌ அவவுரு :ம செய்த பெருமாள்சாமி, அதைப்‌ அலரும்‌ 
தொட்டு வணங்கும்‌ முறையில்‌ ஸ்தாபிக்கப்படவேண்டும்‌ என்று 
அபிப்பிராயப்பட்டார்‌, சர்வாதிகாரியும்‌, சாமியும்‌ ௮.து தங்களிடம்‌ 
கொடுக்கப்பட்டுச்‌ சுயாலக்கூட்டத்தார்‌ ஆதிச்கத்தி?லயே இருக்கு 
மென்று எதிர்பார்த்தார்கள்‌, ௮து முடியாது என்று கண்டவுடன்‌ 
மாதி ஆடத்தொடங்கெர்‌, விக்ராத்சை அடிரமத்தில்‌ வைக்கக்‌ 
கூடாதென்று தடுத்தார்கள்‌, பின்னர்‌ பெருமாள்சாமி அதைத்‌ 
தான்‌ கட்டிய பழய ரமணாிரமத்தில்‌ கனம்‌ மந்திரி முலுசாமி ராயுடு 
வைக்கொண்டு இறந்து வைக்க முயன்றார்‌. அதற்கும்‌ ஆஏரமத்‌ 
தாரால்‌ தடை ஏற்பட்டது. பின்‌ பெருமாள்சாமி விக்ரகத்தை 
உடச்கு வீதியில்‌ வைத்து விடலாமென ஒர்‌ இடம்‌ வால்இஞா, 
அத்ற்கும்‌ இடைபூறகள்‌ ஏற்பட்டன, கடைசியில்‌ அரிரமத்துக்கு 


31 


எதிரில்‌ ஒர்‌ இடத்தை வாங்க உத்தே௫ித்தார்‌, ௮ஃவிடத்தையும்‌ 
சர்வாதிகாரி வாங்கித்‌ தன்‌ வசப்படுத்திவிட்டார்‌. இந்நிலையில்‌ 
பெருமாள்சாமி வேறு வழி இன்றிச்‌ செய்த லையை எப்படியும்‌ 
ஸ்தாபிதப்படுத்தவேண்டுமே என்று அதற்காக ஆ$ரமத்துக்குச்‌ 
சேர்ர்தாற்‌ போலுள்ள பாவாஜி மடத்‌.துநிலம்‌ ஒன்றை குத்தகைக்கு 
வாங்னார்‌, அதிலும்‌ ரிஷீயின்‌ லை வைக்கக்‌ கூடாமல்‌ ரமணா 
சரெமத்தார்‌ தடுத்தனர்‌, அதற்குச்‌ லை செய்ய அநுமதித்த ரிஷியும்‌ 
வெளிப்படையாகத்‌ துணை நின்றார்‌, அதன்மேல்‌ தான்‌ ரிஷீமின்‌ 
பொய்யை வெளியாக்கவும்‌, தம்பிக்குக்‌ கொடுத்த அதிகாரத்தை 
வெளியாகக்‌ கண்டிக்கவும்‌ பெருமாள்சாமி வழக்குத்‌ தொடுக்க 
சேர்தது. 

ஆ :--எப்படி இருர்தாலும்‌ தன்னை ஆட்கொண்ட குருவை 
வழக்குக்கிழுக்கலாமா £ நீ என்ன சொன்னாலும்‌ சரி, இது 
ஒழு௩கே அல்ல, 

௮:--அட்டா ! குரு அநிமாயக்காரர்களோடு கூடி ஒழுக 
தனங்களைச்‌ செய்தால்‌, அதற்கு உடன்பட்டு இருந்து அவரை 
மேலும்‌ குற்றத்திற்‌ காளாக்கிக்‌ கெடுக்க வேண்டுமென்பது உன்‌ 
வாதமா? அரீதிக்சாரர்களோடு கூடிய குரு தரோணரை €டன்‌ 
அருச்சுனன்‌ எதரக்கவில்லையா * அதைக்‌ கண்ணனும்‌ அ.நுமதஇத்‌ 
திருக்கறாரே, அதனால்‌ எழுந்த நாலல்லவா பலரும்‌ போற்றும்‌ 
$ீதை. மேலும்‌ ' தர்மத்தில்‌ மாறுபடாததே குரு பணிவிடை' 
(அறத்தில்‌ திரியாட்‌ படாச்சி உழிபாடே)என்று நூலும்‌ கூறுிறதே, 
ஆத்ம புராணம்‌ '*கரமந்‌ தவறிய குருவைத்‌ திருத்த £டனுக்கு 
உரிமை உண்டு ! என முழங்குெதே. நீ தான்‌ படித்தவன்‌ என்ற 
தீலைகறுக்கா ? கொழுப்பா ? நானும்‌ கொஞ்சம்‌ கேட்டிருக்கிறேன்‌ 
ஐயா. இதெல்லாம்‌ குரு டன்‌ என்ற முறைவரும்போது, ஆனால்‌ 
நிஷி * தான்‌ குருவுமல்ல எனக்குச்‌ சீடரும்‌ இல்லை'' என்னும்‌ 
போது அடியோடு அடி.பட்டுப்போகும்‌, ௮5 வீண்வாதமெல்லாம்‌ 
நமக்கெதற்கு $ ரிஷியின்‌ மோசக்‌ கருத்துக்களை வெளிக்குக்‌ 
கொண்டுவந்த அர்த வழக்கை காம்‌ மனமார வாயார வாழ்த்தி உரங்‌ 


3 


92 


கொடுக்க வேண்டும்‌, எவன்‌ எப்படிப்போனால்‌ ஈமக்சென்ன ? 
! ஏரிற வீட்டில்‌ பிடுக்குவது லாபம்‌." என்றிருக்கும்‌ மோசக்‌ 
காரர்‌ வலையில்‌ வீழாமல்‌ ஜாக்ரதையாக இருக்க வேண்டுவதல்லவா 
ஈம்‌ கடமை? 

ஐ :--என்ன பிரமாதமாக மோசம்‌ செய்து விட்டார்‌, ரிஷி 
யைச்‌ கேட்டாலல்லவா சன்‌ நியாயத்தை எடுத்துக்‌ கூறுவார்‌? 

அ:--கேட்பதா? ரிஷி ௮றிவாளிகளைக்‌ சண்டால்‌ பேசாமல்‌ 
மெளனம்‌ சாதித்துக்‌ தன்‌ ஞானத்தை நிலை நிறுத்‌ கொள்ஃார்‌, 
அப்போது அவர்‌ மெளனத்திற்குப்‌ பலப்பல விர்தையான வியாக்‌ 
யானங்கள்‌ கூறப்படும்‌, படிச்து ஏமார்த கூட்டங்களிடர்கான்‌ 
சாமிக்குப்‌ பேச்சு செம்பும்‌, பெண்களாக்‌ த உபதேசம செய்வதாய்‌ 
இருந்தாலும்‌ நிஷ்க்குப்‌ பெருமகிழ்ச்சி, அவரிடம்‌ உண்மை அறி 
வாளி ஒருதரம்‌ சென்றால்‌ மறமுறை செல்வதற்கே மனம்‌ 
எழாது. பின்‌ செல்வதெப்படி £ சென்று கேட்டாலும்‌ பதில்‌ 
பெறுவதெப்படி, போனதும்‌ ரிஷி ஒளியாய்த்‌ தோன்றினார்‌. 
தட்டிணாமூர்த்‌ தமாய்த்தோன்றினார்‌. இ.து மனமயக்கமல்ல. உண்மை, 
என்று புஞூயோ, மயங்கியோ கூறும்‌ பித்தரிடமும்‌ ஏமார்‌து பணம்‌ 
கொடுக்கும்‌ பைத்தியங்களிடமுர்கான்‌ அவர்க்குப்‌ பேச்சும்‌ மூச்சும்‌, 
பிறரிடம்‌ கப்ிப்‌, இர்த லட்சணத்தில்‌ ரிவியைக்‌ கேட்பதாம்‌, கேட்‌ 
கவேண்டுமாளால்‌ அணியைக்‌ இழித்துப்‌ பால்‌ பிரண்டனைப்போல்‌ 
கண்ணில்‌ கட்டிக்கொண்டு இதோ இருக்கிறார்‌ ரிஷி அதோ இருக்‌ 
இருர்‌ பகவான்‌, அஹா ! ஊ ஹ்‌ ! தெரிகிறது! தெரிநெ.து ! என்று 
பிதற்றிக்கொண்டு போகவேண்டும்‌, அல்லது பணத்தை மூட்டை 
கட்டிக்‌ கொண்டு போகவேண்டும்‌, இர்நிலையில்‌ ௮வர்‌ வாக்கு 
மூலத்தைக்‌ கொண்டே எல்லா நியாயத்தையும்‌ அறியவேண்டி 
இருக்கிறது, இ.து நிற்க, தாயைச்‌ சமாதிவைத்த நிலம்‌ இருக்ற 
௮.து ரிஷியைப்‌ பிடித்த ஒரு சனியன்‌. அதன்‌ விர்தையைக்‌ கூறு 
இரேன்‌ கேள்‌. ௮ந்த நிலம்‌ £க்தெ குரு நானக்‌ படா ௮காடா உதார 
மடத்தார்‌ ஆதீனத்தில்‌ இருக்ளெ.து. அர்த இடத்தில்‌ சமாதிவைத்த 
10 அடி சதுரம்‌ மாத்திரம்‌ பாலாஜி இடமிருந்து வர்ச்தமானச்‌ 


90 


கடி. தம்மூலம்‌ பெருமாள்‌ சாமி தன்பேருக்கு சமுத்திரம்‌ மணியக்‌ 
காரர்‌, ஆற்காடு சம்பர்த முதலியார்‌, ரதன்‌ முதலியார்‌ அறியப்‌ பெற்‌ 
றுக்கொண்டும்‌ வர்‌ திருக்சன்றனார்‌, சாளடைவில்‌ ரமணாசிரமத்தார்‌ 
அவ்விடத்தை மேன்மேல்‌ ஆக்ரமித்சபோது ௨ தா௫மடத்தார்‌, 
தடுத்து, 15 அடிக்குமேல்‌ பிரவேசிக்கக்கூடாசெனவும்‌ உறிப்போ 
யிருக்கின்றனர்‌, பிறாக்குரிய தர்மசொத்து என்பதை அப்போதே 
அறிந்‌ துவைத்தும்‌, ஆசமத்தார்‌ அதனை எப்படியேனும்‌ அபகரித்து 
வி$வசெனத்துணிர்கனர்‌. அசன்பொருட்டுக்‌ ரு.புக்‌திக்காரர்‌ சொல்‌ 
லுக்கு உட்பட்டு சொர்தக்கார பாவாஜி ஊரிலில்லாமல்‌ வூரித்வார 
மேளாவுக்குச்‌ சென்றிருர்கபொ.த, மடக்தசொச்‌ அக்கள்‌ சென்னை 
தீர்மபரிபாலன போர்டார்‌ வசம்‌ வரும்படியாகக்‌ சுழ்ச்சிகள்‌ செய்‌ 
யப்பட்டன. அதன்படி சொத்தும்‌ போர்டின்‌ வசட்பட்டுலிட்டன. 
போர்ட்‌ தலைவர்‌ ஆசிரமத்துக்கு வேண்டியவர்‌. அவர்‌ சகாயசத்தால்‌ 
சுலபமாகப்‌ பெற்ற க்கொள்௱லாம்‌ என்பது அசிரமத்தார்‌ உள்‌ எண்‌ 
ணம்‌, இவ்வெண்ணத்தால்‌ அரமக்‌ காரியதரிசி சமாதி டைக்கப்‌ 
பஃட இடம்‌ முழுதும்‌ ரயத்துக்குத்‌ கருமபடி போர்க்கு விண்‌ 
ணப்பமும்‌ செய்துகொண்டார்‌. இகர்கள்‌ வாரித்வாரம்‌ சென்‌ 
நிருச்த சீக்பாவாஜி, வர்‌.துவிட்டார்‌, பாவம்‌ ! வர்கம்‌ போர்டார்‌ 
'தலையிட்டசை அட்சசபித்து மனுப்மிபாட்டார்‌, அகன்மேல்‌ ஆ௪ர 
மத்தார்‌ மோசடிக்குச்‌ சகாயமாகத்‌ தெரிதா, கெரியாமலோ 
போர்டார்‌ ரமணாரிரமக்கைச்‌ சேர்ர்த இடம்‌ கலீர மற்‌ சொத்துக்‌ 
களை சீக்பாவாஜியீடம்‌ ஒப்பிச.து வீடும்படி, கமிஷனருக்கு உத்தர 
விட்டனர்‌. பாவாறி சொத்துக்களை ஒப்புக்கொள்ள இருவண்ணா 
மலை வந்தபோது, ஆனரரி அமறிஸ்டண்ட்‌ கமிஷனர்‌, ரமணாசிரமத்‌ 
அக்கு இடத்தை எழுதிக்கொடுக்க பீன்னர்தான்‌, மரற சொத்துக்‌ 
களை ஒப்புக்கொடுப்‌2பன்‌ என்றார்‌. இது கடைத்தேங்காயை எடுத்து 
வழிப்பிள்ளையார்க்கு உடைப்ப தபோல்‌ இருக்கொ.து. எங்கள்‌ தர்ம 
சொத்தை அப்படி எழுதிக்கொடுக்கமாட்டேன்‌ என்று சீக்பாவாஜி 
கூறிவிட்டார்‌, போர்டுக்கும்‌ கமிஷனர்க்கும்‌ சமாசாரப்‌ போக்கு 


வரவால்‌ தாமதம்‌ ஏற்பட்ட இடைக்காலத்‌ தில்‌, போலீஸ்‌ ௮.இிகாரிக்‌ 


34 


ரமணாசிரமத்தார்‌ தூண்டு தலின்மேல்‌ பாவாஜியுடன்‌ வர்த சாதுக்‌ 
களில்‌ சிலரைப்பிடி க.துப்‌ போல்ஸ்டேஷன்‌ பந்தோபஸ்தில்‌ அடைத்‌ 
கி௦ அன்புறுத்இுப்‌ பயங்காட்டினர்‌. ஊரறிய சாடறியஇ& தோசம்‌ 
_-ரமணாசிரமக்கார்‌ பேராசை--ரிஷிமின்‌ வஞ்சக எண்ணம்‌-- 
வெளிப்பட்டுர்‌ ரர்‌ இரிரித்து அபத திற்டெமான நிலையில்‌ வந்தபின்‌, 
சொத்து பூராவும்‌ பாலாஜியிடம்‌ ஒப்புக்கொடுக்கும்படி உத்தரவு 
௨ரத.அ, ௮௦ வாறே பாவாஜிக்கும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட ௫. அக்கிய 
சர்மசொக்சை அரிதியாக இ வளவு அன்பங்கட்ருட்படுத்தி ௮. 
சரிக்களிடக்‌ துணிர்க ஆசிரமத்தார்‌ சம..ச்திவ கொலைக்கு சான்‌ 
அள்ஈவார்களா £ யோடிததுப்பா£, அனால்‌ பாவாஜி தடாவீஷ.ப 
மாகப்‌ பொதுவில்‌ சர்யாசி என்னும்‌ கெொயர௨உத்தை உ த௫தழ்து, 
கட்டிவிட்ட சமாதி மீடாக மற்ற இடங்களில்‌ உக்சாவில்லாமல்‌ சட்‌ 
டடக்களோ மர்ஈ காரியங்களோ பெய்யக்கூடாசென ரோமஸ்‌ 
கொடுக்திருக்கொர்‌, இதுவன்றொ சர்யாசத்துக்கு அழகு ! இவ்‌ 
வளவு டக்க பினலும்‌ விட்டாரா ரிஷ்‌ £ அர்த இடம்‌ எப்படி 
ஆதியில்‌ £க்பா௨உாஜிக்‌ த& கிடைத்ததென்று ஆராயதகொடகூஞார்‌. 
பூர்வோக்டுரச்தை ௮.0ியப்‌ பழைய ரிகார்நிகளையும்‌, சட்டங்களையும்‌ 
புரட்டினார்‌. ௮; வாராய்‌/சியில்‌ உலகவிஷபமே அறியாத ரிஷிக்கு 
அரத இடம்‌ இந்து சசாகன பாமாஜி மடர்கறைச்‌ சரர்ததென 7 
தெரிரகது, இசனால்‌ சீக்பாவாஜியின்‌ பாத்யதையை மறுந்து, 
சந்ததியர்றப்போன புர்வீக இர்து பாவாஜியின்‌ பார்மதையை 
எடுக்துக்கூறி, அநபவ பாுயசையால்‌ சமாதி வைக்த இடத்தை 
அபகரி*து விரிவது முடியுமானால்‌ மடர் நு சொகறுக்கள்‌ முழு 
மையும்‌ கைப்பற்றி விரிவது என்று பகல்‌ கனவு கண்டு கொண்‌ 
டிருந்தார்‌ ரிஷி, எப்படி இக்கருக்தை நிறைவேற்றுவதெனச்‌ 
சமயம்‌ பார்த்துக்‌ கொண்டிருர்தபோததான்‌ அர்த இடத்தைக்‌ 
குத்தகைக்கு வாங்யெ பெருமாள்‌ சாமியால்‌ உழக்கும்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டுவிட்டது, இதுகான்‌ சமயம்‌ என்று நிஷ்யும்‌ தன்‌ நிஜஸ்வ 
ரூபத்தைக்‌ காட்ட ஆரம்பித்து விட்டார்‌. இதற்குக்‌ துணையாகத்‌ 
தம்பியையும்‌ சேர்த்‌ துக்கொண்டார்‌,ரிஷியும்தம்பியும்‌ தங்கள்‌ ரிட்டன்‌ 


33 


ஸ்டேட்மெண்டில்‌ £க்பாவாஜியின்‌ பாத்பசையை ,றுகதுச்‌ 2ம்வரு 
மாறு கூறி இருக்கின்றனர்‌, “நாங்கள்‌ (ரிஷியும்‌ தம்பியும்‌) பெருமாள்‌ 
சாமியோ, பாவாஜியோ பாவாஜிமடமோ வழக்கில்‌ கூ.றப்படும்சொத்‌ 
துக்குப்‌ பாத்யம்‌ உடையவர்கள்‌ என்பதை மறுக்கிறோம்‌, அவர்‌ 
கட்கு எக்காலத்திலும்‌ எவ்விதமான உரிமையும்‌ இருக்க இல்லை. 
வழக்கில்‌ கூறப்படும்‌ சிலம்‌ ஈபதர்ம பாவாஜிமடம்‌ எனப்பட்ட இக்து 
ஸராதன மடத்தைச்‌ சேர்ச்தது, (சீச்பாலாஜி மடச்தைச்‌ செர்ர்த 
தல்ல) ௮வ இக்து மடம்‌ சந்ததி அற்றுப்போய்விட்ட த. அகவே 
நிலத்தின்‌ உரிமை கேள்வியற்றிருக்கிறது. 1032. ஈவம்பர்‌ முதல்‌ 
நிலம்‌ எங்கள்‌ ௮னுப௨த்தில்‌ இருப்பதை அறிச்தும்‌ சக்‌ பாவாஜி 
மடத்தார்‌ பாத்யம்‌ கொண்டாடியதஇல்லை.. இதில்‌ £ீக்‌ பாவாஜியின்‌ 
பாத்யம்‌ அறிந்தும்‌ அறியாதவர்போல்‌ மனமறிய ரிஷ்‌ பொய்‌ சொல்‌ 
வதைப்‌ பார்ந்தாயா £ ஊர்‌ சொந்கைக்‌ கொள்ளை அடிக்க எவ 
வளவு பேராசை, இப்பேராரைப்‌ பேய்கள்‌ தாம்‌--பொய்யே உரு 
வெடு ச பித்தலாட்ட ஜன்மங்கள்‌ கான்‌, ரிஷி என்றம்‌ பசலான்‌ 
என்றும்‌, பரமறாம்சன்‌ என்றும்‌, சாம்‌ என்றும்‌ பெயர்‌ வலைத்‌ 
கொண்டு குடும்பஸ்தர்களைக்‌ காட்டிலும்‌ கெவலமாகம்‌ கேசுக 
ஜோடனை செய்து கொண்டு மானம்‌ மரியாதை இன்றி உடல்‌ 
ஈமந்து இரிகின்றன. அஃவழக்குக்‌ தீர்ப்பில்‌ முனிசிப்‌ ரமணா 
ரிரம3தார்‌ பொய்யைக்‌ கன்னத்தில்‌ அடி.தீததுமிபால்‌ 8டு வருமாறு: 
கூறி மறுத்துவிட்டார்‌, '*மெற்கண்ட அத்தாட்சிகளாலும்‌, சீக்‌ 
மடத்து சொத்து தர்மபரிபாலன போர்டார்‌. வசம்‌ இருக்கபோது 
ரமணாசிரமத்சாரே விலை பேசி வாங்கத்‌ சலையிட்டிருப்பதாலும்‌ 
வழக்கில்‌ சம்‌.ர்தப்பட்ட நிலத்தின்‌ பாத்தியம்‌ சீக்‌ பாவாறி மட 
தைச்‌ சேர்ந்ததென்பது தெளிவாகிறது. அப்போது ஆசிரமம்‌ சார்‌ 
பாக விலை பேசத்‌ தொடங்கெய கோபால்ராவ்‌ ௮திகார,தை இப்‌ 
போது ரமணாசிரமதார்‌ மறுத்தபோதும்‌ சான்‌ அவர்‌ அதிகாரம்‌ 
தில்‌ சர்தேகம்‌ கொள்ளவில்லை." (14 15 (1115 01௦17 1800 (10:01: 
ளூர்ம்ோ௦6 (11ம்‌ (111௦ (019௦ 8041 நா௦ற ௦௫ 109(9 மாம்‌ (1௨ மாப டர 
006 8(02610 1927 ற்ற (டி தற்கா 06001௦ ௩ ௭௦ நாஜமம்‌(0 


30 


00011410 107 (௦ றமாம0856 08 16 வர்‌; றாடனரர ரரரட (௦ 
6121005 10௯ ர்‌ 1300ம்‌ கர்ம கட 1 ராரா ற05. 
50951011 01 1106 11415 றா௦10ன1(105. 190 (4 மயுர்டம்6 த்ண்கர 
060016 ஈழ 0௩ டி ம ஐய? 07 0001௨ 18௦ (0 8000 
2 10140 10௦ 11-14]. 1 1870 0௦ ம்‌ (11ம்‌ 1678 க ஜபம்‌ 
101101, ]1ஞ்நத உய்மா ௨010 10ரீதாறறார்‌ 07 (46 (1116 ௦410௦ 
20 றப்‌ ௦ 00 ௨௦ 0005110௩ ௦4 ௨௭7050 ற08965- 
80 ௦8 மசீறம்றா(8 1 ம 710 7000 ௦4 (16 80/6 நாடர்‌) 
மேலும அம்முனிரீப்பே பெருமாள்‌ ரரமியைப்பற்றி “முதல்வாதி.-- 
பெருராள்சாமி கெட்டவர்‌ என்ற எனக்குப்‌ படவில்லை. அவரே, 
முதல்‌ பிரதிவாதி--ரிஷ்யீன்‌ பெருமை உயா௨ கற்குக்‌ காரணமா 
யிரு்தவர்‌ எனக தோன்றுகிறது, (10௦ [154 ந1வ்ா(ரி நர ப்ர: 
504 410 ௩0 512116 06 உகம்‌ நாறு. 74 (றற0178 (1181 6௭௨5 
1080008101 132 (19௦ 190 10 14700 ௦4 (ம ரர்‌ மேள ரோடு) 
எனக்கூறி பெருமாள்‌ சாமிமபின்‌ உயாரிலையைப்‌ புலப்படுத்தியும்‌ 


இருக்கிறார்‌, 


பின்னர்‌ இனி தங்கள்‌ ஜம்பம்‌ பலிச்காதெனக்‌ கண்ட ஆர 
மத்தா பாரவாஜியைச்‌ சொல்ல *சகரத பல இழிர்த முறைகளால்‌ 
வசப்படுந்தி, ஜட்ஜ்‌ ஈருஷ்ணமாச்சாரியாரை முன்னிட்டுச்‌ சமா 
தானம்‌ செய்‌. துகொண்டு, ரிகார்டு பலமாய்‌ இருர்‌.தும்‌, பொய்‌ சாட்சி 
களால்‌ வழந்குத தள்ளுபடியாகுமபடி செய்தனர்‌. இந்த நில 
விஷயமாக இவாகள்‌ கையாண்ட அபாசமுறைகள்‌ அப்பப்ப! 
சொல்லச்தரமல்ல, கை எ(ுதீதில்லாமல்‌ அதிகாரப்‌ பத்திரம்‌ 
எழுதிக்கொண்டு மோசமான முறையில்‌ ரிஜிஸ்டர்‌ செய்துகொண்ட 
இந்த யோக்யர்கள்‌, குத்தகை பத்திரத்தின்‌ ரிஜில்ட்ரேஷன்‌ மோச 
கரமானதென்ரு கூறவும்‌ ராணமின்றி முன்வர்து விட்டனர்‌. அவ்‌ 
வழக்கு இன்னும்‌ ஐகோர்ட்‌ அப்பிலில்‌ இருக்கறத, 


ஆ அடடா ! இவவளவ மோசமா ! பொய்யா ! பித்தலாட்‌ 
டமா! வேறொரு சர்யாடிக்குரிப தர்மசொததை இப்படியா ௮ப 


97 


கரிக்கத்‌ துணி*தனர்‌ ! அ.தன்பொருட்டுச்‌ சாதுக்சளைப்‌ போலீஸ்‌ 
காவலில்‌ வைத்துத்‌ துன்புறுத்தக்‌ காரணமாயிருக்கனர்‌ ! இந்தப்‌ 
பாவம்‌ பொல்லாது, சும்மாவிடாது, நிஷியாயிருந்தாலும்‌ முனியா 
யிருந்தாலும்‌ ஒரு அட்டு ஆட்டிவிட்டுத்தான்‌ போகும்‌, 

அ:--2பா! போ! இவ எதி£ப்பெல்லாம்‌, 'பாறையில்‌ அடிக்‌ 
கும்‌ மர மூளைக்குச்‌ சமம்‌' என்றல்லவா ரிஷி தலை நிமிர்ந்து 
கூறித்திரி௫ரு.ராம்‌. பொறுத்துப்‌ பார்ப்போம்‌. இரும்புப்பாறைக்கு 
செச்குவிடாத கருங்கற்‌ பெரும்‌பாறைகள்‌ எல்லாம்‌ று செடியின்‌ 
வேருக்கு செக்குவிட்டுப்பிள$து வாயைத்திறர்‌ துகொள்வ இல்லையா? 
இம்மமதை எல்லாம்‌ ௮டங்செ சோற்றுக்கு ஏங்கும்‌ காலம்‌ தூரத்‌ 
தில்‌ இல்லை, ரிஷி துணிவாகச்ரசெய்த அக்ரமம்‌ இது மட்டுமா? 
அசசாங்ககதை விட்டராகளா £ முனிசிபாலிட்டியை விட்டார்‌ 
களா? கவர்னர்களை விட்டார்களா?” எல்லார்‌ தலையிலும்‌ கை 
வைத்துவிட்டார்கள்‌. செடுசாம மிட்டார்கள்‌, ஒரு ௮ரரியன்‌ 
நிலவிஷபத்தில்‌ இப்படி என்றால்‌, ஜா அரசாங்க சிலத்தை எப்படி. 
ஏமாற்றி அருபவிக்தன்றனர்‌ பா. மா அரசாநக புறம்போக்கு 
ரிலத்தின்பொருட்டு ரமணாரிரமத்தார்‌ தற்காஸ்‌து விண்ணப்பம்‌ 
போட்டனர்‌. அதில்‌ '* கோயிலுக்கும்‌, ஆசிரமத்துச்‌ சீடர்களுக்கும்‌ 
பிறருக்கும்‌, ரிவியைச்‌ காணவரும்‌ ஜன௩களின்‌ உபயோகத்திற்கும்‌ 
செளகரியமாயிறக்க ரிலத்தை அடமானம்‌ செய்யஷேண்டும்‌'? எனக்‌ 
குறிப்பிட்டுக்‌ மேகட்டுக்கொண்டனர்‌. அவவிண்ணப்பத்தின்‌ மேல்‌ 
கர்ணம்‌, மணியம்‌ ஆகியவர்கள்‌ தற்காலம்‌ ஆசிமமம்‌ டிரஸ்டி 
ரிரஞ்சனானர் தசாமி பேரில்‌ அடமானம்‌ செய்யலாம, வெகு ஜனங்‌ 
களுடைய திரவியக்களைக்‌ சொண்டு மேல்‌ டி வேலை செய்கிருப்‌ 
பதால்‌ நிலத்தை விற்க வாஙக விண்ணப்பதாருக்குக்‌ கண்டிஷன்‌ 
பேரில்‌ பட்டா செய்யலாம்‌ '' என எழுதி மேலுக்கு அனுப்பினர்‌, 
அதை ௮நுமதித்து , “' மேல்படி 8 நிலங்களையும்‌ திருவண்ணாமலை 
ரமணாஸ்‌ரமத்துக்காக ஆஸ்‌ரமக்‌ காரியதரிசி ரீரஞ்சனானர்‌.5 சாமி 
பேரில்‌ அடமானம்‌ செய்யப்பட்டிருக்கிற து,” என்ற தாரில்தார்‌ 
உத்தரவின்‌ படி. நிலம்‌ அடமானம்‌ செய்யப்பட்டுள்ள து, இதைப்‌ 


98 


பார்த்த உடனே எவரும்‌ பொதுஜன தர்மசொத்து என்றும்‌, ரிரஞ்ச 
ஞனைச்சசாமி டிரஸ்டி--காரியதரிசிபேரில்‌ அடமானம்‌ செய்யப்ப 
டது என்றும்‌ சர்ிிதகமின்றிக்‌ கூறிவிடுவான்‌, ஆனால்‌ மகரிஷி 
களோ பொது சொத்து என்ற சட்டப்படி கரு தக்கூடுமாயினும்‌, 
௮.து தனக்கே உரிய சனிச்சொத்து என்றும்‌, ௮து தன்னுடைய 
சொந்தத்திற்கு ௮ட.மானம்‌ செய்யப்பட்டது என்றம்‌ கூறுவதோ 
டல்லாமல்‌, '* ரமணாசிரமம்‌ என்பது என்பேர்‌, அச்சொல்‌ தனிப்‌ 
பட்ட என்னைக்‌ குறிக்கும்‌” என வழக்கில்‌ வாதாடுகிஈர்‌. ஆரெமம்‌. 
சங்சம்‌ போன்ற சொல்‌ ஒரு தனி மனிதனைக்‌ குறிக்கும்‌ என்னும்‌ 
விர்தையை, எங்கேயாவது கேட்டிருக்கிறாயா £ ரமணாசரம 
அற்புதங்களுள்‌ இதுவும்‌ ஒன்று, தற்காஸ்‌.து விண்ணப்பத்திலும்‌ 
பாவாஜி இடத்தை மோசம்‌ செய்வசுற்சாக அஃ விடததின்‌ ஒரு 
பாகத்தையும்‌ புமம்போக்கோடு சேர்த்து 5 ஏக்கர்‌ எனக்‌ கணக்குச்‌ 
காட்டி அவ்வைஈது ஏக்கர்‌ நிலத்தை அடமானம்‌ செய்யவேண்டு 
மென்று கோரினர்‌. அதிர்ஷ்டவசமாக கவர்மெண்டார்‌ ஏமாறாமல்‌ 
பாவாறி நிலத்தை நீக்டு 9] ஏக்கர்‌ நிலம்‌ மட்டும்‌ அடமானம்‌ செய்‌ 
தனர்‌... இர்த மோசம்‌ எப்படி” இப்படியே முணிசிபாலிட்டியை 
யும்‌ ஏமாற்றி விட்டனர்‌, எப்படி. என்றால்‌ ரமணாசிரமம்‌ பொது 
சொத்து ஆகையால்‌ அதற்கு முனிசிபாலிட்டியார்‌ வரி வாங்குவது 
இல்லை, இதை ஈன்கு அறிந்தும்‌ ரிஷி இ$க ரமணாசமத்துக்கு 
முனிசிபல்‌ வரி போட்டிருக்கிறாரகளோ என்னமோ நெரியாது, 
கணக்குப்‌ புத்தகத்தில்‌ வரி கொடுத்‌ த தொகை குறிப்பிடப்பட்டி ரக்‌ 
கக்‌ கண்டதில்லை, 8வது பிரதிவாதி--தம்பி--வரி விதிக்கப்பட 
வில்லை என்று என்னிடம்‌ ஒருவேளை சொல்லி இருக்கக்கூடும” 
என்று குறுக்கு விசாரணையில்‌ முன்னுக்குப்பின்‌ புரட்டிப்பேசினார்‌, 
௮தன்‌ பயஞய்‌, பொது சொத்தென்று வரியைத்‌ தள்ளிய முனி 
பாலிடியைக்‌ குறித்‌தத்‌ தீர்ப்பில்‌ கூறி இருப்பதாவது--"முனிரி 
பாலிடியார்‌ வரி தள்ளியதற்குக்‌ காரணம்‌ யாதெனத்‌ தெரிவிக்கப்‌ 
படவில்லை. சத்திரம்‌ போன்றதென்ற ஒப்புக்கொண்டாலும்‌, ரமணா 
இரமம்‌ தர்ம சொத்தா ௮ல்லவா என்னும்‌ விஷயத்தில்‌ முனிச்‌ 


20) 


பாலிடி கொள்ளும்‌ அபிப்ராயம்‌, முதல்‌ பிரதிவாதியை--ரிஷ்யை 
கட்டுப்படுத்தாது,” *1]10 0104 8881௩ 000 ௦ 1௭0௦ 07 (1௦ 1௦. 
[ஷூ ௦1 (46 நிமியார்ட்றவ! (மட, ம்வஜி, ர்க 3 15 நர்ம்ப்ர 210ார. 
௦10௨4 கா. 746 021010 ௦4 (௦ நரம்பு 0% 110 
154 060௨4 0௩ (09௦ ராமம்‌ ௩10116 1( 15 ௩ ஈவதே 07 
018111241௦ 10061 00 ௩௦( ஊர்‌ ரள 181 15 0000010ம்‌ 6 ௧0010 8015 
(0 உ0்டய்‌(ர. பொதுஜனக்களின்‌ சார்பான முனிசிபல்‌ சபை 
யின்‌ அபிப்ராயத்திற்கு இப்படி அலட்சிபம்‌ ஏற்படும்படி புரட்டிப்‌ 
பேசிய இவர்கள்‌ பொதுவான நீர்க்குழாயைத்‌ கங்கள்‌ ஆசிரமக்துக்‌ 
குக்‌ கொண்டுபோய்‌ வைம்திக்கொண்டு அரபவீப்பகர்குக்‌ 
காரணம்‌ என்ன கூறினர்‌? இப்போது என்ன கூற வர? ரமணாகரமம்‌ 
பொது இடம்‌ என்பதல்லவா? குழாயை அு.நமதிக்கதால்‌ மூனிஎ 
பாலிடியும்‌ அசரமத்தைப்‌ பொது இடம்‌ எனக்‌ கருதிற்று-ரம்பிற்று 
என்பது வெளிப்படவில்லையா? அவர்கள்‌ எதுவாயினும்‌ புளு, கட்டும்‌. 
நம்பிக்கையைக்கெடு$த ஆசிரமத்‌ துக்கு முனிசிபாலிடி என்ன பல்‌ 
சொல்லப்போடுறதோ? யாது ஈடவடிச்கை எடித்‌ துக்கொள்ளுமோ? 
தெரியவில்லை, தன்னைப்பற்றி ரமணாாமகத்தார்‌ ௧௫.கம்‌ அலட்சி 
யத்தை மேலும்‌ ஸ்‌ இரப்படு* மா ? அன்றி பொது ஜனக்கட்குரிய 
8ீரை மேலும்‌ தர்வினியோகப்‌ படுத்‌ தமா ? நிறமா? அல்‌ 
லது ரிஷியின்‌ செயலைக்‌ சண்டிக்கக்கக்க மேரு ஈடவடிக்கைகளை 
எடுக்குமா ? பொறுத்துப்‌ பார்ப்பொம்‌, இப்படி ிரமந்தார்‌ 
முனிஏடொலிடிக்குச்‌ செய்த மோச்கைப்‌ பொதுஜனந்களும்‌ அறி 
யாமல்‌ கண்மூடி இருச்தின்றனர்‌, மேலும்‌ பழைய ரமணாசிரமம்‌ 
சம்பந்தமாக யோரிப்பதற்கு 99-13-951௨ இருவாளர்கள்‌ 
ர்‌, 13. ரங்கசாமி செட்டியார்‌ ]/,].,.0., 11. ஷண்முக முதலியார்‌ 
முனிூபெல்‌ சேர்மென்‌, 1/, %. சே துராமஅய்யர்‌ வக்கில்‌, 14. ௮ண்ணா 
மலைப்பிள்ளை முனி௫ிபல்‌ செளன்சிலர்‌ மீ ]4, 1, &., 1. 5. ராமநாத 
சாஸ்திரி, 4, 7.5, கதிர்வேலுப்பிள்ளை பாங்கர்‌ ட மு, கெளன்சிலர்‌, 
ரா, ௮ருணடரி முதலியார்‌, ']. 5, முத்துக்குமாசாமி முதலியார்‌ 


பாங்கர்‌ 8 சேர்மன்‌, 14. கோபால்சாமி முசலியார்‌ 13.4, 13.1. வக்‌$ல்‌ 


40 


மூ.தலிய ஊர்ப்பிரமுகர்கள்‌ கை எழுத்திட்டு ஒர்‌ கூட்டம்‌ கூட்டிய 
தேன்‌ ? ரிஷி இப்போது கூறு௨துபோல்‌ ௮.து தனிச்சொத்தானால்‌ 
ஏன்‌ அப்போது தகக ஈடவடிக்கை எடுக்கவில்லை? அது ரமணா 
சரமத்துக்குத்‌ தெரியாதென்ற்‌ கூறுவார்களோ? ஆம்‌ உலகையே 
மறச்தவ ரல்லவா ரிஷி.ஆரிரமம்‌ பொது சொத்து அல்லவானால்‌, ரம 
ஞிரமக்‌ கணக்குகளை இரு. ராட்சாடுப்‌ சேவாசல ஐயர்‌ போன்ற 
வர்களால்‌ டிட்‌ செய்து பொது மக்கட்கு தறிவிப்பானேன்‌. டர்‌ 
உரிமையில்‌ மண்போடத்தான்‌--ரிஷி, சச்யாரி அல்ல என்று கூறி 
௮தயாஸ்‌ரமி ஆய்லிட்டார்‌. இதற்கெல்லாம்‌ என்‌ செய்வார்‌ பாவம்‌ | 
இன்னொன்று கேள்‌. ரமணாசிரமத்தார்‌, ரிஷி சிவில்‌ கோர்ட்‌ 
டில்‌ ஆஜராகாமல்‌ இருப்பதற்கு அநுமதி கொடுக்கவேண்டுமென்ற 
முதலில்‌ மாட்டுமை தங்கிய கவர்னரை வேண்டினார்கள்‌. ௮ப்போ 
திருந்த 5வர்னர்‌ 97--0--00௨ ''சிலீல்‌ தோர்ட்டில்‌ நேராக ஆஜ 
ராவதை விலக்கக்‌ கூடாமைபற்றி கவர்மெண்ட்‌ வருந்துகிறது” 
எனக்கூறி ரிஷிக்கு அநுமதி தரவில்லை. ஆனால்‌ அக்கவர்னீர்‌ மாறி 
மற்றொரு ஆக்டிங்‌ கவர்னர்‌ வர்தபோது பலவகையாகச்‌ குழ்ச்சி 
செய்து முதிய கவர்னர்‌ பெருமான்‌ ௮.நமதிக்க முடியாதென்று 
கூறி ஒரு வருஷம்‌ கழியும்‌ முன்னரே 10---0--90உ. பிர்திய சவர்‌ 
னர்‌ பெருமானால்‌, ரிஷி சிவில்‌ கோர்ட்டில்‌ ஆஜர்‌ ஆகாமல்‌ இருக்க 
அதுமதி பெற்றுவிட்டனர்‌, பிந்திய கவர்னர்‌ முன்னைய கவர்னர்‌ 
உத்தரவைம்‌ பார்த்துக்‌ கவனித்துச்‌ சரியான உத்தரவு பிறப்பிக்க 
முடியாதபடி சூழ்ச்சிகளும்‌ கைடாளப்பட்டன போலும்‌, இதிலிருர்து 
சமணாசிரமத்தாருக்கு 2வண்டிய கையாட்கள்‌ எங்கெங்கு எவ்வெவ 
விதமாய்த்‌ திறம்படத்‌ தங்கள்‌ சுயாலப்புரட்டு வேலையை முடிக்‌ 
ன்றனர்‌ என்பது விளங்கவில்லையா? வெளிராட்டு ஆங்கில 
கவானரும்‌ கூட உண்மையான மஹானைக்‌ கோர்ட்டுக்கு இழுக்க 
வேண்டிய ௮வ$யம்‌ ஏற்படாதென்றும்‌, அப்படி ஏற்பட்டால்‌ ௮.து. 
அம்மஹானுக்குக்‌ கேவலம்‌ என்றும்‌ ௮பிப்பிராயப்படிகறார்‌. ஆனால்‌ 
நமத ரிஷிகளோ, ௮ர்‌த அறிவுகூட இல்லாமல்‌, பல வம்பு தம்பு 
வழக்குகளுக்கு இடம்‌ கொடுத துக்கொண்டு வருகருர்‌. 


4] 


ஸ்வாமிகள்‌ வீட்டைவிட்டு வரும்பே(து ஒர்‌ கடிதம்‌ எழுதி 
வைவத்‌அவிட்டு வர்தார்‌. அக்கடி தத்தின்‌ மூடிவில்‌ எர்தக்‌ காரணத்‌ 
தாலோ கையெழுத்துப்‌ போடாமல்‌ கடையில்‌ கோடு இழுத்திருக்‌ 
தரார்‌. அதுபற்றி ரமணசதை எழுதியவர்கள்‌ சரடு திரித்துப்‌ 
புகழ்ச்‌ திருக்கிறார்கள்‌, கதைக்காரர்‌ ஸ்வாமிகளுக்கு எல்லா ௮மி 
மானமும்‌ கரைர்து விட்டதால்‌, அவர்‌, தன்னை முதலில்‌ நான்‌ 
என்றும்‌, பின்‌ இது என்றும்‌ குறித்தவர்‌, கடைசியில்‌ ஒன்றுமில்‌ 
லாத கோகெளால்‌ குறிப்பித்திருக்கறார்‌ என்பது உண்மை என்றே 
வைத்துக்கொள்வோம்‌. எல்லா அசையும்‌ கரைர்த ஸ்வாமிக்கு 
இப்டோது சுற்றத்தில்‌ அசை, சொத்தில்‌ நசை, ஜாதியில்‌ ஆசை, 
தம்பியிடம்‌ ஆசை, எல்லாம்‌ ஏற்பட்டு, தம்பிக்கு அதிகாரப்பத் திரம்‌ 
கொடுக்கும்போது அஆட்சேபமற்ற முறையில்‌ ஏன்‌ தன்‌ கையெழுத்‌ 
தைப்‌ போடக்கூடாது என்ற கேட்டுறோம்‌, ஸ்வாமிகளோ, அத்‌ 
தியாஸ்ரமி சொத்‌ துக்களை வைத்திருப்பதும்‌, விற்பதும்‌ குற்றமில்லை 
என்டுரார்‌, கையெழுத்துப்‌ போடுவதால்‌ மட்டும்‌ வரும்‌ குற்றம்‌ 
என்ன? இறுத்தாற்போல்‌ குடிப்பது என்பது இதுதானா? 
இன்னுமா இப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்களால்‌ உலகை 
ஏமாற்ற எண்ணம்‌ £ முன்‌, தன்னை சான்‌ என்றம்‌ பின்‌ இது 
என்றம்‌ கடைசியில்‌ ஒன்றுமற்ற கோடென்றும்‌ காட்டிக்கொண்டது 
போய்‌, சத்‌தியமாம்‌ பரப்ரஹ்ம ஸ்வரூபமே ரான்‌ என்று வறட்டுத்‌ 
தீவளைபோல்‌ வாயளவில்‌ விஷயம்‌ அறியாது தீலைகொழுத்துக்‌ 
கத்தித்‌ திரிர்ததுபோய்‌, இப்போது எனக்குப்பேர்‌ ரமணாஸ்ரமம்‌ 
என்றும்‌, என்‌ கை எழுத்துச்‌ £ீல்தான்‌என்றும்‌ பிதற்றி, என்னை 
சந்நியாரி என்று உலகம்‌ ரினைத்தத முட்டாள்‌ தனம்‌ என்று கூறித்‌ 
தான்‌ பொய்யள்‌ என்பதையும்‌ வெளிப்படுத்தி விட்டார்‌, 


ரிஷி கை எழுத்துப்‌ போடாததற்குக்‌ காரணம்‌ தெரியா 
தென்றும்‌, வீட்டைவிட்டு வந்தபின்‌ எதிலும்‌ தன்‌ பெயரைப்‌ 
போட்டதிலலை என்றும்‌ கூறகரார்‌, இதையாவது முன்‌ பின்‌ 
யோடுத்துக்கூ.றவேண்டாமா? ரமணவிஜயம்‌ 180௮ம்‌ பக்கத்தில்‌ 
ஸ்வாமிகள்‌ வேங்கடராமன்‌ நிருச்சுழி'! என்ழ எழுதிக்காட்டி த்‌ 


43 


தான்‌ யார்‌ என்பதைக்‌ செரிவித்தார்‌ எனக்க.றி யிருக்கெதே, 
இவற்றுள்‌ உண்மை ௭௮4 பித்ரலாட்டம்‌ எது* இன்னும்‌ இப்படி 
இஃர்‌ சதையில்‌ வரும்‌ பித்தலாட்டங்கள்‌ எத்தனை ? மாறுபடடுகள்‌ 
எத்தனை * 


ஆ: போதும்‌, போதும்‌, ரிஷ்கள்‌ மோசம்‌ இப்படியா? 
சீ! £! இப்புத்தக்தைப்‌ பியத்தெறிகி2றன்‌. 


அ:--0௨ண்டாம்‌! வேண்‌:...ம்‌! பின்னால்‌ கூறிவதையும்‌ 
கவணித்துவிட்டுப்‌ ரகு வெண்டுமாளால்‌ பியத்தேனறும்‌ போடு, 
நெருப்பு வைத்சேனாம்‌ கொளுத்து, ரமண விஜயக்தில்‌ பல பக்கங்‌ 
களில்‌ வரும சில விஷயங்களைக்‌ குரி து வரிசையாகச்‌ சொல்லு 
இிேறன்‌ கவனி தக்கொண்டு ர்‌: ்‌ 


1, ஞானம்‌ வருவகற்குமுன்‌ இப்படி யாரேனும்‌ சேலி செய்‌ 
இருக்தால்‌ நிஷீயின்‌ உரத்5 கரங்கள்‌ வலு த விடை யளித்திருக்‌ 
கும்‌, இப்போதோ அர்த முரட்டு தனம்‌ சென்று சக்இியீருப்பினும்‌ 
சார்தம்‌ மேற்கொண்டது (பச்‌, 00) 


ரிஷி தன்‌ தம்பிசெய்த குற்றத்தின்‌ பொருட்டு ஒருசமயம்‌ 
அவன்‌ காலில்விழுந்து வணக௩௫னராம்‌, அதனால்‌ ரிஷீயின்‌ €டர்‌ 
தண்டபாணி ஸ்‌ வாமிகள்‌ தம்பியைக்‌ கோபிந்‌ தக்‌ கொண்டபோது 
௮ச்சாமியின்‌ முதுகில்‌ பூசைகொடுத்து ரிஷ்யின்‌ உரத்த சரங்கள்‌ 
வலுத்த விடையளித்ததாம்‌, சார்தம்‌, சார்தம்‌, மரா சாந்தம்‌, 
இது முரட்டுத்தனமே அல்ல. 


9, புத்தர்‌ அரித்தியததை எண்ணி சிம்தியஃநைக்‌ தேடப்‌ 
புறப்பட்டார்‌. அனால்‌ பகவானின்‌ ஞானோதயம்‌ அதிசயமான ௮, 
த்து எடுத்ததும்‌ நித்தியய்பொருஷி?2லயே௮அவரை ஊன்‌றிலிட்ட து, 
உலகம்‌ ௮நித்துபம்‌ என்ற உணர்வு அப்போது அவருக்கு இல்லை. 
(பக்‌, 66) 


உலசம்‌ நித்தியம்‌ 'என்ற அறிவால்‌ வீட்டைவிட்டுப்‌ புறப்‌ 
பட்டிருந்தால்‌ இப்போது குருட்டு அதிர்ஷ்டமாக வர்று சேர்ந்த 


40 


அரித்தியய்‌ பொருளில்‌ ஆசைவைத்த அடிமைபாகமாட்டார்‌, 


உண்மை உண்மை; முக்காலும்‌ உண்மை, 


9, “என்‌ மூட்டை கவறிவிட்ட த, ஊர்செல்லப்‌ பணமில்லை' 
என்று ரிஷ்கள்‌ ஒருசமயம்‌ பொய்‌ சொன்னாராம்‌. அசை ஈன்மை 


பயக்கும்‌ உண்மை என்கிரீர்‌ கசைகஃகாரர்‌, (பக்‌, 98) 


இப்போது 'சர்ரியாசி ல்ல?” என்று கூறும்‌ ரிஷீமின்‌ 


பொய்யெல்லாம்‌ தம்பிக்கு ஈன்மை பயக்கும்‌ உண்மையென்பாரோ? 


4. ரிஷ்மின்‌ சன்னி ?யீல்‌ பீள்ளைபபேற்றிர்காசச்‌ இலர்‌ 


அருள்‌ வேண்‌ வர்‌. (பக்‌, 194) 


மெய்‌, மெய்‌, இவருள்‌ இப்பொது மென்றால்‌ கட்டாயம்‌ 
நடைக்கும்‌, 

2, “வானம்‌ துளந்கிலன்‌ மண்கம்ப மாகிலெர”? *உட 
கோடு உயரர்தென்ன தென்மிகாமி ராப்ர்சென்ன வான்பிரைக்கு?'" 
ஆத்மஸ்‌வரூப ரிஸ்சரல சமாதிஸ்கன்‌ எதையும்‌ கருசான்‌ எதையும்‌ 


எணணான்‌, என்பதே ரிஷ்மீன்‌ ரிலை, (பச்‌, 140), 


இது புளியம்பழத்தை முரடர்கள்‌ களவாடியபோது ரிஷி 
இருந்த ரிலை, அப்படி குருர்‌ கிராவீட்டால்‌ உரை இடைத்திருக்கும்‌. 
இய்போது சிலர்‌ தப்பு பாத்தியதை கொண்டாகி தால்‌ அர்ரிலை 
தவறி ஊர்சொச்தைக்‌ தம்பிக்குஓ:பித்து அதிகாரம்‌ கொடுத்திருக்‌ 
இறேன்‌ என்டர்‌ ரிஷி, 


0, ரிஷிக்கு அன்னையில்லை, அப்பனில்லை, யாதுறவும்‌ 
இல்லையே, (பக்‌. 144), 


பகவான்‌ மனத்தில்‌ தாய்‌, தம்பி, சுற்றம்‌ என்ற உணர்வு ஈறி 
தும்‌ உண்டோ. பற்றற்றவாழ்வின்‌ பண்பை ரிஷி தமது உதாரணத்‌ 
தாலேயே காட்டினார்‌. (பக்‌. 807), கர்சண்டு டொட்டலத்தைக்‌ 
கூடத்‌ தம்பி எடுச்சமுடிபாமல்‌ செய்தார்‌. ஈமது சிராசைப்பெரு 


க்க 


மான்‌ உறவினரின்‌ பாச அபிமானம்‌ சூழாது இதைத்தார்‌, 
(பக்‌, 808), ட 


இப்பொழுது தம்‌.ி3 உண்டு, தங்கை உண்டு, தம்பி மகன்‌, 
மருமகள்‌ போப்பிள்ளேகள்‌ முதலிய எல்லா உறவினரும்‌ ௮9ரமத்‌ 
தில்‌ உண்டு, பற்றற்ற வாழ்வுக்கு அதிகாரப்‌ பத்திரம்‌ ஒன்றே 
போதுமே, வேறு உதாரணம்‌ வேண்டுமா ? இப்போது தம்மைச்‌ 
சூழ்ந்து பாதுகாகத பக்தாகள்‌ ௮பிமானத்தைச்‌ சிதைத்தார்‌ றிஷி 


7. ரிஷி அருணுைலனையே ஞானாிரியஞைப்‌ பெற்று அவன்‌ 
மயமாக விளங்குரொ. (பச்‌. 140), 


இத சரித்திரத்தில விளங்கு முறை, குறுக்கு விசாணை 
பிலோ தனக்குத்தானே குருவாய்த்‌ தன்‌ ஆத்மாவுக்குத்‌ தன்‌ ஆத்‌ 
மாவே குருவாய்‌ விளங்குகரா, இடல்‌ உண்மை யறிவது உன்‌ 
கடன்‌, 


8, ரிஷியின்‌ பெயரைச்‌ சொல்லி உண்டிபல்‌ வசூலித்தல்‌ 
பொருந்தாத்‌ தொழிலன்றோ. (பக்‌, 108), 


பிறர்‌ செய்தால்‌ அப்படி. தம்பி--சர்வாதிகாரி செய்தால்‌ எல்‌ 
லாம்‌ பொருந்தும்‌, எதுவும்‌ தகும்‌, 


9, எது வரினும்‌ அனைவர்க்கும்‌ பசார்துண்ணும்‌ செறியை 
எப்போதும்‌ கடைப்பிடிக்கும்‌ ஸ்வாமிகள்‌ உடனிருப்பகர்க்கும்‌ இப்‌ 
போது ஊட்டவேண்டியிருர்தது. (பக்‌, 194), 


எப்போதுமா ? இல்லை இல்‌ல, பிச்சை எடுக்கும்போதுதான்‌ 
அரத ஞானம்‌.'! பொய்‌ சொல்லி ஏமாற்றிக்‌ கொள்ளையடிக்கும்‌ 
இப்போது ௮து செல்லாது, ப௫க்குச்‌ சோறுகேட்டால்‌ உதையும்‌ 
குதீ.தம்‌. ராமனாத பிரம்மச்சாரி இதை ஈன்றாய்‌ அறிவார்‌, வண்‌ 
ளூரப்பேட்டை ராமய்யா ஆசிரமத்தில்‌ சோ.றுகேட்ட தோஷத்திற்‌ 
சாகச்‌ சால்‌ கையைச்‌ கட்டிச்‌ சசையடி தர்தார்கள்‌; 


45 


10, மகரிஷியிடம்‌ பெரிய உத்தியோகஸ்தரும்‌ செல்வரும்‌ 
வர்து அடியார்‌ சதைக்‌ கண்டு லர்‌ பொருமைப்பட்டார்கள்‌, 
(பக்‌, 100), 

இப்பொராமை ரிஷிக்குக்‌ கடையவே இடையது, தனக்குச்‌ 
சோறுபோட்ட எச்சம்மாள்‌ பாகவத சாமிக்கும்‌ சோறுபோடத்‌ 
தொடங்யெபோ.து உண்டான சோபமும, துவேஷமும்‌, பொறாமை 
யும்‌ ௮ர்த அம்மாளுக்கும்‌ ரிஷிக்கும்தான்‌ தெரி.பும்‌, தன்னைப்போல்‌ 
கோவணம்‌ கட்டிய ஈஸ்‌ ர சுவாமியை அப்புறப்படுத்‌தியதற்குக்‌ தார 
ணம்‌ பொரறாமையல்ல என்று, வாசுதேவ சாஸ்திரி சொல்லுகிறார்‌. 

11 தடபுடல்‌ ஸ்வாமி ஊரைவிட்டுக்‌ களப்பவேண்டுமென 
பிரசாரம்‌ செய்கிறார்‌, ரீஷநிகள்‌ சாடு சென்று தவம்‌ டக்க எண்‌ 
ணிஞர்‌. பிறரும்‌ இவர்‌ ஞானியா காஷாயியா என்று தாக்கத்‌ 
தொட க்கனர்‌. இந்நிலையில்‌ யோகானரத ஸ்வாமி என்றோர்‌ 
உண்மைத்‌ துறவி ௮ங்குத தோன்றினா, எல்லார்க்கும்‌ அவரிடம்‌, 
வணக்கம்‌ உண்டு, அவர்‌ வர்தபின்‌ ரிஷிக்குத்‌ தொல்லையில்லா 
திருந்தது, காட்டிற்கு ஒடம எண்ணமும்‌ இல்லை, (பக, 181). 


ரிஷியை மலையில்‌ நிலைக்கவைதீத இரத யோகானர்தர்‌ தான்‌ 
பெருமாள்‌ சாமியை இந்த ரிஷீயிடம்‌ ௮னுப்பி ஆதரிக்கும்படி ஒப்ப 
வித்தார்‌, ரிஷி ஈன்றி விஸ்வாசத்தை நன்றாகக்‌ காட்டிவிட்டார்‌, 
ஒப்புவித்த டாக்‌ கோர்ட்டும்‌ கையுமாய்‌ அலைய வைத்தார்‌, 


19, துறவறம்‌ பூண்டும்‌ அறியாது அடாது செய்தது புரி 
நாபமே| (பக்‌, 189), 


தம்பிக்கு ௮, திகொரம்‌ கொடுத்த ரிஷி இப்போது செய்வதெல்‌ 
லாம அடுப்பதே. 


18, பகவானைத்‌ தமது பகைமைமால்‌ பக்தி செய்ததால்‌ தட 
புடல்‌ சாமி அதிர்ஷ்டசாலியே. (பக்‌. 189), 


அப்படி ஆறைல்‌ நாமும்‌ அதிர்ஷ்டசாலிதான்‌, அப்பாடா! 
தொல்லை தொலஒலர்தீது ! மகான்‌ கோபம்‌ என்ன செய்யுமோ என்ற்‌ 


40 


பயர்து இடெர்தேன்‌. இனிமேல்‌ *' கெடுவார்கள்‌ என்‌ கடைமயிர்‌ 
தான்‌ ?? என்று பயமின்றிப்‌ பாடலாம்‌ அடலாம்‌, 

14, மற்றொரு திண மந்திரச்‌ சாமியார்‌ ரிஷியைப்பார்த்‌ த, 
ஏதோ குருட்டதிர்ஷ்டம ஜனங்கள்‌ உர்‌.து குவிதன்றனர்‌, அவர்க 
ளிடம்‌ பணம்‌ வருலிக்‌.து ஒரு காரியம்‌ செய்யத்‌ திறமை இல்லை' 
என்று செருக்கிச்‌ சொன்னார்‌, (பச்‌, 184). 

ஈம்‌ ரிவிக்கா பணம்‌ சம்பாதிக்கத்‌ திறமை இல்லை. இந்தச்‌ 
சாமியார்‌ இப்போது வந்து பார்ததால்‌ நிவியின்‌ பணம்‌ சேர்க்கும்‌ 
மூழுத்திரமையையும அறிர்து மூக்கில்‌ விரல்‌ வைத்து வியப்பார்‌, 

18 மஹரிஷிகள்‌ பந்தி, ஞான, கர்ம, யோகங்களில்‌ ஒரு 
சாதனமும்‌ செய்யவில்லையே. அவர்‌ எதனால்‌ இர்ரிலை அடைந்தார்‌, 
என்பதற்கு ரிஷி திருவாக்கிலிருர்தே விடை கூறுவோம்‌: 
(பக்‌, 194). 

திரு ரிவி இப்போது தஇிருவிசாரணையில்‌ தருவாய்‌ மலர்ர்‌ 
தருளிய இருவாக்கிலிருர்தும்‌ இரு ஸ்டேட்மெண்டிலிருர்‌ தம்‌ திரு 
விடை கூறினால்‌ ஈன்றாயிருக்கும்‌. ரமணவிஜயம்‌ ஆரியர்‌ ௮ 
செய்வாமா ? 

10. உறவினர்‌ நெருகடினால்‌ ரிஷி ஒருவேளை இடர்‌ என்று 
வேறெககேனும்‌ சென்று விடுவாரென்றும்‌ திலர்‌ அஞ்சினர்‌. 
(பக்‌, 911), 

அந்த அச்சம்‌ ஒரு சிறிதும்‌ இப்போது வேண்டாம்‌, கழுத்தைப்‌ 
பிடித்து நெ_டினாலும்‌ வெளிகளெம்பமாட்டார்‌, வீணாக அஞ்சிய 
முட்டாள்களைப்‌ போன்றவரா ஈமது ரிஷி 8 ஒடுமீன்‌ ஒட உறுமீன்‌ 
வருமளவும்‌ வாடி. இருர்‌த கொக்கல்லலா ? 

17. எந்த உறவினரும்‌ ௮அல்லிபோன்று மிதக்சலாமே ஒழிய 
உப்புப்போன்று கரைய முடியாதென்பதை யாரும்‌ அறிந்திலர்‌, 
(பக்‌, 811), இப்போது எந்த பக்தரும்‌ அல்லிபோன்று மிதக்கலாம்‌, 
ஆனால்‌ ரிவியோடு ஒன்றுபட்டு வித்யாசமின்றி உப்புபோல்‌ கரைய 
உடன்பிறர்த தம்பியும்‌ சுற்றமும்‌ இருச்சின்றன என்று எல்லாரும்‌ 
அறிவர்‌, 


41 


16. தம்பி நாகசுர்தரமும்‌ ஆசெமத்தில்‌ சேர்ந்து தறவறர்‌ 
தீரித்து நிரஞ்சனானர்த சாமிகள்‌ என்னும்‌ தீக்ஷ£ராமம்‌ பூண்டான்‌. 
(பக்‌, 9819), யார்கொடுத்த தக்ஷையோ? ரிஷிதான்‌, இீலக்ஷகொடுப்ப 
இல்லையே. பெருமாள்‌ சாமி ஈனைத்துவைத்‌ திருந்த காவி ஆடைக்குத்‌ 
தான்‌ ௮து தெரியும்‌. தவிர, தாய்க்குக்‌ காவி கொடுத்தது யார்‌ என்‌ 
பதை ரிஷிகளே அறிவார்‌. பெருமாள்‌ சாமிதானோ என்று சச்‌ 
தேகப்‌ படம£வண்டாம்‌, 

19, ஆடம்பரம்‌ என்ற பேச்சே ரமணாசிரமத்தில்‌ இல்லை. 
(பக்‌, 9829) போய்ப்‌ பார்ச்கால்‌ அதன்‌ அடம்பரமற்ற அழகும்‌ பவி 
ஷுும்‌ ஈன்றாய்த்‌ தெரியும்‌, 


20, திருடர்‌ வர்தபோகு ரிஷீ '' இவர்கள்‌ அறியாதவர்கள்‌, 
இன்னது செய்கிறோம்‌ என்று தெரி.பாசவர்கள்‌. காம்‌ தர்மம்‌ இன்‌ 
னதென்றறிர்து ௮தை3யே கடைப்பிடிம்‌2பாம்‌ '' என்று தர்மோப 
தேசம்‌ செய்தார்‌(பக்‌, 891). இப்படிப்‌ பிறர்க்கு உபதேசம்‌ செய்யத்‌ 
தான்‌ ரிஷிக்குத்தெரிய2ம தவிர தான்‌ ஈடக்கத்‌ தெரியாதுபோலும்‌, 
தெரிந்திருந்தால்‌ இத்தனை வம்பு வழக்குக்கு இடம்‌ உண்டாகுமா ? 

21. பகவாஜக்குப்‌ பணிவிடைசெய்த €ரைப்பாட்டி இறந்த 
பின்னும்‌ பசுமாடாகப்பிறரது ரிவியை அன்புசெய்கிறாள்‌ என்பதே 
அன்பர்‌ ஈம்பிககை (பச்‌, 093) இப்படி சம்பும்‌ அன்பர்கள்‌ இறர்தால்‌, 
நிஷீமின்‌ சந்நி விசேடத்தால்‌ எருமையாகவேனளும்‌ பிரப்பார்கள்‌) 
பயமே இல்லை. 

22. சாய்‌, குரங்கு முதலியவை இறந்தால்‌ செவக்கோலத்‌ 
துடன்‌ சமா[இவைத்து மேலே கல்லையும்‌ நடுவார்‌ ரிஷி, (பக்‌. 991. 
996). ஆமாம்‌. அதுபோலவே தன்‌ தாய்க்கும்‌ கல்‌ ஈடச்‌ செய்தார்‌, 
ஆனால்‌ ரம்மாழ்வாரிடம்‌ மதுரகவியாழ்வார்‌ வைத்த அன்பையே 
ர்ஷீயிடம்‌ கைத்து, கண்ணைக்காக்கன்ற இமைபோல்‌ காத்தவரும்‌, 
உயிருக்கு உடல்போல்‌ இரு$த௨ருமான பழநி ஸ்வாமிக்கோ ? ஒன்‌ 
றுமே'இல்லை, நாய்க்கும்‌ தாய்க்கும்‌ இடைத்த சல்‌ இர்த மலையாள 
சூத்‌ ரசாவிக்குக்‌ இடைச்சவில்லையா ? 

4 


46 





* 


கடர, 


பெ 


இன்ஸ்‌ 


சர்க்இல்‌ 


ஜிஸ்டிசேட்‌, 


சப்மா 


டி.ப்டிகலகடர்‌, 


த பி தாசில்தார்‌, 


ன்‌ தம்‌ 


௮ணரிஷி, ரிஷியி 


49 


2௦, பகவான்‌ சமையல்‌ வேலைகளில்‌ து£ணைசெய்லார்‌, அறுசுவை 
உணவு பகவான்‌ கையால்‌ ஆச்சப்பட்டால்‌ அதில்‌ ஏழாவ்து இனிய 
வொனந்தச்சுவை ஒன்று சூட்சுமமாகததோன்றும்‌. (பச. 94௧), 
இப்போதும்‌ பகவான்‌ கோட்‌ விவகாரங்களில்‌ துணைசெய்வார்‌, 
இகர்க்குத்‌ துணைபுரியம்‌ சட்ட நிபுணர்க்குக்கூடச்‌ சட்டநுட்பம்‌ 
ஒன்றும்புரியாதபடி. குட்சுமங்களைச்‌ செய்துவிடுவார்‌. ரிஷிகைசாரப்‌ 
பேர்வழி. பாருமே! இவா விடயத்தில்‌ எர்‌தசட்டம்‌ பொருந்தும்‌ 
என்று புரியாதடடி இிகைக்கிறார்‌ உரு பிரபல முனிடீப்‌. அவர்‌ 
தம்‌திர்ப்பில்‌ கூறும்‌ பின்வரும்‌ வாக்யங்களைப்‌ பார்த்தால்‌ அத புரியும்‌, 

“11 10110 (லீ (1ம்‌ 146 1116 01 5000088100 றா. 
01160 1௦ 5கார௨5105 ரஷ 0௦ கறற] (௦ மரற (மர்‌ 15 (௦ 80), 
(16 [116 04 8000655100) 1௩ ர68காம்‌ (0 58ற988105 08 1சீகமபம்ம்‌. 
084115 றர68ா]06ம பறம (06 11 மம்ம 1௨0), 11ம்‌ 418 மார்பாக]. 
[வாபி 15 1 2ர$ ர்ர௦ர [பரத 8றர்பப்ரம23்‌ [8ரபிடி 104௦ கர்ப்ப 0௨. 
6185 ௦8 %800% & $காறக51௩ 8ம்‌ (1௧4 106 “ர்க ௦ 106 
8006160 514598 8௦31ம்‌ 0௦௦6ம்‌ 1மாட(௦ 118 நா௦ற ச ஊம்‌ 
00( 115 ₹618(1005 ௦4 (106 011த10௨1 7&ரப்‌9, ஷு 0௦ உறர (௦ 
1118 85 16 15 004 உ ஈஜேய/8ர 5811 ஈம்‌ 0௦65 00௦4 101186 
8ிருந்பரே 14௦ ஊரு மார்ச ஊம்‌ 088 ௦ 046185 ௦ 518௨5. 11 
ரஹ 6 & 80ரகம்‌ 0ய65(10௩ ௦4 7௨0 ப்பர்‌ ரயமி6 ௦ம்‌ 10065610௦0 
நிர்‌ (0 8001) 065005 88 181 மள 084 85071%102 (0- 
961466 88 இருக்காக 1(௯, வற்க( 15 1௦ 600116 01146 றா௦0ன(18 
9106 115 ம68(11 முா1658 46 660016 8 9111 15 0௦4 8001, 
( ஷு 6 (484, 8006 16 00% ௦0721 யப (6 018254408- 
(100 04 $ ரர, (46 01010க௫ 18% 04 80005100 உறர 116 16 
ம்15 0856]. 8, (106 ரகர்பா21 ளட 11 (16 ரகரம்‌ 800064 110 
280 0842௩0௨ஈ4 18 (6 1617 1 (96 ஈகர்பாக] ரமி ௨0 ௨0௦0ரம்‌- 
182 (௦ (ம்‌ ரள, 16 றஷ 000006 175 0௦% 161 1௦ ஈகச்பா2] 
(பி 1658 194 0129 08ற1 6௭6001% 8 ஈரி] ப்ட்‌ டரரனட- 
இர றாமரசபச, ளன 194 ளக்கர்‌ ஐ0௭ 000௪௪ 


60 


11009617 1௦ 6) (46 0065(10ற 18 1௦௭ 66 ௭௦8ர்ர்றற05 28ம்‌ 
நர. 10௦1௦4 (ப்ரம்‌: 11 ஈம்‌ 06 5வபிம்‌ (கர்‌ உறர 4180106 1628ா060 
ரம ௦0௭196 (180 85 க $காற 8611 0 ஈப்1. (0 உ 882, 


சர்யாரி ௮ல்ல என்று ஏமாற்றும்‌ உலகறிந்த ஒரு சர்யா?ிக்கு, 
குடும்பஸ்‌ தர்கள்‌ சட்டம்‌ பொருர்‌துமா ? சர்யாரிகள்‌ சட்டம்‌ பொரு 
தமா? என்று கனம்‌ முனி£ப்‌ இசைப்ப ௮ தெரியவில்லையா£மக்கு ச்‌ 
தெளிவாய்த்தெரிகிற தசர்யாசகள்‌ சட்டர்சான்பொருர்தும்‌ என்று, 
என்‌ கைப்புண்ணுக்குக்‌ கண்ணாடி வேண்டுமா £ ஆனால்‌ இது ரிஷி 
கள்‌ சம்பந்தப்பட்ட வழக்கல்லமா ? ரிஷி சுட்சமத்தால்‌ முனி?€ப்புக்‌ 
கும்‌ சட்டத்தில்‌ திகைப்பை உண்டாக்க, கடை$யில்‌ குடும்பஸ்தர்க்‌ 
குரிய சட்டர்தான்‌ பொருர்‌தும்‌ எனச்‌ கஷ்டப்பட்டுக்‌ கண்டுபிடி த்‌ 
தத்‌ செளியுமாற செய்து, “அண்ணன்‌ சொத்ு தம்பிச்குச்‌ சோ 
லாம்‌” என்று இப்படியுமின்றி, அப்படியுமின்றி 'நடுரிலையாக 
(கியாயா திபதி அல்லவா 7) க்கூறும்படி. செய்திருக்கிறார்‌. எப்படி ? 
சமையலில்‌ தோன்றும்‌ ரிஷியின்‌ கைச்சூட்சமமெல்லாம்‌ சட்ட த்‌ 
திலும்‌ தோன்றும்படி செய்து விட்டாரா! இல்லையா ? 

இம்மட்டோ | இம்முனி£ப்‌ முன்னிலையில்‌ ரிஷிகள்‌ கொடுத்த 
வக்காலத்து, அதிகாரப்பத்திரம்‌ பெற்ற நிரஞ்சனானர்தசவாமி 
பேரால்‌ கொடுச்சகப்பட்டது. அது ஒத்துக்கொள்ள முடியாதென 
மறுக்கப்பட்டபொழுத, ரமணாசிரமம்‌ சல்‌, ரிஷிகளுடைய 8ல்‌, ௮வ 
ச.து கோடுகள்‌, ௮,த.ற்கு சாட்சிகள்‌ முதலியன கூடியவக்காலத்து 
ஒன்று தாக்கல்‌ செய்யப்பட்டது. அதவும்‌ ரிஷியால்‌ கையெழுத்‌ 
இடப்படாதிருர்த காரணத்தால்‌ ஒத்துக்கொள்ள முடியாதெனச்‌ 
தள்ளப்பட்டது. அதுபற்றி அம்முனிரீப்‌ கொண்டகருக்த பின்வரு 
வதி 


1 ம்‌6 0886, (0676 15 ௩௦ 0065(101 ௦11 ஷ்ரிப்பு: (௦ ஸா116 
[16 நகராத றர 1124 கேளே கேர (09௦ சவரம்‌) 0 111118க 0), 61110- 
ஸ்‌ 8 07 0681689 07 0000]008%5, 1 87. (467206 ஐ4்‌ ரப்‌ 


4 


(484 (06 5000ம்‌ 788121 0066 ௦௫ 000511ஸ(6 ௨ 48114 றர 
01 8ற 001040 ” 

இவவாறிருர்தும்‌ கையெழுத்தில்லாது, €லும்‌, கோடும்‌ மட்‌ 
டும்‌ பதிக்கப்பட்ட ௮ இிகாரப்பத்இரம்‌ மட்டும்‌ எப்படிச்‌ செல்லுமென 
ஐயப்பாடு நிகழலாம்‌, சப்ரிஜிஸ்திரார்‌ ஒரு£லை உயிருள்ள மனித 
னுச்‌ கொப்பாக எண்ணி இந்த அதிகாரப்பத்திரத்தை ரிஜிஸ்தர்‌ 
செய்திருக்கிறார்‌, இது விஷயத்தை ரிஜிஸ்டிரேஷன்‌ டிபார்ட்‌ 
மெண்ட்‌ இன்ஸ்பெக்டர்‌ ஜெனாலுக்கு அறிவித்தபொழுது, ௮௪ 
செய்கை தண்டிக்கத்தக்கதல்ல வென்று கூறினாராம்‌, ௮.த ஒப்புக்‌ 
கொள்ளப்‌ படத்தக்கதா வென்பது பற்றி ஒன்றும்‌ தகவல்‌ இடை 
யாது, இதுவும்‌ ரிஷிகளின்‌ சூட்சுமச்செய்கையின்‌ பெருமையே 
தவிர வேறென்ன? 

கை எழுத்தில்லாத வக்காலத்தை ஒத்துக்கொள்ள முடியா 
தென தீர்ப்புக்கறிய முனி£ீப்பே, ரிஷிசளின்‌ கை எழுத்திடப்‌ 
படாத வாக்குப்‌ பிரமாணங்களைக்கொண்டும்‌, அதிகாரப்பத் திரட்‌ 
பெற்ற ஏஜண்டின்‌ (முதலில்‌ தள்ளப்பட்ட) வக்காலத்தின்‌ 
ஆதாரத்தைக்‌ கொண்டும்‌ கேசை நடத்தி முடிவான தீர்ப்பும்‌ 
கூறும்படி. நேோர்ததென்றால்‌ இவர்‌ தம்‌ பெருமை தான்‌ என்னே. 
முனி€ப்‌ அவர்கள்‌ ரிஷிகளின்‌ கை எழுத்திடப்படாத பிரமாணங்‌ 
களைப்பற்றி கடைசியில்‌ ஏதோ கூறுவதாகச்‌ சொன்னாராம்‌, ஆனால்‌ 
௮.து விஷயமாகவும்‌ ஏதும்‌ நடவடிக்கை எடுத்துக்கொண்டதாகத்‌ 
தெரியவில்லை. இவை எல்லாம்‌ எவ்வாறு சூழ்ச்சியால்‌ செய்யப்‌ 
பட்டன என்று நான்‌ முன்பேகூறினேனல்லவா, அகவே அரசாங்கத்‌ 
நின்‌ சட்டங்களெல்லாம்‌ ரிஷிகள்‌ விஷயத்தில்‌ பொருர்தவே 
பொருச்தாது. முனிசீப்‌ கரு. துறபடி அத்யாஸ்ரமிகளுக்கு கை 
எழுத்திடாமல்‌ கேசுகள்‌ ஈடத்துலதற்கு வேண்டியபடி. சட்டக்கள்‌ 
இருத்தி அமைத்தல்‌ ௮அவரியம்‌ என்பதை நீ அறியவும்‌, அரசாக்கம்‌ 
கவனிக்குமா ? 

94, ஆனால்‌ எப்படியோ ரிஷியை ௮ண்டிவந்த அன்டர்‌ தய 
ரம்‌ ஆடி. மேகம்‌ போலப்பறக்றெ.த ! (பக்‌ 940) அப்படியா? எல்லாம்‌ 


98 


'தெரீர்த அல்‌ ஆ௫ரியர்ச்கு இது புரியவில்லையா? கம்பிரம்‌ சேஷய்‌ 
யர்‌ ஆரிரமச்‌ சேர்க்கையால்‌ அல்லலுக்குள்ளாடு மூல வியாதியால்‌ 
கஷ்டப்பட்டபோது, அவரைத்‌ தாட்சணியமின்றிக்‌ ளெப்பி விட்‌ 
டார்களே, அப்போத கேட்டால்‌ அவர்‌ புரியும்படி சொல்லி இருப்‌ 
பார்‌, பாவம்‌ அவர்‌ இறர்‌,து விட்டார்‌, ௮யினும்‌ ராராயண மெட்டி 
யும்‌ பெருமாள்‌ சாமிபும இருக்கிறார்கள்‌. அ௮வாகளைக்‌ கேட்டாலும்‌ 
ரிஷியை அண்டிய தங்கள்‌ துயரம்‌ எப்படிப்பறக்றெது என்பதைப்‌ 
புரிய வைப்பராகள்‌, 

99, ஸஹஜஸ்‌இஇியில்‌ உடலை மறந்த பகவான்‌ ௮௧ தூரம்‌ 
வெளிச்‌ செல்லாதிருப்பதே அன்பர்சஸின்‌ கோரிக்கையாகும்‌. 
(பக்‌ 890) உண்மை அன்பர்கள்‌ ஆனால்‌, ௮வர்‌ மனம்‌ கோட்‌ 
விவகாரங்களில்‌ ரெடுந்தூரம்‌ செல்லா திருக்குமாறு கோரலாம்‌, 
இனால்‌ கூட இருர்து குஸிர்சாய்வோர்க்கு--பொறக்கித்‌ இன்று 
வயிறு வளர்ப்போர்க்கு--வழக்கும்‌ வம்பும்‌ தும்பும்‌ இருர்‌ தால்தானே' 

காண்டாட்டம்‌, 

20, நரரிம்மஸ்வாமிகள்‌ ரமண சங்கத்திற்கு வாடா ஈறுமலர்‌ 
மா$லயாகலிளககுஇரா. (பக்‌ 800) இவர்‌ நிலையாக இப்போது இருக்‌ 
கும்‌ இடமும்‌, விலாசமும்தெரியவில்லை, நல்லவர்க்கு ரமணாசிரமத தில்‌ 
இடம்‌ ஏது? இவர்‌ * சாதுக்களரவார்‌ சகவாசம்‌ ஈண்ணினால்‌, ஏதுக்‌ 
சர மிர்ரியமமெல்லாமு--மேதக்க, தன்‌ தென்றல்‌ மாருதச்தான்‌ 
கீசவே விதிறி கொண்டென்னகாரியம்‌ நீ கூறு!” (இது விம்மி 
லீம்மி அழுவதற்குக காரணமாயிருந்த ஸ்ரீமதி செல்லம்மாள்‌ என்‌ 
னும்‌ இள மங்கையின்‌ பொருட்டு ரிஷி பாடியபாட்டு) என்னும்‌ பக 
வான்‌ ஏமாற்றுப்‌ பாட்டை லட்சியம்‌ செய்யாமல்‌ '' தீயார்குணக்கள்‌ 
உரைப்பதவுர்‌ தீதே ௮வரோ டிணக் இருப்பதவுர்‌ தீத" என்று 
ஆரமத்தை விட்டுப்‌ போய்விட்டார்‌, 


97, சமண சங்கத்தின்‌ வேலை வெற்றிபெற அம்.றுக்கணக 
ஈரன அறவிகளும்‌, ஹம்ஹினிகளும்‌ (பெண்‌ துறவி) வேண்டும்‌, 
இகர்சளே. ரமணசகாமா* ஒன்று படவேண்டும்‌, (பச்‌, 906) 


93 


ஒன்றுபரவது மனத்தாலா? உடம்பாலா £ ஒன்றுபடும்‌ இதுவே, 
ரமண விஜயத்தின்‌ மூடிர்த முடிபாதலால்‌ தெளிவாகத்‌ தெரிய 
வேண்டும்‌. பின்னது கூடியவரை வெற்றிகரமாக இப்போதே ஈடச்‌ 
தேறிவருகிறது என்று கேள்வி. 





38. இது பகவான்‌ பிறர்தபோது ராசி நிலையை விளக்கும்‌ 
சக்கரம்‌, இதைக்‌ கண்டவுடனேயே ஒரு மஹான்‌ பிறர்சதை யாரும்‌. 
சொல்வார்‌, (பச்‌ 40) ஆனால்‌ ௮ம்மகான்‌ செய்கையை ௮ கொரப்‌' 
பத்திரமும்‌ வாக்குமூலமும்‌ ஈன்றாகச சொல்லும்‌, இதன்‌ மாதப்‌ 
பாவத்தைப்‌ பராத்தால்‌ தாயின்‌ கற்பும்‌ விளங்கும்‌. ௮தைப்‌ பார்த்‌ 
தக்‌ கணவன்‌ கையால்‌ உலக்கை அடிவாங்கும்‌ யோகம்‌ பொருர்திய 
வள்‌ என்று விடயமறிர்த மற்றொரு ஜோ?யர்‌ க.ற இருர்‌, 

99, அழகம்மை, இவளே பகவானை ஈன்ற பாக்கெவதி 
அண்டிய விருஈஇனற்கன்புடன்‌ ஊட்டுபவள்‌, வூட்டர்க்கு ௮ருச்‌.ததி. 
போல்‌ வாய்த்தவள்‌, குடும்பரிலை இவளைத்துயர்‌ என்னும்‌ தீயில்‌ 
உருக்க மனத்தைத்‌ துறகென்னும்‌ மாற்றேற்றியது, அழகம்மா 
ஞூக்கு வேறுகதி இல்லை. இருவண்ணாமலைச்கே வர்‌.தசேர்ர்தாள்‌. 
ஆிரமதீதிற்குவர்‌.5 பக்தாகளை முகமலரர்து அம்மை அறுசுவை 
விருர்தால்‌ உபசரிப்பாள்‌. அம்மையார்‌ அன்று மூட்டிய அடுப்பு: 
இன்னும்‌ ரமணாரிரமத்தில்‌ வேதவேள்வித்‌ தீபோல்வளர்க்து வைஸ்‌: 
வாராயற்கும்‌ செய்து வருகிறது. (பக்‌ 518) இ௨வம்மையார்‌ தான்‌: 
கத்தரிக்காய்‌ போன்ற அற்ப வஸ்‌.துக்களையும்‌ கம்பீரம்‌ சேஷங்யர்‌ 


04 


திருஷ்ணய்யர்‌ போன்ற உத்தம பக்தர்சட்குக்‌ கூடக்கொடுக்காமல்‌, 
லோபகுணத்தால்‌ பலமூறை சிரமத்தில்‌ கலவரம்‌ விளைத்தஉத்தமி. 
“அக்காலத்தில்‌ கும்பத்தில்‌ புருஷனிடம்‌ வாங்க உலக்கை 
அடியாலும்‌ இருர்தாத உன்‌ லோபகுணத்ை இங்கு மகனிடம்‌ 
வந்தும்‌ விடாமல்‌ மானத்தை வாங்குகராயே'? என்று ரிஷி வாக்‌ 
காலேயே பலர்‌ அறியப்‌ பாராட்டப்பெற்ற மாரு பூதேஸ்வரி 

ஆ போதும்‌, போதும்‌, வீஷயம்‌ விளக்கிவிட்டன ரிஷி எப்‌ 
படி. இருந்தால்‌ என்ன £ அவர்‌ உப தசர்தானே ஈமக்குத்தேவை, 
௨.பதேசங்களில்‌ குறை கூறமுடியுமா ? அவரிடம்‌ விளங்கும்‌ அற்பு 
தீக்‌ காட்டிகளில்‌ தான்‌ குறைவுண்டா? 

௮:--௫ுறைவே இல்லை, அற்புதக்காட்சிகள்‌ ஒன்றா இரண்‌ 
டா ! பலப்பல, அவை 

1, ரிஷ்யின்‌ நெற்றியை ஒரு ஈக்ஷத்ரம்‌ ௨ச்து இறு தடவை 
தொட்டுக்சென்றது. (பக்‌ 289) 

2, இத்தர்கள்‌ ஆகாயத்தில ௨லவுவதுபோல்‌ ரிஷி, தரிரவில்‌ 
அகாயமார்க்கமாகச்சென்று திருவொற்றியூரில்‌ இருர்த முணிவாக்கு 
பிரத்யட்சமாய்த்‌ தோன்றி உபதே௫ித்தது. (பச்‌ 940) 

3. தான்‌ பாராத திருவொற்றியூரை உள்ளபடியேவர்ணித்து 
டேர்க்குச்‌ சொன்னது. (பச்‌ 341) 

4, குன்று கெள்விகள்‌ கேட்சவக்த ஒருவர்க்கு ரிஷி அவர்‌ 
கேட்குமுன்‌ பதில்கூறித்‌ தன்‌ வடிவை ஜோதிமயமான தட்சிணா 
மூர்த்சமாகத்‌ தோன்றச்‌ செய்தது, (பச்‌ 304) 

5, ஒரு ஆக்கிலேயர்க்குக்‌ கனவில்‌ காட்டுகொடுத்துத்‌ சன்‌ 
னிடம்‌ வருவித்தது. (பச்‌ 970) 

6, பிறர்‌ மனத்தைப்‌ புத்தகம்‌ படிப்பதுபோல்‌ படித்தறிவது 
(பக்‌ 980) 

1, இத்தஸம்விதீ என்ற யோகசக்கி பகவானிடம்‌ ௮மைர்‌ 
திருக்றது என்பதை விளக்க ரமணவிஜய நூலாகிரியரே பல 
உதாரணதந்களைக்‌ கண்டது, (பக்‌ 947) 


90 


8. இன்னும்‌ விஷம்‌ ஏறாமை பாம்புபணிர்து செல்லல்‌ முத 
லியவும்‌, பிரண்டன்‌ போன்றோர்‌ சொல்லக்கேட்டு எழுதிய பலவும்‌, 
நேரில்‌ மயத்‌எக்சண்டோ, மதிப்பிற்கோ கூறிய இலம்‌, பிறவும்‌, 

இவை எல்லாம்‌ உண்மையா பொய்யா என்னும்‌ ஆராய்ச்சிக்கு 
நான்‌ வேறொன்றும்‌ விசெடமாகக்‌ கூறப்போ௨ தில்லை. இதுபோன்‌ 
நீதோர அற்புதர்தான்‌, தண்ணீரில்லாரு கஷ்டப்பட்டபோது ரிஷி 
கண்டுபிடித்த வற்றாத ஊற்ற, (பக்‌ 817) அதை இப்போது 
நேரில்‌ சென்றுபார்‌, ௮ பாதாளம்‌ வரையில்‌ பதித்ததோர்‌ 
பாறையாலான பாச்திரம்போல்‌ வறண்டி ஈரமற்றுக்‌ காட்சி கொடுப்‌ 
பதைக்‌ காண்பாய்‌, ௮;தன்‌ நிலையோடு விஜயத்தில்‌ கூறப்பட்ட பொய்‌ 
உர்ணனைகளை ஒப்பிட்டு நோக்கு. அனால்‌ உனக்கு வீளங்கும்‌ 
உண்மை எவவள்வோ அவவளவு உண்மை பொருர்தியவைதாம்‌ 
மேலே எட்டுவகைப்பட ஃகுர்துக்‌ காட்டிய அற்புதங்களும்‌ பிற 
வும்‌. இதில்‌ சர்தேகமே வேண்டாம்‌, எட்டுவகையும்‌ குட்டி ச்சுவரே, 
இவை எல்லாம்‌ மதிமயக்கர்களும்‌, கஞ்சாக்குடியர்களும்‌, இறுக்‌ 
க்களும்‌, சுயரல அசத்திய அரத்‌ ஐக்களும்‌, அசடுகளும்‌ ௮௭ 
கொட்டும்‌ முழுப்‌ பொய்‌, முற்றம பொய்‌. முக்காலும்‌ பொய்‌, 

ஆ ரிஷியின்‌ உபதேசங்களும்‌ அப்படி த்தானோ? 

அ :--அ.தற்கென்ன சந்தேகம்‌, அவர்‌ உபதேசங்களின்‌ நிலை 
மையை அறிந்தோ அறியாமலோ, '' சாலும்‌ அறியேன்‌ அவளும்‌ 
பொய்‌ சொல்லாள்‌ ” என்பதுபோல்‌ விஜபம்‌ ஆரிரியசே பின்வரு 
மாறு விளக்குகரார்‌, 4 பகவானின்‌ உபதேசங்களைப்‌ போன்று, 
தெளிவும்‌, சுவையும்‌, இணிமையுமுள்ள ஒரு பாலூற்றுப்‌ பொந்து 
பொங்யெத,' (பக்‌ 617,) இப்பாலூற்றின்‌ இன்றைய தெளிவும்‌, 
சுவையும்‌ இனிமையும்‌ எல்லார்க்கும்‌ தெரியும்‌, நீயும்‌ சென்றால்‌ 
௮.தன்‌ வறட்டுக்காட்டுயைப்‌ பார்ப்பாய்‌. ௮.த போல்தான்‌ ரிஷியின்‌ 
உபதேச ஊற்றின்‌ தெளிவும்‌, சுவையும்‌, இனிமையும்‌ இருக்கின்றன” 
இவ்வுபதேசங்களின்‌ உண்மையைப்பற்றி மற்றொருசமயம்‌ விவாதிக்‌ 
சலாம்‌, இப்போது “ இரண்டு குளம்‌ வெட்டினேன்‌ ஒன்று பாழ்‌ 


00 


மற்றொன்றில்‌ ஜலமே இல்லை '? என்பதற்கலெக்காச, ரமணவிஜயம்‌ 
ஒப்பிட்டுக்‌ கூறும்‌ பாலூற்றுக்கள்‌ இரண்டு, அவற்றுள்‌ ஒன்று ரமண 
ரிஷி கண்டுபிடித்த ரமண தீர்த்தம்‌, மற்றொன்று, ரிஷி சண்டுகூறும்‌ 
உபதேசம்‌, ரமண தீர்த்தம்‌ இப்போ.௫ எப்படிப்‌ பாழ்பட்டுக்‌ டெக்றெ 
தென்பதை ஆரம்பத்திலேயே கூறினேன்‌, அதை எட்டிப்பார்த்‌ 
தால்‌ ௮மெரிக்காவைச்‌ காணலாமே ஒழிய ஜலத்தைச்‌ சிறிதும்‌ கா 
ணவே முடியாது (மழைநீர்‌ தேங்கினால்‌ அன்றி), அதுபோல்‌ அவர்‌ 
உபதேசமும்‌ பாழ,--பெரும்‌ பாழ்‌--மிகப்பெரும்‌ பாழ்‌,-.என்று 
அர்தத்திலும்‌ உறுகயொகச்‌ சத்தியமிட்டுக்‌ கூறி முடிக்கிறேன்‌, 


ஐ --ரமண விஜயத்தின்‌ ஆ9ரியர்‌ வேறு துறைகளில்‌ மதிப்‌ 
பிற்‌ குரியவராயிற்றே, அவர்‌ விடயங்களை இப்படித்‌ திரித்துக்‌ 
கூறுவாரா) 


௮:--ஆம்‌ இவரை ராமும்‌ ஈன்கறிவோம்‌, ஒருவனை எல்லா விஷ 
யத்திலும்யோக்யன்‌ என்று பூரணமாய்‌ ஈம்பமுடியா.து, சேரமாதேவி 
குருகுல போராட்டத்தின்‌ உண்மையையும்‌ ஞாபகப்படுத்திக்கொள்‌, 
ஆரியர்‌ மற்றத்‌ துறையில்‌ எப்படி ஆயினும்‌, இதில்‌ சொல்வார்‌ 
பேச்சைநம்பி அறியாமலே பலமோசங்களை வெளி இட்டிருக்கிறார்‌, 
மேலும்‌ பொருள்‌ கொடுத்தால்‌ போற்றினும்‌ போற்றுவர்‌" என்‌ 
பதைச்‌ கேட்டதில்லையா ? அவர்‌ நாணமுடையவர்‌; ஆனால்‌ இது 
விஷயமாய்‌ '” பொருள்‌ கொடாவிடில்‌ தூற்றினும்‌ தூற்றுவர்‌ ” என்‌ 
பதைக்‌ கடைப்பிடித்துத்‌ தன்‌ உண்மை நிலையையும்‌, ரிஷியின்‌ தற்‌ 
காலப்‌ போக்கையும்‌ விளக்கி ஒரு அறிக்கை வெளியிடவேண்டும்‌. 
“சொன்ன சொற்களை மாற்றுவதற்ருப்‌” பின்னிடச்கூடாத, 
௮து புலவர்க்கு இயல்பே, ரிஷியும்‌ இதற்கு வழிகாட்டி இருக்கி 
ரர்‌, பயம்வேண்டாம்‌, இப்படி இவவாரியர்‌ செய்யவில்லை 
யானால்‌ அவர்‌ '' கூற்றினும்‌ கொடியவர்‌ '” ஆவார்‌. அன்றி அரச 
மரத்‌.துச்‌ சனியன்‌ பிள்ளையாரையும்‌ பிடித்தது ?”? போல்‌ இர்நூலால்‌ 
இவர்க்கு ஏற்பட்டுள்ள இழிவு, மற்‌.ற நால்களின்‌ மதிப்பையும்‌ கெடுத்‌ 
அச்‌ குட்டி ச்சு௨ராக்‌இவிடும்‌, 


[4 


ரா 


ஐ:--ரமணன்‌ அல்லும்‌ பசலும்‌ அறிவாகி நின்றான்‌. இத்‌ 
தம்‌ தெளிர்து வமானான்‌, பாசஜாலங்களை ஞானவாளால்‌ ௮றுத்‌ 
தான்‌, மனக்‌ கற்பூரத்தைக்‌ கரைத்து ஞானவிளக்கேற்றினான்‌. 
(பக்‌. 118) ஞான சூரியன்‌ ஆனான்‌, அகண்டமின்சாரமான ரமண 
தீபத்திலிருந்து பல்லாயிரம்‌ மின்விளக்குகள்‌ ஏற்றப்பட்டு, ஞான 
சம்பர்தக்‌ கம்பிகளால்‌ இணைப்புண்டு அங்காங்கு உலகெங்கும்‌ இரு 
ளொழிய விளங்கவேண்டும்‌, (பக்‌ 808) என்று புகழப்பட்ட ரமண 
தீபம்‌ இப்படியா சக்தியற்ற, ஞானமற்று, ஒளி.பற்று மங்கிக்‌ இடக்‌ 
இற து! ஆஹா! நான்‌ ஏமர்ந்த சோண இரியாய்‌ இப்‌ பொய்ப்‌ புத்த 
கற்களையும்‌ ர மண உபதேசங்களையும்‌ மெய்யெனசக்‌ கட்டி அழுது 
புத்‌ தகட்புழுவாய்க்‌ சாலத்தை வீணாகக்‌ கழித்து விட்டேனே! 


எல்லா உலகும்‌ துரும்பாயினும்‌ மறைகள்‌ 
எல்லாமே கைக்குள்‌ இருர்தாலும்‌--பொல்லாப்‌ 
புகழ்சீசியாம்‌ வேடிவசம்‌ புக்கார்‌ அடிமை 
௮கலவிடல்‌ ௮மமா ௮ரி.த'' 


என்று பாடிய ரிஷி, தாமே பொய்ப்புகழுக்கு இவவாறு அடிமை 
யாகிக்‌ கெட்டாரா! உன்‌ உபதேசத்தால்‌ உண்மை உணர்ந்தேன்‌, 
உய்ந்தேன்‌, என்ன கைம்மாறு செய்வேன்‌, 


௮:--மஹான்‌ தூஷணம்‌--பெரியவாள்‌ அபராதம்‌--பாவம்‌ 
தோஷம்‌--என்று மகா பக்தனைப்போல்‌ கூறி ஏமாறாமல்‌, என்‌ 
வார்த்தைகளைச்‌ செவியேற்றுக்‌ கவனித்து உண்மை அறிர்ததே 
(போதும்‌. 
எப்பொருள்‌ யார்‌ யார்‌ வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பதறிவு"! 
1 எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு” 
இவ்வறிவு சைவரப்பெற்ற 8யே மஹான்‌, பக்தன்‌, இன்னும்‌ 
இப்படியே பல சோம்பேறிக்‌ கூட்டங்கள்‌, கோவணம்கட்டிகள்‌, 
கோவணம்‌ ௮ற்ற மட்டிகள்‌ எல்லாம்‌ மஹான்‌, பெரியவாள்‌, துறவி, 


திரி 


சர்யாசி/ரிஷி, முனி என்று பேரவைத்‌ துக்கொண்டு ரமண மஹரிஷி 
சளைப்போலவே உலகை ஏய்த்துக்‌ கெடுக்ளெறன, ௮௩5 மயக்இல்‌ £ 
வசப்படாதே, ஒவ்வொன்றின்‌ நீஜஸ்வநபத்தையும்‌ ஆராய்ச்து 
பார்‌, உண்மையை ஆய்ர்து அறிந்து பின்‌ ஏதேனும்‌ செய்‌. மூட 
சம்பிச்கையால்‌ பகுத்தறிவைப்‌ பாழாக்காதே. கடையாக ஒன்று 
சொல்லுகிறேன்‌, ௮தை ஈன்றாக ஞாபகதீதில்‌ பதியவை, மறவா 
தே. மின்னுவதெல்லாம்‌ பொன்னாகாது,"" 


 வகசகமை விஷன்‌ கணமுவமை ஒரகதவாகை 


ரமண மஹரிஷியின்‌ வாக்குமூலம்‌ 


சிகள்‌ ஓ. ம்ய்வன வசத சழுஷவமம்‌, 


எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளச்கே விளக்கு, (திநவள்ளுவர்‌.) 


இது, ஸ்ரீ ரமணரிஷிகள ரில்‌ கமிஷனர்‌ முன்னிலை 
பில்‌ கொடுத்த பிரமாண வாக்குறலமும்‌, குறுக்கு விசாரணை 
யில்‌ அளித்த பதிலும்‌ ஆரும்‌, இதைக்‌ கொண்டு ரிஷிகளின்‌ 
நிஜஸ்வருபத்தை உலகம்‌ கண்டு உய்க, 


[308016 (1௦ 185100 1௩ 0, 8. 30/36 0 (16 1116 
௦ 116 நிர்‌ ]ரியா 511, 1 வாறவாவிக்‌, 


௫081110௪00 (6 194 ளர்க. 1௧06 2--உரகற2- 
[1510]. 

[50119] கம்ிபா0ம்‌ மச (6 091510 ௦4 க0 ௦1 
1873 (45 15ம்‌ மர ௦4 1௦ளாம்0ா 1936. 

நான்‌ திருவண்ணாமலைக்கு 1890ல்‌ வர்தேன்‌. இரந்த ஊருக்கு 
வர்தபிறகு ௮ரேக இடங்களில்‌ வாசம்‌ செய்திருக்?றன்‌. 1914ல்‌ 
வாதி பெருமாள்‌ சாமிடாரைச்‌ சர்திந்தேன்‌, அப்பொழுது நான்‌ 
விருபாட்ஷ குகையில்‌ வாசம்‌, அப்பொழுது எனக்கு பெருமாள்‌ 
சாமியும்‌, அய்பாசாமியும்‌ ரஈஸ்ருஷை செய்துக்‌ கொண்டு 
வர்தார்கள்‌. பெருமாள்‌ சாமியார்‌ ல நாள்‌ வெளியில்‌ யாத்திரை 
போவ தண்டு, என்னிடமும்‌ இருப்பதுண்டு, 1010-ம்‌ வருஷத தில்‌ 
விருபாட்ஷ - ஆஸ்‌ ரமத்தைவிட்டு ஸ்கந்தால்‌ரமத்திற்கு வாசம்‌ 
போனேன்‌, அந்த கர்தாஸ்‌ரமம்‌ ஒரு கட்டடம்‌, ஒரு ஜொனை, 
ஒரு தோட்டம்‌ இருந்தது, ௮ரத ஆஸ்ரமத்திற்குப்‌ போவதற்கு 
மலையடி. ஒரத்திலிருர்து படிகள்‌ போட்டிருக்கெது, இதற்கெல்‌ 
அ£ம்‌ அரேகம்பேர்‌ பணம்‌ கொடுத்திருக்கறார்‌. இர்தப்‌ பணத்தை 
அரேகபேர்‌ நல்விடம்‌ இருக்ெவரிடம்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. 
தில்‌ பெருமாள்‌ சாமியாரும்‌, ஒவர்சியா, இன்னும்‌ ஒரு கர்தசாமியும்‌ 


00 


மேல்‌ கண்ட இவர்சியர்‌ சேஷய்யர்‌ இப்பொழுது காலம்‌ ஆய்விட்‌ 
டார்‌, இந்த பணங்களை என்னை உத்தேரித்‌ துத்தான்‌ கொடுத்தார்‌ 
கள்‌, ஸ்கர்தாஸ்ரமத்தில்‌ அக்டோபர்‌ 1089 வரையில்‌ வாசம்‌ செய்‌ 
தேன்‌. சான்‌ பெருமாள்‌ சாமியாருக்கு சர்மாஸ்‌ரமம்‌ கொடுத்த 
தில்லை. சான்‌ யாரிடமும்‌ சன்யாஸ்ரமம்‌ வாங்கவில்லை. நான்‌ 
ஸ்கநதாஸ்ரமத்தில்‌ இருக்கும்பொழுது என்‌ தாயார்‌ 1929ல்‌ 
காலம்‌ ஆய்விட்டது. பணத்தை 4, 8 பேர்‌ மலைமேல்‌ இரந்து 
அடி.வாரம்‌ சமாதி செய்ய கொண்டு வர்தார்கள்‌, இர்‌.த ரமணாஸ்‌ர 
மத்தில்‌ ௮ர்தப்ரோசத்தை அடக்கம்‌ செய்யப்பட்டது. அரேசபேர்‌ 
அதை அடக்கம்‌ செய்தார்கள்‌. ௮ரேக ஜனங்கள்‌ கற்பூரம்‌ கொண்டு 
வரது கொளுத்தினர்‌, அர்தம்மாளுக்கு வேறே உத்திரக்‌ இரியைகள்‌ 
யாதும்‌ செய்யவில்லை, அடக்கம்‌ செய்த தினமே சமாதி கட்டி ஆய்விட்‌ 
டக, ௮.௮ முதல்‌ பூஜை,செய்யப்பட்ட ஐ, தினம்‌ பூஜை 1) 3 ன்ன 
சாமி செய்து வர்தார்‌. 10-ம்சாள்‌ அபிஷேகம்‌ செய்யப்பட்டது. 
அது செப்சதை சான்‌ சொல்லமுடியாது, சாராயணசாமி அய்யர்‌ 
வகையறா செய்கிருக்கலாம்‌. மிரியாதில்‌ கண்டிருக்கும்படி சான்‌ 
வாதியை என்‌ தாயாருக்கும்‌ இரியைகளைச்‌ செய்யச்சொல்லவில்லை: 
வாதியெே நரியை ளைச்‌ செப்யவில்லை. அப்படி.ச்செய்யச்‌ சொல்லி 
நான்‌ சொல்லவும்‌ இல்லை, பத்தாவது ராள்‌ வாதி பணத்தை வகுல்‌ 
செய்து பத்து பேருக்கு சாப்பாடு போட்டார்‌, எனக்கும்‌ சாப்‌ 
பாடு போட்டார்‌, சமாதி கட்டினது எனக்கு சேரில்‌ தெரியாது. 
1922ல்‌ ஈவம்பருக்குப்‌ பிற்பாடு ஸ்கர்தால்‌ரமத்தை வீட்டு இந்த 
ஆஸ்ரமத்திற்கு வந்துவிட்டேன்‌, ௮,து முதல்‌ சான்‌ இரத ஆஸ்‌ர 
மத்தை விட வேறே எ...விடமும்‌ போகவில்லை. 193க்குப்‌ பிறகு 
இந்த ஆஸ்ரமத்தில்‌ அரேசுபேர்‌ கொடுத்த பணத்தினால்‌ ௮நேக கட்‌ 
ட்டங்கள்‌ கட்டப்பட்டன, குளத்தை மராமத்து செய்து தோட்‌ 
டம்‌ வைக்கப்பட்டது, இதற்கெல்லாம்‌ பணம்‌ பச்தாள்தான்‌ 
கொடுத்தார்‌, இர்‌ தப்பணமெல்லாம்‌ என்னைப்பொரு த்‌ து.தான்‌ கொடுத்‌ 
தீரர்‌, ஆஸ்ரமத்தில்‌ தினந்தோறும்‌ செலவுகள்‌ ஆய்க்கொண்டு வறு 
இறத, வரவு செலவுகள்‌ ரான்‌ சவனிப்பதில்லை. வாக லொள்‌, 


61 


கோபால ரவ இலராள்‌, கண்டபாணி பார்த்து ஈடத்தியந்தார்‌. 
ரமசாமியும்‌ பார்த்துவர்தார்‌. 1093 முதல்‌ இர்சகீ காரியங்களை 
வாதி கவனிச்ததே கிடையாது. மேல்கண்ட வாசு முதலானவர்‌ 
கள்‌ வாகி உத்தரவு மேல்‌ காரி.பங்களை ஈடத்தி வரவில்‌லை, இவர்‌ 
கள்‌ வாதியினுடைய மேல்‌பார்வை கீழ்‌ ஈடக்கவீல்லை. இவர்கள்‌ 
யாரும்‌ என்னிடம்‌ அடஉரவர்‌ செய்‌ கக்கொண்டுவர்‌ சவேலைகளைப்பற்றி 
சொல்லுவதில்லை. உதி இிருவண்மைலை டவளில்‌ பிரதி வருஷ 
மும்‌ மூதலிலிருர்து ஜ.பர்ி செம்.துகொண்டுவந்தார்‌, அதவும்‌ 
நான்‌ செய்பச்‌ சொல்லவில்லை, இர்த ஆஸ்ரமத்திலும்‌ ஜயந்தி பிரதி 
வருஷமும்‌ 1999 லிருந்து ஈடர்‌ துக்கொண்டு வருகிறது, இந்த 
ஆஸ்‌ மத்தில்‌ ஈடச்து வர்க ஜயர்இி வகையறா வேலைகளுக்கும்‌ வாடி 
ஊரில்‌ செய்து வாத வேலைகளுக்கும்‌ யாகொரு சம்பச்தமுமில்‌ல, 
1922 பிறகு இரக ஆஸ்ரமத்திற்கு சான்‌ வர்த பிறகு வாதி இஉ 
விட கட்டடங்கள்‌ கட்டும்‌ விஷப௩களாவது மற்ற ஆஸ்‌ ரமததிற்கு 
சம்மந்தப்பட்ட வேலைகளையும்‌ பாத்தத படையாது, வாதி 
என்னுடைய ரூபத்தை விக்ரெவம்‌ ஒன்று செய்திருக்களொர்‌. 
இதற்காக வாதி என்னிடம்‌ மசருஹிலிருர்‌. து போடோ எடுக்க ஒரு 
போடோக்றாப்பரை கொண்டுவந்தார்‌. அவருக்கு சான்‌ சிட்டிங்கஸ்‌ 
கொடுத்தேன்‌. ௮வர்‌ என்னை பாக்லீல்‌, சைட்வீல்‌, பாரண்ட்வீல்‌ 
எடுத்‌. தக்கொண்டார்‌. ஆர்டிஸ்ட்‌ பின்னால்‌ படக்களை என்னிடம்‌ 
கரெக்வனுக்காகக்‌ கொண்டுயர்தார்‌, என்னைப்‌ போடோ எடுக்க 
அசேகபேர்‌ கேட்டிருக்கிறார்‌, கான்‌ யாருக்கும்‌ மறுத்த. த கிடை 
யாத, என்‌ விக்ரஹம்‌ செய்யச்‌ சொல்லி ரான்‌ வாதிக்கு உத்தரவு 
கொடுக்கவில்லை. இதற்காகப்பணம்‌ வசூல்‌ செ.ப்யச்சொல்லி வாதிக்கு 
சொல்லவில்லை. வசுல்‌ செய்தவரை ரான்‌ தூக்கவும்‌ இல்லை. 
இர்த விக்ரெகத்தை இஃவிடம்‌ வைக்க சான்‌ வாதிக்குச்‌ சொல்ல 
வில்லை, அவர்‌ என்‌ விக்ரெகத்தை இவவிடம்‌ வைக்கக்கூடா 
தென்று தடுத்து இருக்கியேன்‌, எக்ஹிபிட்‌ 13ல்‌ என்னுடைய 
கரெக்ஷன்ஸ்‌, ரைடிக்கல்‌ ஒன்றும்‌ இல்லை. 30/11 8 1லும்‌ 
என்னுடைய எழுத்து ஒன்றும்‌ இல்லை வாதி ரமணாஸ்ரமம்‌ போ 


02 


உபயோகப்படுக்கி ஊரில்‌ ஜ.பர்நி முகலான லிசெஷங்களை ஈடத்‌ 
துவ.துண்டு, வாதி சொல்லும்‌ ரமணாஸ்ரமத்திற்கும்‌, இரத ரமணாஸ்‌ 
ரமத்திற்கும்‌ யாகொரு சம்பர்தம்‌ தடையாக, ]8301% 11ல்‌ 
சீல்களை சான்தான்‌ வைக்குது, ]530]11])11 ௩ என்னுடைய கை 
எழுத்து, [11% 1ம்‌ என்னுடைய கை எழுத்து, எனக்கு 
[001181 ந ஊர], இன்ன இகர பாவைகள்‌ எழுகப்‌ படிக்கத்‌ 
தெரிபும்‌, 1870 முதல்‌ ௮௪-வது இர்த ஊருக்கு வர்ததுமுதல்‌ கான்‌ 
எந்தக்‌ கடிசத்திலும்‌ மபர்‌ போட்டது நிடையாது, எனக்கு எப்‌ 
பொழுதும்‌ சான்‌ வைச்ளக்சொண்ட பெபா இல்லை. நான்‌ எப்‌ 
பொழுதும்‌ ரஷ்யாளை வை 'துக்சொண்டு அவர்களுக்கு தீட்கை்ஷை 
யாவது உபதேசமாவது செப்வடில்‌ல. என்னைச்‌ ஈற்றி இருப்பவர்‌ 
களுக்கு சான்‌ யாதொரு சஈமங்களை சியமிஈ்கது இடையாது, கான்‌ 
யாரைபும்‌ இ:விடம்‌ வார்சொல்வதாவதி, இஙவிடம்‌ இருக்கச்‌ 
சொல்வதா. து நடையாக. ரான்‌ இ விடம்‌ அதாவது இந்த 
அள்ரமத்திற்கு வர்த பீஈகு மாதி வால்‌ செய்பும்‌ பணத்திற்காவது, 
அவர்‌ செய்துவரும்‌ ஜயர்தி விசெஷங்களுக்கும்‌ சம்ச்தமி லலை, வாதி 
ஈடத்திக்‌ கொண்டுவர்த ரமணாஸ்‌ரமக்தைப்பற்றி பின்னால்‌ சான்‌ கேழ்‌ 
விப்பட்டு அவரை இர்தமாநிரி செய்யலாமா என்று கேட்டேன்‌: 
அவரை அவருடைய ஆஷ்‌ ர ஈத்திற்கு ஏன்‌ மந்திரம்‌ என்று பேர்‌ வைச்‌ 
கக்கூடாது என்ற கேட்டன்‌, சான்‌ ஸ்கந்தாஸ்ரமத்தை விட்‌... 
பிறகு பலபேர்‌ இதில்‌ இரந்து வர்தார்‌, இப்பொழு அதில 
விருகாசல குருக்கள்‌ என்‌ உத்தரவு கேட்டுக்கொண்டு அல்‌ 
இருந்து வருகிறார்‌, என்னிடம்‌ இருந்து தான்‌ சாவியும்‌ கவும்‌ 
இஃவிடமிருர்து எடுத்‌ துக்கொண்டு போனார்‌, சான்‌ எப்பொழுதும்‌ 
வாதியிடம்‌ விருதாசல கு ந$5ளைப்‌ பற்றிச்‌ சொன்னதே சடை 
யாத, (04 2) சொல்லியபடி கோபால ரா.வ என்னை இவ்விடம்‌ 
சட்டியிருக்கும்‌ 3 ரூம்‌ டிசைனைப்பற்றி கேட்டதும்‌ இடையாது, 
௮வரை நான்‌ வாதியை கேழ்ச்சச்‌ சொன்னதும்‌ இடையாத. 1920 
வருஷத்தில்‌ வெ.ிரகாசம்‌ முதலியார்‌ பிள்ளை என்னை இவ்விடம்‌ 
ஒருமான்‌ வைப்பதற்கு உத்தரவு கேட்டது டையாது, இவரை 


08 


லாதியை கேழ்க்கும்படி. ரான்‌ சொல்லவில்லை, பாதாம்‌ செடியை 
வைச்ச உத்திரவு யாரும்‌ கேழ்க்கவும்‌ இல்லை. இர்த இடத்திற்கு 
ரமணாஸ்‌ரமம்‌ என்று வாதி பேர்‌ கொடுக்கவில்லை. இவவிட ம்‌ பக்தாள்‌ 
கொடுத்த பணத்தை எனக்கெனறும்‌ பக்தாளுக்கு என்றம்‌ சொல்‌ 
லிக்கொடுத்தது கிடையாது, 


07088 கேோ102(1௦0 நர (06 நவ 7: 


சான்‌ பிராம்ஹணப்‌ பிறப்பு, சான இஃவிடம்‌ வந்தபொழுது 
எனக்கு 17 வயச, கான்‌ இவவிடம்‌ வருறெதற்கு முந்தியே 
எனக்கு உபஈயனம்‌ அய்விட்டது நான்‌ இவவிடம்‌ வருமபோது 
செொஹஸ்தாஸ்‌ரமத்தில்‌ இருந்துதான்‌ வாதேன்‌. இந்த ஊருக்கு 
வந்த ஒரு மணி சேரத்திறகுள்‌ யக்யோபலிடிதம்‌, வேஷ்டி. முத 
லானது கழட்டி எறிந்து விட்டேன்‌. தலைபும மொட்டை செய்துக்‌ 
கொண்டேன்‌, நான்‌ இ௨விடம வரத பொழுது என்னிடம்‌ சுமா 
மூன்று ரூபாய்‌ இருர்தது, அர்தப்பணமும எறிச தவிட்டேன்‌, 
அது முதல்‌ சான்‌ பணததைக்‌ கையில்‌ சொடுவதில்லை. சாபபிடுகிற 
இனுசுகள்‌ கையால்‌ கொட்டி வாஙக துண்டு, பணம்‌ வாக்காததற்குக்‌ 
காரணம்‌ என்ன வென்றால்‌ அதை சான்‌ என்ன செய்வது, அது 
எனக்குத்‌ தேவை இல்லாததினால்‌ தான்‌ வாங்குவதில்லை. ரான்‌ இவ 
விடம்‌ முதல்‌ வர்த பொழுது, முதல்‌ தடவை ஒரு சாது சாப்பாடு 
கொடுத்தார்‌. பிறகு பிரம்ஹ்ணா 9, 9 மாதம்‌ சாப்பாடு கொடுத்தார்‌. 
அன்‌ பிறகு யார்‌ கொடுததாஓம்‌ சாப்பிடு தண்டு, வாண வித்தியா 
கம்‌ வைத்‌ துக்கொள்ளவில்லை, இவவிடம யாராவது வந்து யாதாவது 
ட்டால்‌ அதற்குப்‌ பதில்‌ சொல்லுவதுண்டு. உபதேசம்‌ என்று 
தன்மம்‌ சொடுப்பது டையாது. ரான்‌ குரு உபதேசம்‌ செயல்‌ 
ல்‌ சர்தேகங்களைப்பற்றி கேட்டால்‌ பதில்‌ சொல்வதுண்டு, 

ஸ்‌ 7: வருஷம்‌ மவுனமாய்‌ இருஈதேன்‌. மவுனமாய்‌ இருத்கும்‌ 
தற்கத்திக்‌ (பறற்லிகளக்கு பதில்‌ சிலருக்கு எழுத்து மூலமாய்‌ தெரி 
இ ட இர்த ஆஸ்ரமத்தில்‌ தங்குசரவர்கள்‌ அவர்க டைய 
மற்‌ தங்குறொர்‌, நான்‌ அவர்கள இருக்க சசால்ல 







04 


தம்‌ இல்லை, போகச்சொல்வதம்‌ டையாத, என்வராயிலும்‌ 
இர்த ஆஸ்‌ரமத்திற்கு யார்‌ வர்தாலும்‌ அட்க்ஷபனை இடையாது, 
எவவளவு காலம்‌ தங்தினுலும்‌ எனக்கு அக்ஷூபளை இடையாது, 
1907 முசல்‌ என்னை ரமணரிஷி என்று கூப்பிடுகிறார்கள்‌. நான்‌ 
இருப்பது அத்யாஸ்ரமம்‌. அதாவது வாழ்க்சையில்‌ இருக்கும்‌ எதி 
லும்‌ சேராதது, ௮த்யாஸ்‌ரமம்‌-அகீயாஸ்‌ரமம்‌ சாஸ்‌ இரத்தில்‌ இருக்‌ 
இற.து, இர்த அஸ்‌ரமத்தில்‌ இருப்பவாள்‌ எனக்கு யாரும்‌ தெரி 
யாத, என்னுடன்‌ இருப்பவர்களை ரான்‌ என்‌ போல்‌ கினைப்பமச 
தீவிர சிஷ்டாள்‌ என்றா௨து பக்தாள்‌என்றாவ.துசான்‌ சொல்வடுல்‌லை. 
7௨ 6411 ர0ப18௨0ப0ர என்ற புஸ்தகம்‌ ]$-4111 த்‌ இர்த ஆஸ்ர 
மத்தில்‌ பப்லிஷ்‌ சரெப்பப்பட்டது. சான்‌ அதை பூராவாசித்ுப்‌ 
பார்த்தேன்‌. இகளடைய 191001 சான்‌ கரெக்ஷன்‌ செய்தனே 
இல்லையோ க௨னமில்லை. இதில்‌ எழுதியிருக்கும்‌ சங்கதிகள்‌ 
அசரேகமரய்‌ சரியாய்‌ இருக்கும்‌ 


(9:- ம்ர்1% தல்‌ 180 பக்கத்தில்‌ 01501016 ௦4 [2ம்வர்ஸ்ர்‌ 
என்று எழுதி இருக்கெ.து, உககளுக்கு 11501010 உண்டா ? 


இ ண்ட ந்‌ 1004 நரகல்‌ (0820 40ல்‌) 10101௯ 
என்றால்‌ 0101081100 கொடுத்திருக்கிற ௮. 


இர்த 0018081100 ]*221110 னுடைய ௨010 ௮௨ ரேஎழுடு 
ஞர்‌, என்னைக்‌ கேட்டு எழுதவில்லை, 


1)1801016 1௦16ம்‌ 1௦ 1 1ஞ்ம்1ு 711 கோர்கு (06 5௩௦ 
11681102 85 15 தர 19 1௦௦4 1016 10 886 40 1ஈ (1௦ 5876 
பண்ற. ] றல (௦ ரிவாம்‌ி! மழ்ரய்ளர்‌ 01106 0105 
0190101௦ 8௩ 470166 


ம்11ம 3711 சான்‌ அனுமதி கொடுத்து தான்‌ எழுதின, 
என்னுடைய மார1((60 5மரோர( ல்‌ 8-வது பாராவில்‌ கண்டிருச்‌ 
கும்‌ படி இர்த ஆஸ்‌ரமத்தை பார்த்துக்‌ கொண்டவர்களுடைய ஈபர்‌ 


தன்ஈசேேர்‌ ஆஸ்ரம ரிகார்டுளில்‌ இருக்குமோ என்னமோ, தெரி 


05 


யாது, அஸ்‌ரமரிகார்டுகள்‌ சான்‌ பார்க்கிற து கடையா, காட்டினால்‌ 
பார்ப்பது உண்டு, அவைகளைக்‌ காட்டா விட்டால்‌ கொண்டு வரச்‌ 
சொல்லி பாக்கறது இடையாக, சாலு பேருடன்‌ வாதியும்‌ ஊரி 
லிருர்து பிச்சை கொண்டு வர எனக்கும்‌ இதசாளுக்கும்‌ சாப்‌ 
பாடு போடிவதுண்டி, கர்தாஸ்ரமதடில்‌ இரக்கம்‌ பொழுதே 
சமயல ஆரம்பம்‌ செய்யப்பட்டது, அதற்கு முர்தி சமபல்‌ டை 
யாச, என்னுடைய தாயார்‌ என்றைன்‌ 1915ல்‌ ஸ்‌திரமாய்‌ சேரர்‌ 
தாள்‌. பச்சயம்மார்‌ கோவிலில இருச்கும்‌ உரையில்‌ சமயல்‌ உஸ்டு, 
பச்சயமமாள்‌ கே விவீலும, மலைமேல்‌ இருக்குற வரையில்‌ ஆஸ்‌ர 
மத்தில்‌ இருப்பவரும்‌, கரிரன 5 நிற்கு வருபஉரும்‌ சமல்‌ செய்வ 
அண்டு, பச்சம்மாள்‌ கோவில்ல இருக்கிற உரையில்‌ கர்தாஸ்ர 
மத்தில்‌ இருக்கிற வரையிலும எத்தனை போ பிராம்வணா என்னு 
டன்‌ இருர்சாரென்று சொல்லமுடியாது. இர்த ஊருக்குஉருவதர்ரு 
முர்தி என்‌ ஊரில்‌ எனக்கு சொத்து உண்டு, ௮வைகளைவேண்டா 
மென்று விட்டுவிட்டு வர்தேன்‌, ரத பூர்வீகமான சொத தக்களைப்‌ 
பற்றி எ௨விதமான ஊக்கையம்‌ சான்‌ பாராட்டவில்லை, தகப்பனார்‌ 
தாயார்‌ என்னும்‌ பாதயதை பர்றி சொல்லிக்‌ கொள்வ இல்லை, 
ரான்‌ கையெழுத்துப்‌ போடாததற்குக்‌ காரணம்‌ சொல்ல முடியாது, 
[8 13010 கல்‌ ற௩ஜ6 28ல்‌ (௨ உய(0ா றக 2ர. (6 60016. 
081101 101000 51ஜா12 ஈடா உட, ]நறயாஉ 13௦0 
சியிர்ளு ஒரகர்னாற! 1] 1890 218௦ம்‌ 10100 000 ௩௦௫ றர 
5614 மர்ரரடராகர தண 60010 (415 15 001601. எனக்குத்‌ 
சேலையானதைப்பர்றி இ௫£ராளுக்கு ரான்‌ சொல்‌ தில்லை. இந்த 
ஆஸ்‌ரமத்திலிருக் து போகும்‌ தபால்களையும்‌ அஸ்‌ரமத்திற்கு வரும்‌ 
தீபால்களையும்‌ நான்‌ பாக்கிற துண்டு, சில பதில்கள்‌ நான்‌ சொல்லி 
எழுதுகிற துண்டு, ௮வைகளை எழுதிக்‌ கொண்டு ந்து காட்டுவ 
திண்டு, எனக்குத்‌ தெரியாமல்‌ ஆஸ்‌ ரமத்து சார்பாக ஒரு தபாலும்‌ 
போவூல்லை. ஆஸ்ரமத்தில்‌ இருக்கும்‌ அக்கவுண்டு புஸ்தகங்களை 
நான்‌ இல சமயங்களில்‌ பார்ப்பதுண்டு, சான்‌ பார்க்கா தஇினால்‌ விவ 
ரங்களும்‌, மொத்தம்‌ இவ்வளவு என்று எனக்குத்‌ தெரியாத, ஆல்‌ர 


60 


மத்தில்‌ என்ன என்ன கணக்கு புஸ்தகங்கள்‌ இருக்கற தென்று 
சொல்ல முடியாது, வரவு செலவு கணக்கு புஸ்‌ தகங்கள்‌ வைத்திருப்‌ 
பது எனக்குத்‌ தெரியும்‌, ] 876 0௦ 06616 (0 800118 100 ௭- 
(165 04 ௦00166 0100, ௨4 1 800001 (100, சொத்துச்களை 
வைத்துக்கொள்வது உலகு சம்பர்தம்‌ என்பது நான்‌ ஒத்துக்கொள்‌ 
இறேன்‌. உலக விஷயங்களை நான்‌ வெறக்டறெதில்‌லை. சான்‌ 
சர்தாஸ்‌ ரமத்திற்கு வரத பிற்பாடு என்‌ கூட இருந்தவர்கள்‌ பழக்‌ 
சம்‌ செய்தபடியால்‌ யாராவது கொடுச்சது வாங்குவதுண்டு, கானா 
யாரையும்‌ கேழ்ப இல்லை. 1 10019 50716 07 (16 618418 ரேகா 
(1௦ 00ஈ/்‌ர10ப4்‌1005 ராகம்‌ 8116 ] 0071௦ (0 ர்வ. 1 0௦. 
ுரம்‌6 0119: 110 பரா 07 50000 ௩110 0௨00௦ 001211 ய/10716, 
லோர்பம்ய்ட கெடுத்தவர்களுடைய கணக்குகள்‌ இருக்குதோ 
என்னமோ எனக்கு தெரியாது, ஒருகர்தஸ்வாமி என்றவர்‌ சான்‌ 
இருப்பதற்காக ஒரு இடம்‌ ஏற்படுக்கவேணுமென்ற 1009, 1900ல்‌ 
சொல்லி இருக்கிருர்‌, கட்ட வேண்டியது ௮.சியம்‌ என்று நான்‌ 
சொன்னேன்‌, அப்பொழுது அஸ்‌ ரமத்திர்குப்‌ பணம்‌ டையாது, 
கந்தசாமி யாதொரு முதலுமில்லாமல்‌ கட்டடம்‌ அரம்பித்தார்‌. 
பின்னால்‌ பணம்‌ வரப்போரவர்கள்‌ கொடுக்க ஆரம்பித்தார்‌. கட்டடம்‌ 
வேலையில்‌], 8வருஷம்‌ அவா இருந்தார்‌, பிறகு வாதி வரத சேர்ந்தார்‌, 
கந்தசாமி சாயலாவாய்‌ போய்விட்டார்‌. கர்சசாமி ௮தை விட்டுப்‌ 
போவதற்கு ஒரு வருஷம்‌ முர்திவாதி அவலிடம்‌ சேர்ர்தார்‌.கர்‌ தசாமி 
வேலூர்‌ சாராபணசாமி செட்டியாரிடம்‌ பணத்தைக்குடுத்து விட்டுப்‌ 
போனார்‌, பணம்‌ 40, 50 ரூபாய்‌ தான்‌ இருக்கலாம்‌. எனக்கு நேரில்‌ 
தெரியாது. சாசாயண ரெட்டியாரிடமிருர்து வாதியே போய்‌ இந்த 
பணத்தை வாங்கக்‌ கொண்டு வர்தார்‌. சானா சொல்வவில்லை சரத 
சாமி பிறகு வரவில்லை. மேல்‌ சண்ட பணத்தை வைத்துக்கொண்டு 
பின்னால்‌ வரத பணத்தைபும்‌ வைத்துக்கொண்டு வரதியும்‌ ஒவர்சியர்‌ 
களாம்‌ இன்னும்‌ இதராளஞம்‌ கட்டடத்தை பலமாக்இனார்‌, : இதற்காக 
ச்சான்ய மூல ஸ்வாமிகள்‌ மூலமாக பணம்‌ குல்‌ ஆச்ச; இதற்‌ 
கனில்றி வெளிமீஷ்‌ போககில்ல.. உள்ளூரில்‌ செட்டடிபம்‌ 


07 


வரல்‌ செய்தது -வாதிசான்‌, வரல்‌ செய்த பணத்தை வாதி ஒரு 
பஞ்சாட்சர செட்டியிடம்‌ 000511 செய்து அப்பொழுது அப்‌ 
பொழுது வாங்௫ிக்கொண்டு செலவு செய்ததுண்டு, அந்த கட்டடம்‌ 
சம்பந்தமான கணக்குகள்‌ சிலது வாதி வைத்திருர்தார்‌, சல கணக்கு 
௮/வர்‌ எனக்குக்‌ காட்டி இருக்கலாம்‌, ] 00 ந௦( ரரோளாட்ர 
118710 ஊர 1230414010 11, காதாஸ்ரமம்‌ சணக்குகளை யாரும்‌ 
8யய்‌1ம செய்யவில்லை, உதி ௨ர்த பிறகு கந்தாஸ்‌ரமத்‌ து வேலைகள்‌ 
சுமார்‌ ஆயிரம்‌ வரையில்‌ ஈடச்திருக்கலாம்‌,  கர்தாஸ்‌ரமத்தில்‌ நான்‌ 
இருர்த ஆற வருஷத்தில்‌ வா? 3, 3 வருஷம்‌ இருர்திருப்பார்‌, நடு 
வில்‌ ஈடுலில்‌ ஜெளி?ய போய்லீட்டா, பாடிஇல்லாத சமயத்திலும்‌ 
அவர்‌ இருக்கும்‌ சமயத்தில்‌ வாஈதேய சாஸ்‌.ரி பழ்ரிசாமி முத 
லானவா அவயவிடம்‌ இருந்திருக்க ற, கர்தாஸ்ர௦த்தில்‌ இராத்திரி 
பகலும்‌ என்னுடன்‌ வாதி ௮. லீடம்‌ இருக்கும்பொழுது அவர்‌ என்‌ 
னுடன்‌ இருர்திருக்கிறர்‌. லகாலம்‌ பெருமாள்‌ சாமிபும, சிலகாலம்‌ 
பழரிசாமியும்‌ என்னுடன்‌ தனிடயாவு॥ இருர்திருக்கறார்‌. கர்தாஸ்‌ 
சமத்தில்‌ இருக்கும்‌ காலத்தில்‌ ௮ஸ்‌ரமதது ரொக்க இருப்பை யார்‌ 
யார்‌ ௮தை பார்த்துக்கொண்டு ௨ர்த.மீரா அ௨ர்கள்‌ தான்‌ வைத்துக்‌ 
கொண்டு இருந்தார்‌, இன்னார்‌ சான்‌ என்று ரேமனே சடையாது 
௮.5 காலத்தில்‌ தின ௨ரவு செலவு கணக்குகள்‌ வைத்திருக்கலாம்‌, 
ரநாஸ்பார்த்தது பையா, கந்தாள்‌ ரமம்‌ கட்டும்‌ காலத்தில்‌ அர்த 
ஸ்தானம்‌ சேவஸ்தானத்நிற்குச்‌ சொர்தது, சான்‌ சொல்லி 
தேவஸ்தான தர்மகர்த்தாக்களே ஆஸ்ரமம்‌ கட்ட பாமிஷன்‌ 
கேழ்க்கச்‌ சொல்லவில்லை. தே ஸ்தானத்திற்‌ தச்‌ சம்பர்தப்பட்ட 
மலையில்‌ எவவிதமாய்‌ ஆஸ்ரமம்‌ கட்டடம்‌ கட்டினாகள்‌ என்றால்‌ 
நான்‌ எவ்விசம்‌ அஃலிடம்‌ வரது இருந்தேனோ ௮ர்த விதமாய்தான்‌ 
கட்டினார்கள்‌, மலையில்‌ ரான்‌ வரது இரு காரணம்‌ எனகச்சே 
தெரியாது, 

கர்த்ஸ்‌ரமம்‌ 1500108011 1004 என்று $ 100௦ 0100 ௨ந்தது 
என்று கேழ்விப்பட்டிருக்கமிறன்‌, யாருக்கு இந்த கோட்டீஸ்‌ 
வந்ததோ தெரியாது. ஆட்க்ஷேபனை மில்லை என்ற கவர்ன்மெண்‌ 


08 


டுக்கு ஏதாவது மனுவு போட்டிருக்கிறாுரோ என்னமோ தெரியாது 
௮2 13 11610 110(106 வாதி பேருக்கு வந்ததோ என்னமோ 
எனக்குத்‌ தெரியாகு, கர்தாஸ்‌ரமத்டுற்கு உள்பட்ட 1$0010801- 
116111 க்காக பணம்‌ கட்டுகிரர்களோ என்னமோ எனக்குத்‌ தெரி 
யாது, 

5 11 15000 5.20 1, 14, ௦ யரா1121100 ௦4 (6 
ஏர்‌(0055 18 8011001000 (௦ 22 11-36. 

ல்‌ *, 11௩ ஙா 
ோே1551000, 15.11.36, 


ஸோ 158100 ஈய்‌)௦0ா௦ம்‌ (௦ 5-12.36 0௩ 1௦ ௦(1௦0 
01 (4௦ 3/8]! [07 றிக்‌ 


(58) 7. நப்‌ மி 
(01111015510001.  22.11-36. 


5-12-36 01095-001110 1100 01 141௦ ந1்‌0௦3 (1) 1) ளேப்மயமர 


5010119 வயி] ற௦ம்‌. அ.தயாஸ்‌ரமம்‌ பற்றி விவரம்‌ ரத 
சம்ஹிதத்தில்‌ இறக்கிறது. அதில்‌ அதயாஸ்‌ரமத்தினுடைய நிபர்‌ 
தனைகள்‌ சொல்லப்பட்டிருக்கிற ௪, அர்த நிபந்தனைகள்‌ தான்‌ சான்‌ 
௮னுஷ்டித்துக்கொண்டு உருகிரிறன்‌. அத்யாஸாமத்தில்‌ இருக்‌ 
இறவாள்‌ உலகத்தில்‌ சொத்து வேண்டியதாய்‌ இருர்சால்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌, எர்த ஆஸ்‌ரமத்திற்கும்‌ ஒரு குருவு தேவை. அத்‌ 
யாஸ்ரமம்‌ அனுஷ்டி.ப்பவர்களுக்கும்‌ ஒரு குருவு வேண்டும்‌. ஆனால்‌ 
எனக்கு ஆத்மாவே குருவு, என ஆத்மா என்‌ ஆத்மாவுக்குத்தான்‌ 
குருவு, புசாணங்களில்‌ அத்யாஸ்‌ரமம்‌ அனுஷ்டிக்தவர்‌ சொத்து 
வைத்‌்திருர்ததாகப்‌ படி.த்திருக்கிென்‌. சூத சம்ஹிதத்தில்‌ ௮தா 
வது ஸ்கந்த புராணத்தில்‌ இர்தப்‌ விஷயங்கள்‌ தெரிவித்திருக்ெ.த, 
௮.தயாஸ்‌ரமத்தில்‌ என்னிட சொத்தென்று ஒருத்தர்‌ சொல்லிக்‌ 
கொள்ளலாம்‌, இர்தமாதிரி சொத்துக்களை இதராளுக்கு 0150080 
செய்ததாகவும்‌ அதீ.பாஸ்‌ரமத்தில்‌ சொல்லி இருக்கறது, காரஹலஸ்‌ 


09 


தாஸ்பமம்‌ அத்யாஸ்ரமம்‌ ஒன்றேதானா இல்லையா என்பது பார்க்‌ 
இிறவருடைய 71, அதியாஸ்ரமத்தில்‌ இருப்பவர்களுக்கு நித்ய 
கர்மங்கள்‌ செய்ய வேண்டியது ஒன்றும்‌ இல்லை, 1, ][%, க, 10 
0820 120, ஸ்கர்‌ 15 உம்0ம்‌ [உ (௦ 5ளர்றா0, “714 ௦ 
ணா! ௫85 ஹீரா ரெ மாம்‌ மம்‌ பற (௦ 
0ா0001(37 8500 00 11௦௦ம்‌ (106 ௩0௨ முடர்கர்ஸ்ம்‌ (0 (46 
ழு கரார்‌ 7010 (110 ஏயிப111௦ 1086008 (103 ரா” 19 (200 


[8 11% &, று றவ20 152 ௩ர்மர்‌ 15 ஈர்வர்௦ம்‌ 1 (0௦ 
501600) --- ** 1] 0றஞு ௩௭5 நட்‌ (00ம்‌ நறு 118்வர்ஸ்‌] 
511900 16 ரஷா கூர 149 (0 10000 ஸாம்‌ உவம ஒன்ன 
றிட ஊா110ம்‌ ஈம்‌ நிர்மரிகற விம்‌, 00௦ ௩0யிம்‌ 800090 (1ம்‌ 
நர வியரத1்‌ க௩ வாடா ரட்‌ யம்‌ 50000$5ரிய1ர 000 ஒரம்‌ 
010118805 ௦1 ௭08111 கம்‌ நரா, ளீரே ர்ட (1௦ மர்ரே 01 016 
ல00(8 ஈம்‌ ஏ71த11015 84 ம்ம ககர 18௫ ந்த ர 
கோர்‌ 19 றள[00() -- காம்‌ மட நடவ! 800058 ௦01 நரனடு: 81 
(16 மாஈ௱ ]மம்‌115 0000011005) ௩11011 ரு: ௦11106100௭ நறு 
10110%8,” --18 (710, 


18, 11% க்‌ ர றயஜ6 153) ங்கம்‌ 1 8100ம்‌ 1௩ (1௦ 
801116000-- “1070 உருபீரு ௦00: ௩05 10௦017 121901... ட 
படத்த வக வமு 8ட00த 445 000005 06 51000” 18 (1௦, 
[ற, 1 த 1றறவர6 219 நற்கம்‌ 15 5104ம்‌ 1 நயாகரா 
ற்ஜேர்பர்றத வர்ம (௦ 0௦ “ 150) 021 மம்‌ 00 (ஏ...... 
வை வம ரொெரிழ்றுத ஐர்(ட்‌ (௦ ௩௦10௫ * 014005 [105011 10௩௦ 
80 (0௦ 100(”' --[8 (10, 

உ. 1 நம வயம்மு உ ரடா நாம்‌. நற்கு 
10608 100-- 1 11806 60% 818805(6ம்‌ நர (4௦ நகர்ப்‌ ஏற்‌. 
86( (11௦ 88106 1700 (60 000௦6. 1, 11 1௦ ர்‌ 1 1800 
200600 14056 9108. 110 க 11 0 8£ர்ம்‌ 4 1 1876 
90060(60 (960. 01௨ ராடு: 065010 8 1006 85 5ஸ்கரகாரகா, 


10 


[160066 50, 1ஸா மே 1] நல 1. எற்கு 15 உகரம்‌ 1௩ 
11%, 1. 20006 (0 ௨ 116 ர்‌! 00% வேகம்‌ 
[8உ௱30க ]/1] வகர 15 ந௦% மற சூ௨0(]37 (706 (7கர௦௧(101 ௦7 
ந, இட ர்ம௦ாஸ்மம்‌ 1901 5006 0050ாடி 0886ம்‌ 51281- 
ஸோ வம்‌ 0௧06ம்‌ ந 000௦ 6 ௨௦ ஈர ஈர மா௦ய்ள 
(16 560006 படிப்‌ 600% 16 8௩௫, 1 (00% பறட (௦ (8510 
597108 (4௨4 1௦ 180 ௦௦ 21ம்‌ (௦ (020 ம்‌. [௩ ஸ்கர்தாஸ்ரமம்‌ 
இரண்டு ரூம்களும்‌, ஒரு பெரிய ரூமும்‌ இருக்கின்றன, அவைகள்‌ 
என்னுடைய சவுக்யத்திற்காகக்‌ கட்டினதுதான்‌, அர்த அஸ்ரமத்‌ 
இல்‌ வந்து தங்குகின்றவாகள்‌ ஆதில்‌ இருப்பவாகளுடைய ௮னு 
மதியின்‌ பேரில்தான்‌ தங்க்கொணடு இருர்தாகள்‌, ௮௨லிடம்‌ தங்கு 
இறவர்கள்‌ என்னுடைய ௮றா மதி யில்லாமல்‌ எப்படி. தகருவாகள்‌, 
வருவாரை வேண்டாம்‌ என்றும போவாரை வாரும்‌ என்றம்‌ சொல்‌ 
லுவதில்லை. ஸ்கக்தாஸ்ரமத்தை கட்டுமபொழுது போட்ட பிளானை 
எல்லாருடன்‌ கானும்‌ பார்தது அனுமதிதது இருக்க்றேன்‌, ஸ்கர்‌ 
தாஸ்‌ரமம்‌ திருவண்ணாமலை முனிசிபல்‌ விமிட்டுக்குள்‌ அடங்கியது, 
ஸ்கந்தாஸ்‌ரமத்திற்கு முனிசிபல்‌ ௨ரி போடவிலலை, ௮.து சேஸ்‌ 
தானதீநிற்குச்‌ சேர்ர்ததென்று வரி போடவில்லை, இப்பொழுது 
ஸ்கந்‌தாஸ்‌ரமததிற்கு முனிஈபல்‌ வரி உண்டோ என்னமோ எனக்கு 
தெரியாது, இப்பொழுது ஸ்கர்தாஸ்‌ரமததில்‌ இருப்பஉர்களிடம்‌ 
செண்ட்‌ டீட்‌ அல்லது லீஸ்‌ டீட்‌ ரான்‌ வாங்கவில்லை. ஸ்கர்‌ தாஸ்‌ரமம்‌ 
விட்டு இ௨விடம்‌ அதாவது ரமணாஸ்‌ரம,தஇல்‌ சங்குவதற்குக்‌ காரணம்‌ 
ஒன்றும்‌ இல்லை. ரமணாஸ்‌ரமம்‌ என்பது என்‌ பேரையும்‌, இந்த 
இடத்தப்‌ பேர்‌ இரண்டையும்‌ குறித்தது, ரான்‌ இருக்கக்கூடிப 
இடம்‌ ஏதா யிருர்சாலும்‌ ரமணாஸ்‌ரமம்‌ என்பது, இரந்த ரமணாஸ்ர 
மத்தினுடைய இடத்திற்கு 885]211160௫ ஜாரி செய்ய மலுவு 
போட்டது எனக்குத்‌ தெரியும்‌, நானும்‌ எல்லோரும்‌ கலர்துதான்‌ 
'டனுவு போட்ட்‌..௪, சாலைந்துபேர்‌ கலர்‌.து.தான்‌ மலுவு போட்டது, 
இலாள்‌ யாரென்று ஞாபகம்‌ இல்லை. அர்த மலுவில்‌ 86000 
கம! கைபெழுச்‌,த சின்னஸ்வாழி போட்டிருப்பார்‌, சாள்‌ 


71 


அதைப பார்த்திருக்கேன்‌. 1001 எவ்‌௨ளவு என்று கவனம்‌ 
இல்லை. ,&55]சராார( மஸவு போட்ட த, என்னுடைய சவுக்கத்‌ 
இற்காகவும்‌, கோவில்‌, தோட்டம்‌ முதலானது உண்டாக்கவும்‌ 
போட்டது. கக]2பா 1 மு மேல்‌ சர்க்கார்‌ உத்திரவு சான்‌ 
பார்த்தேன்‌. அதைப்‌ பார்த்தால்தான்‌ 8581211101 எச்த காணத்‌ 
தினால்‌ கொடுத்ததாக எழுதியிருப்பது சொல்ல மூடியும்‌, எனக்கு 
இப்பொழுது கவனம்‌ இல்லை. சர்க்காரில்‌ ஈ88்20ரரோ( பண்ணும 
காலத்தில்‌ என்னுடைய சொர்சசகிர்த 0581£000( செய்திருக்‌ 
றது. இர்த ரமணால்‌ ரகச ற்கு சோஈ3 சிலம டாவாஜிமட்‌ நில 
மும்‌ சர்க்கார்‌ நிலமும்‌ சோர்கிருக்ற ௮, மேல்‌ கண்ட &5812- 
ஸ்‌ அவதர்கு முந்தி ப பரவாறி' நிலதில்‌ கட்டடககள்‌ ஆய்க 
கொண்டிருஈத.து, கட்டடங்க£॥ கட்ட பாவாஜி சொன்னதின்‌ 
மேல்தான்‌ கட்டப்பட்டன. பரவாஜி என்ப௨ா இப்பொழுது காஞ்சி 
வரத்தில்‌ இருக்கும்‌ பாவாஜி அவர்‌ போ க௨னம்‌ இல்லை. 


(0005(100:--பா.ாஜியை பொமிஷம்‌ கேட்டு நீங்கள்தான்‌ 
வாங்னெதா,-- 10 யய 1௦ (6 பேரங்கோர்‌த 010010 (0 
(்ர்த 06510. 110௯ ம்௦ 1] வவர */வில்‌1 ர்‌ ம்‌ க 
ஹ்‌ ர 5மெய்ய]10-2-1௩ (1௦ ற1க10( ௦ழா150 00% நீகாவ! 
18௭3 ஊம்‌ சோரா! 14மம்‌. 


நீரவ்‌: றம்‌ 5ம்‌ மேோழாடிர ௦0 00181ா. 
ளை! 18௩ம்‌-- 


ந்$$]தறரா௦0ர்‌ அகுவதற்கு முக்தி சவர்மெண்டு நிலத்தில்‌ கட்ட 
டங்கள்‌ கட்டி. இருக்கெ3தா இல்லையோ கவனமில்லை. 11084 15 
800௦ம்‌ 1 ], மகத, (16 ர005005 9(246ம்‌ (சவ 
101 88102 101 855]ஜூராமார ௨௦ 001001, இர்த ரமணாஸ்‌ரமத்தில்‌ 
எத்தனை ரூம்கள்‌ கட்டி இருக்றெதோ எண்ணிப்‌ பார்த்தால்தான்‌ 
தெரிபும்‌. கான்‌ எண்ணிப்‌ பார்த்ததில்‌ல, அதில்‌ அநேக ரூம்‌ 
களுக்குள்‌ ரான்‌ போய்ப்‌ பார்த்தில்லை. 


18 


11054 ௦4 (1650 100106 80 01 10100 100 1013700ா 065061 
மோல்‌ 10 ? 


என்னுடைய ற0150001 (010000 க்காக இல்லை, 
இர்ச ஆஸ்ரமத்தில்‌ 80106 1700100805 80 51007108, அவர்கள்‌ 
தங்களுடைய வசதிக்காக அவர்கள்‌ சிலவில்‌ சில ரூம்கள்‌ கட்டி 
இருக்கிறார்கள்‌, அதுவும்‌ அஸ்ரமத்திற்குச்‌ சேர்ர்சு ஜாகாத்தான்‌, 
அவாள்‌ என்னுடைய உத்திரவின்‌ பேரில்தான்‌ கட்டினது, இவ 
விடம்‌ இருக்கும்‌ 1311000001 களில்‌ ஒருத்தர்தான்‌ ஒரு வருஷத்‌ 
தற்கு முர்தி,ிரு ரூர்கட்டியிருக்கரர்‌. செல்லூர்‌ ரெட்டிகள்‌ இரண்டு 
ரூம்கள்‌ அடுத்‌ தாப்‌2பால்‌ கட்டியிருக்கெொர்கரள்‌, இது தவிர ஆஸரமத்‌ 
இற்கு வருகிற 11510008 தங்‌. தவதற்கு இல ரூம்ஈள்‌ இறக்கின்றன, 
ஆஸ்ரமத்தில்‌ (00 (0011, 01810 [18], 000110 1000 எல்லாம்‌ 
இருக்கிறது. ஒரு 009/ 8100ம, பத்துப்‌ பதினைதீதுப பச மாடு 
களும்‌ இருக்கின்றன. இதக்‌ கட்டடங்கள்‌ எல்லாம்‌ 551 ஈடா 
ஆன நிலத்தில்தான்‌ இருக்கின்றன. இரத ரமணாஸ்ரமததிற்கு 
][யா101றய1 நாலாறு (லட போட்டிருக்கறார்களோ இல்லையோ 
எனக்குத்‌ தெரியாது. 560000 010081 ஈப்தர்ம்‌ 1௨7௦ (010 ௩௦ 
(௨ ௦07 (படம85 000 [ரசம்‌ 102 (445 கசாயாமு 1 1846 
080 5080 1௩ (106 க்கா காரு ௨௦௦௦04 ௦015 ஊரு ரர 1௦1107 
00910 ஊர றஷாறலை( 9 ௩ 04 (010 கீஞ்ரயரா, இர்த ஆஸ்ரமத்‌ 
தில்‌ பிரதி வருஷமும்‌ ஜயந்தி நடர்‌.து வருகிறது, இந்த அஸ்‌ ரமத்தில்‌ 
என்னுடைய தாயாருடைய நீறுரம01 00ர௦றரயும்‌ நடர்து ௬ 
சிறது, 


இரந்த இரண்டு 000018(101)5ம்‌ இரச ஆஸ்‌ரமத்தில்‌ இருப்ப 
வர்களே செய்து வருகிரர்கள்‌, இந்த இரண்டு சர்தர்ப்பங்களிலும்‌ 
இன்னாருக்கு 1111811005 அனுப்புறதென்று 1151 ஒன்று இருக்‌ 
றது 1051 ௦4 1116 ற650105 10 ௦௬௩ 1ஈரர்‌1611005 ௩௩5 80 
8130 04185 8150 11837 001711)ம46 ௦ (1050 0008510115, என்ன 
பேர (]1ம(1005 எந்த சர்தர்ப்பங்களில்‌ வருறதென்று எனக்குச்‌ 


18 


தெரியாது, ஜயந்தி சந்தர்ப்பத்தில்‌ வருவா வருஷம்‌ என்ன செல 
வாதிறதென்று எனக்குத்‌ தெரியாது. என்‌ தாயார்‌ ஹஊா£ப 
௦ரே0ரூக்கும்‌ எவளவு செலவாரொதென்ற எனக்குத்‌ தெரி 
யாது. என்‌ 310(19675 கரரமஈ! ௦௦ செய்யும்போது ரான்‌ 
ஒன்றும்‌ பூஜை செய்வதில்லை. இ . விடம்‌ இ ஈப்பவர்‌ செய்வார்‌. கான்‌ 
தினப்படி பூஜை செய்சிரன்‌. ரமணாஃ்‌ ரமத்தின்‌ 88] அனுஷ்டா 
னத்தில்‌ எத்தனை வருஷமாம்‌ இருக்கா உ என்று ரான்‌ எப்படிச்‌ 
சொல்லுவேன்‌, இப்பொழுது உபயோசுத௫ல்‌ இருக்கும்‌ 56ல்‌ 
666 1888௨, 11மாடுயாறகாவ்வர்‌ என்று இருக்க து, இர்த 
8081 சான்‌ எப்பொழுசாவது உபயோகிட்பேன்‌, மற்றப்படிக்கு ஆஸ்‌ 
ரமத்தில்‌ எப்போதிற்கும்‌ உப?3பா௫ர்டி ராகம்‌ 1201500841 80861 ஊம்‌ 
ி௫ர2ாம 506] 15 (96 801௦, இர்த 501 5 18 (4௦ 005100 0114 
860010 0648 0814, ஆல்‌ரமத இிலிருர்‌ அ 900014 மள அப்‌ 
பும்‌ 01050000000ல்‌ ஆஸ்‌ ரமம சலை அவர்‌ - பயோிச்இிரர்‌, 11 
ரர 00% (௨ம்‌ 15 5018 18004௦ க்லாம்‌ 1$௦0% மேல்‌, ம 
சிடி வாம 508] 15 11500, இர்த 8001 சான்‌ 1131] அதாவது ற0௩௦ 
௦1 &ம்௦ாறனுயில்‌ தவிர வேமிற எர்கக்‌ காடு ஈத்திலம்‌ உபயோகிதத.து 
தடையா, சான்‌ சீல்‌ புஸ்தகங்களில்‌ வைக்க இண்டு, 13%, 1] 
தவிர வேழே எந்த தஸ்தாவேறைபம்‌ ஈரான்‌ 159,00000 செய்தது 
திடையாது. இர்தகேசில்‌ ற1ஈ10% படித.துப்‌ பார்த்தேன்‌. இர்க கேசில்‌ 
வக்காலத்தில்‌ 508] வைத்திருக்ேன்‌, இரச கேசில்‌ ௩ 111100 8810. 
றர என்‌ உத்தரவுமேல்தான்‌ போட்டச, அதை ரான்‌ படித்துப்‌ 
பார்த்தகாக வைத்துக்கொள்ளும்‌. அதில்‌ 0011(0115 சான்‌ எல்லாம்‌ 
பார்த்திருக்கேன்‌, பவர்‌ இஷ்லாதவர்கள்‌ எல்லாம்‌ பவர்‌ இருக்‌ 
இறது என்று சொல்ல ஆரம்பித்த, ஆஸ்ரமத்திர்கு விருத்தமாய்‌ 
நடக்க ஆரம்பித்ததிஞல்‌ 11% [1 1100: ௦1 41100௫ எழுத 
வேண்டியதாய்‌ நேரிட்டது, பெருமாள்சாமியார்‌ ஒருத்தர்தான்‌ பவர்‌ 
இல்லாமலே பவர்‌ இருக்கறசென்ற்‌ சொல்லிச்‌ கொண்டிருச்தார்‌, 
பெருமாள்‌ சாமியார்தான்‌ ரமணாஸ்ரமம்‌ சர்வாதிகாரி என்று பத்தி 
ரிகைகளில்‌ போட்டுக்‌ கொண்டு தபால்களை தன்னுடைய உத்தரவு 


ப 


இல்லாமல்‌ ரமணால்‌ரமத்தில்‌ கொழிக்கக்கூடாதென்ற 1933௨2 
வருஷத்தில்‌ ௮வர்‌ தடை செய்தா, 

(5 7, நாவப்‌ நாநா 

0101851000, 5-12-36. 


11௦ ொெராம்‌28100 18 80) 0யாறசம்‌ (௦ 8-12.36 


(5ல்‌ 1. நவநத ஙாறறா 
(0101851006, 5-12.-36 
6-12-36 

[0 01ப்ர 60000௦௦ம 84 5-30 7. 14, பிள்‌ ௦ 
றி81ற1141] ௩௦: 118 ற1க06 85 (பாறஈம்‌ மற 11 5றம் ௦4 (௬6 
ஏரர்்ற [ற்ற (10௩ நார 00 (4௦ ற10௧062 107 ஐ81ெ (17ம்‌ (௨ 
ஸ்ரெர்ரு: ௩411 1௦ 0011000060 84 4-30 12. 1ம்‌. (௦ மர, 

சி 0000 ௦8 (408 15 நாகர்‌ 1] 004876 (84 (16 07058 
0111081100 04 (06 110055 15 010500 

106 8ம7008(6 107 116 151 மேஷர்கோ( முகா (6 16- 
ஐுகராப்06 (16 914085. 119006 (16 பர்00095 15 5010] 
8111111060. 

₹6-௱ப்0க(1௦0 :-- என்னுடைய இஷ்டத்திற்கு விரோத 
மாய்‌ இருட்பவர்களை இந்த ஆஸ்‌ரமதில்‌ சோக்கிறகில்லை, ஆஸ்‌ச 
மம்‌ அலுவல்களை அப்போதைக்கப்போது பார்ததுக்சொண்டு வரத 
வர்சள்‌ என்னுடைய இஷ்டத்தின்மேல்தான்‌ பார்ததுக்கொண்டு 
வர்தார்‌. ]ந 1 10 றக 153 6 50016006 022ர்நாம்றத 
ஸூம்‌ “1௭6 உறர ரான 185 1760] 721500... ய்‌ 
012 எர்ம்‌ “14 மர 0 51006 7106 190100 
[046176ம்‌ (0 876 101 (1086 708102. (௦ ௨5 (௦ நாரா, 
டம்‌ ரபீ (௦ 16 ற650081 0118800௦௫6 810008. (5056 3௦ 
இகம்‌ 18 (1௦ கரகர. ஸ்சந்தாஸ்‌ரமத்தில்‌ தந்ிக்கொண்டு வர்‌ 
தீவர்கள்‌ என்னுடைய அனுமதிமேலும்‌ என்னுடைய அனுமதி 
பெற்‌றவர்களுடைய உத்திரவு மேலும்‌ இவவிடம்‌ தற்ிக்சொண்டு 
வர்தார்கள்‌, இப்டொழுது ஸ்கர்தாஸ்‌ரமத்தில்‌ தக்‌௫ இருப்பவர்கள்‌ 
என்னுடைய உத்திரவுமேல்தான்‌ அவ்விடம்‌ இருர்‌.துவருடரார்‌, 
1 1846 101 91001௦0187, ] 0௦ 101 80௦0 18261 6௩01251005, 
இச்த ஆஸ்‌ரமத்தில்‌ 1310064106 கட்டியிருக்கும்‌ 10016 அவர்கள்‌ 
என்னுடைய உத்திரகமேல்‌ ௮.தற்காக அவர்களே பணம்‌ சொடுத்சு 


19 


கட்டினது, நான்‌ எப்பொழுதும்‌ பூஜை செய்தது யாது, 
பூஜை செய்பவர்‌ பக்கதில்‌ இருப்பதுண்டு, ஜயந்தி உத்ஸவுத்தை 
௮ுசரிதது பக்தாள்‌ ரில கைககரிபககள்‌ கொடுப்பதுண்டு. இவ 
விடம்‌ இருப்பவர்கள்‌ அர்த ஐ.பர்தி கொண்டாடு , தண்டு, அம்மா 
பூஜையும்‌ அந்த மாதிரிகஉன்‌, 118111 செய்த தடைகளினால்‌ 
[உ 3/1] சழுதவேண்டிய செயற சொல்லி இருப்பது இந்த 
ஆஸ்ரமத்தில்‌ இருது கடை செயததல்ல, 11810(14 1922லேயே 
விட்டுப்‌ போய்விட்டாா, 
(50) 11௦ 00௨ 
010]. ரம்ப 


11818 விர்கமம்‌ 9 (0௦ டாரர065 11 115 ற ற்கம்‌ 11 று 
01086106. '[2ப2 00௩ 19) ற, 0080ம்‌ 080 (0 14௦ பச ப்ோர்‌ 
8114 1௦04 (0 16 0012001 (ர பா, 


6ம்‌ * நப நாறா 
0௦0௯195100 8-12-8ப 


திரவண்மைலை டிஸ்டரி1ட்‌ ழ சீப்‌ கோரட்‌ 0. 5, 98, 86 
க்சில்‌ 19.11.00 யன்று ஈமீஷனா ழஈபர்லையில்‌ ழநல்‌ மதி 
ரம்யா ரிஷி கோடு ந்த பாகப பிரமா ஊம்‌. 


வாதியின்‌ வக்கில்‌ ஈடததிய குறுக்கு விசாரணை 

கேள்வி;--எக்ஹிபிட்‌ ல்‌ 180 பக்சததில்‌ ])1801016 ௦7 
1421211911 (மகறிஷியீன்‌ €டாகள்‌) என்று எழுதி யிருக்கறெது. 
உங்களுக்கு சிஷ்யர்கள்‌ உண்டா? 

பதில்‌:--எக்ஹிபிட்‌ நல்‌ இழ்க்‌ குறிப்பில்‌ (பக்கம்‌ 40) 
0150101085 (சஷ்யர்கள்‌) விபரம்‌ கொடுத திருக்க த. 

இந்த்‌ விவரம எக்ஸிபிட்டினுடைய ஆசிரியரே எழுதி 
ஞ்‌ என்னைக்‌ சேட்டு எழுதவில்லை, எகீஸிபிட்டில்‌ 40ம்‌ பக்கத்தின்‌ 
௫ழ்‌ நிப்பில்‌ டேர்‌ என்னும்‌ வார்த்தைக்கு என்ன அர்த்தம்‌ கொடுத்‌ 
திருக்றதோ. அதே. அர்த்தம்‌ தான்‌ எக்ஹிமிட்‌ 1] ல்‌ உள்ள 


(பட்ய்19) டர்‌ என்பதற்கும்‌ ௮5ம்‌, (1015010165) சீடர்கள்‌ 
புத்தர்கள்‌ 891000 என்ற வார்த்தைகளுக்குச்‌ சரியான தமிழ்ப்‌ 
ஆத்ற்கள்‌ 'என்சருத்‌ தெரியும்‌, எக்ஸிபிட்‌ நல்‌ பக்கம்‌ 98ல்‌ ௮தன்‌ 


இரிரிய்ரே எஞ்லுடைய பெயரைக்‌ கையெழுத்திடாமைக்குக்‌ கார 


10 


ணம்‌ காட்டியிருக்கிறார்‌, எனது எழுத்துப்‌ பிரமாண அறிக்கை 
பின்‌ 18-௨து பாராவில்‌ ஈான்‌ மானேஜ்மெணட்‌ முதலிய விவகாரம்‌ 
களைப்பற்றி கவலை எடுத்தக்‌ கொள்வதிலிலை என்ற கூறியிருக்க 
ஜேன்‌. அது சரியே, 
எனக்குச சொததுக்கள்‌ சோப்பதில்‌ ஆசை கிடையாது. ஆனால்‌ 

மசொத்துச்சள்‌ வருகின்றன, சான்‌ அவற்றை எற்றுக்‌ கொரள்கி2றன, 

சான்‌ கர்தாலரமததிர்கு வாத பிறகு, கொடுக்கப்பட்ட 
பொருள்களைப்‌ பறறிய விவரஙகளில்‌ ல எனக்குத தெரிபும்‌, 
அ௨வாறு பொருளகள கொடுததவாகளின்‌ சிலருடைய பெயாகள்‌ 
மட்டும்‌ சினைப்பலிருக்கனொன, பொருள்கள கொடுத சவர்சளுடைய 
கணக்குகள்‌ இருக்‌?கா என்னமோ எனக்தத தெரியாது, 

எக்ஹிப்‌_ [1 பாதகதாக எனக்கு ஞாபகமில்லை. 

கர்சாஸரமம என்ச்?1சமெண்ட்‌ என்ற பி, மிமோ ரோட்‌ 
மஸ்‌ வர்கது, 

இப்பொழுது மாலை 59-80 விட்டதால்‌, சாட்ரி விசாரணை 
22-11-905தேதிச்கு 6 கதிப்‌ போடப்பட்டிருக்கிற த, 

(கை) வி. ரஸ்ணா மெட்டி. 
சமிஷனா 18-11.90 

வாதியின்‌ வக்8ல்‌ விருப்பப்படி 90-14-00௧௫ ஒத்திப்‌ போடப்‌ 
பட்டது, ப்‌ 
(கை) வி கிருஷ்ணா ரொடடி 

கமிஷனர்‌ 29-11-30 
9-19-90ல்‌ சாட்சி (10) குறுக்கு விசாசணை தொடர்ச்சி 

எக்ஹிமிட்‌ தல்‌ 12 பக்கததில £€ீழ்க்கண்டவாறு கூறியுள்‌ 
ளது, உண்மையானதே, '* சுவாமி பர்தத,துவத இற்கு மேலானவர்‌ 
என்றும்‌, இரத்தபாசத.இின்‌ மூலம்‌ சொத்துக்கு உரிமை பாராட்டு 
வதி சுவாமிக்கு வெறட்பானவை எவ்பதுமான முக்கிய நீதிகளைக்‌ 
தாட்டினார்‌." 

எக்ஹிபிட்‌ நல்‌ 189 ம்‌ பக்கதில்‌ கூறியுள்ள வாக்தியக்களும்‌ 
*உண்மைமானவையே:.. து 

இருவண்ணாமலை வர்து சோர்தவுடன்‌ தன்னிட மிருர்த 
மூன்றரை ரூபரய்களே எறிர்‌.துவிட்ட பிறகு மஹரிஷி பணத்தைச்‌. 
சையால்‌ தொடவில்லை, மஷுரிஷி எப்படியோ செல்வம்‌ ௨உறுமை 

ய விஷயல்களை சா.தர்பத்தோடு வெற்றிசசமாக தம்மைச்சார்ர்‌ 

ிருர்தத்ர்சள்‌ மத்தியிலும்‌ வரது, போகோரிபுமும்‌ .ஒத்யான்டு. 


(4 


வர்தார்‌ என்று நினைக்கலாம்‌, அனால்‌ உலகத்தில்‌ எர்தப்‌ பொரு 
ளும்‌ பூரணமாக இல்லை. அசிரமத்திறும்‌ . றுமையின்‌ வெற்றி பொது 
வாச சில்‌ விஷயங்களில்‌ இருச்து வந்தன," 

எக்ஹிபிட்‌ இல்‌ 1595-ம்‌ பக்கத்தில்‌ கூறியுள்ள ''அங்கும்‌ மறுபடி 
பும்‌ பணம்‌ தாராளமாய்‌ வசுலிக்கப்பட்ட து,” என்பதும்‌, 

ஏக்ஹிபிட்‌ நீல்‌ 3219-ம்‌ பக்கததில்‌ கறியுள்ள புத்திசாலித்சன 
மான, சியாயமான.த”' என்று ஆரம்பிக்கும்‌ வாக்கியமும்‌ உண்மை 

எசீஹிபிட்‌ ]%. (8) என்னுடைய கையால எழுதப்‌ பட்டது, 
அஇலுள்ள கருததுக்சள்‌ வாதியால்‌ கூரப்‌_ட்டவையே, அவற்றை 
வாகி வேறு இரண்டு 'பரிடமிரநந்து கேட்டு வர்தார்‌. சான்‌ அந்தக்‌ 
கருக்துக்களை ஒத துக்‌ கொண்ட காகவே இருக்கட்டும்‌. நான்‌ அவற்‌ 
றை ஒகது/்கொண்டதகாக ௭ வாற சொல்லக்கூடும, ஒருவன்‌ ஒரு 
மரத்தை சுப்ரமண்யர்‌ என்று வாணிக்கலாம்‌, அ௨ன்‌ செய்ஒரான்‌, 
அதை நான்‌ எப்படித்‌ தடுக்க முடிபும்‌, 

எக்ஹிபிட்‌ &ல்‌ என்ன கூறியிருக்கிறதோ அது என்னைக்‌ 
குறிக்கிற து ரமண விஜடம்‌ என்னும தமிழ்ப்‌ புத்தசம்‌ எக்ஹிபிட்‌ 
ல்‌ மொழி பெயர்ட்பு அல்ல, சுமா 1904 சிலர்‌ கற்கண்டு கொண்டு 
வரது கொடுத்தார்கள்‌. என்‌ முன்னே வைச்தரகள்‌. அப்பொழுது 
இரண்டாம்‌ பிரதிவாதியான என்னுடைய தம்பி எடுத்‌ தக்கொணீடு 
விட்டான்‌, ௮த.ற்காக நான்‌ எடுக்க ஒருவருக்கும்‌ உரிமை சடையாது 
என்று சொல்லிச்‌ கண்டித்தேன்‌. ஸ்கர்தாஸ்‌ ரமத்தில்‌, 

இர்தக்‌ கேள்விக்கு பிரதிவாதிகளின்‌ உக்‌5$ல்‌ அக்பித்தார்‌' 
பிறகு வர்தியின்‌ க்கில்‌ 'ஷெட்டுல்‌ இரண்டில்‌ உள்ளது பாவாஜி 
நிலமும்‌ கவர்மெண்ட்‌ நிலமும்‌ மீசாந்ததா'? என்னும்‌ கேள்வியைக்‌ 
கேட்டார்‌, 

பதில்‌ :--2வ.து ஷெட்யூல்‌ கவர்ன்மெண்ட்‌ ரிலத்தை மட்டும 
சொண்டுள்ள த, 

அடமானம்‌ அவதற்கு முந்தி கவர்ன்மெண்ட்‌ நிலத்தில்‌ கட்ட 
டங்கள்‌ கட்டியிருக்தறேதோ இல்லையோ, கவனமில்லை. எக்ஹிபிட்‌ 
பீல்‌ அடமானம்‌ செய்யக்‌ கேட்டுக்கொண்டதற்காக கூறியுள்ள கார 
ணகிகள்‌ சரியானவைகளே, 


._.. சேள்வி:-இக்குள்ள ரூம்களில்‌ பல உம்முடைய சொர்த செள 
'சர்யந்சள்ச்சாச இல்லையே, 


16 


விடை:--என்னுடைய சொர்த செளகர்யத்துச்காக இல்லை; 
இரத ஆஸ்‌ரமததில்‌ ரில ௫ராப்பியா்கள்‌ தந வருகிறார்கள்‌, 

இது தவிர, ஆஸ்ரமத்திற்கு வருகிற லிசிடர்கள்‌ தங்குவதற்கு 
இல ரூம்கள்‌ இருக்கின்றன, அிரமத்தில்‌ ஸ்டோர்‌ ரூம்‌, சாப்பாட்டு 
ஷால்‌, சமையல்‌ அறை எல்லாம்‌ இருக்கறது, ஒரு பசு மடமும்‌, 
பத்து பதினைந்து பஈ மாரிகளும்‌ இருக்கன்றன. இர்த கட்டடங்கள்‌ 
எல்லாம்‌ ௮டமானம்‌ ஆன நிலத்தில்‌ தான்‌ இருச்சின்றன, இரத 
ரமணாஸ்‌ரமத்திற்கு முனிசிபல்‌ சொத்து வரி போட்டிருக்கறர்களா 
இல்லையா, எனக்குதெரிடாது, இர்த அஸ்‌்ரமத்‌ துக்கு சொத்து வரி 
விதிக்கப்பட்டிருக்ொசகென 9ம்‌ பிரதிவாதி எனக்கு சொல்லி யிருக்‌ 
கலாம்‌. அரிரமத துக்காக வரி ௪தம சட்டியிருப்பதாகக்‌ குறித்திருப்‌ 
பதை அூரமக்‌ சணக்குப்‌ புத்தகங்‌ஈளில்‌ சான்‌ ஒரு போதும்‌ பார்த்‌ 
தது இடையாது, இட நஸ்‌ ரமத்தில்‌ பிரதி வருஷமும்‌ ஐயந்தி 
டந்து றது, இந்த ஆஸ்ரமதடில்‌ என்‌ வடைய தாயாருடைய 
வருடாந்திர சடங்கும்‌ ஈட*து வருகிறது, இந்த இரண்டு கொண்‌ 
டாட்டங்களும்‌ இந்த ஆஸ்‌ மத்தில்‌ இருப்படர்களே செய்து வரு 
கிருர்கள்‌, இத்த இரண்டு சர்தர்ப்படாளிலும்‌ இன்னாருக்கு அழைப்‌ 
புத்‌ தாள்கள்‌ அனுப்புகிதென்று லிஸ்ட்‌ ஒன்று இருக்கிறது, 

அழைப்பு அனுப்பப்படு.வர்களில்‌ டலரும்‌ இன்னும்‌ மற்றவர்களூம 

இழ்ச சர்தாப்பககளிலம்‌ பொருள்‌ கொடுப்பாகள்‌. என்ன ரன்‌ 
கொடைகள்‌ இந்த சர்சர்ப்பங்களில்‌ வருகிற) சன்று எனக்குத்தெரி 
யாது, ஐயச்திசர்தர்ப்பத்குல்‌ வருஷா வருஷம்‌ என்ன சிலவாகு இற 
தென்று எனக்கு தெரியாது, என்‌ தாயாருடைய வருடாந்திர சடங்‌ 
குக்கும்‌ எவ௨ளவு செலவ।கிற தென்ற எனக்கு தெரியாது, என்‌ 
தாயாருடைய வருடாந்திர சடககு செய்யும்போது சான்‌ ஒன்றும்‌ 
பூஜை செய்வதில்லை. இவவிடம்‌ இருப்பவர்‌ செய்வார்‌, நான்‌ தினப்‌ 
படி. பூஜை செய்கேன்‌, ரமணாஸ்ரமத்தின்‌ சீல்‌ முத்திரை ௮னுஷ்‌ 
டானத்தில்‌ எத்தனை ட ர௬டமாய்‌ இருக்கிறது என்று நான்‌ எப்படி, 
சொல்லுவேன்‌. இப்பொழுது உபயோகத்தில்‌ இருக்கும்‌ 8லில்‌ 
ஷீ. ரமணாஸ்ரமம்‌, இருவண்ணாமலை என்று இருக்கிறது, “ இர்த €ல்‌ 
ரான்‌ எப்பொழு தால து உபயோடுப்பேன்‌. 

மற்றப்படிக்‌ த ஆஸ்ர.2 தீ தில்‌ எப்போதிற்கும்‌ உபயோரிக்கறார்‌ 
கள்‌: சொர்த லும்‌, ஆஸ்‌ரமழ்‌ லும்‌ ஒன்றே, இர்த ரீல்‌ இர்ண்‌ 
டாவது. பிரதிவாதியின்‌ வசமே இருக்கிறது." ஆஸ்ரமத்‌திலிருர்த 
இரண்டாம்‌ பிரதிவாதி அனுப்பும்‌ போக்கு வரத்‌.துச்சளில்‌ ஆஸ்ரமம்‌ 
சிலை அவர்‌ உபயோடக்கறார்‌. ஆஸ்ரம்‌ புத்தக சாலையில்‌ விற்சப்புடும்‌ 


109 


ஒவவொரு புத்தகத்திலும்‌ இச்சு ஆசிரமம்‌ ல உபயோஇிக்கப்படு 
இறத. இந்த சீல்‌ சான்‌ எக்ஹிபிட்‌ *7[1 அதாவது அதிகாரப்‌ பத்‌ 
இரத்தில்‌ தவிர வே எர்தக்‌ காரிதரகிலும்‌ உபயோடக்தது டை 
யாது. கான்‌ இல புத்ககந்களில்‌ வைக்கிறதுண்டு, ஈச்ஹிமிட்‌ 1] 
தவிர வேறே எந்த தீஸ்தா வேறையும்‌ சான்‌ எக்வரிகிய/ட்‌ செய்தது 
இடையாது, இரந்த சேரில்‌ ப்ளெயிண்ட்டைப்‌ படிக்‌.கப்‌ பாதன்‌, 
இர்த கெில்‌ வக்காலத்தில்‌ சில்‌ வைத்திருக்கிறான்‌. இர்‌ கேசில்‌ 
எழுத்துப்‌ பீாரமாணம்‌ என்‌ - கீதிரவு மேல்‌ கான்‌ மிபாட்டது. அதை 
ரான்‌ படித்துப்‌ பார்த்தசாக வைத்‌ எக்கொள்காம்‌. ௮.இல்‌ கண்டிருர்‌ 
த வைகள்‌ யாவும்‌ சான்‌ பாக்திருககி2ரன்‌. பலர்‌ இல்லாதவர்கள்‌ 
எல்லாம்‌ பவர்‌ இருக்கிறத என்று சொல்ல அரம்பக்து ௮ஸ்ரமத்‌ 
இற்கு வீ2ராகமாய்‌ ஈடக்க அரம்‌ 3 சகரினல்‌ எக்விமீட்‌ 111 ஆகிய 
அதிகாரப்‌ பத்ரெம்‌ஈம௰த கேணடிபதாய்‌ மேரிட்ட௫. பெருமாள்‌ 
சாமியார்‌ ஒருத்தர்‌ தான்‌ பவர்‌ இல்லாம?ல பவா இரு£திரசென்று 
சொல்லிக்கொண்டிருர்தார்‌, பெருமாள்‌ சாமியா தான்‌ ரப ஈஸ்மமம்‌ 
சர்வாதிகாரி என்று பத்திரிகைகளில்‌ பொட்‌ உஃ்மகாணடி சடால்களை 
என்னுடைய உத்திரவ இஃ்லாமல்‌ ரப ள்‌ ரமகரில்‌ கொடுக்கக்‌ 
கூடாசென்ற 113])வ௫ வரு) சசில்‌ ௨7 ட மிட ரரர, 
(4) வ. 19:13. பெட்பு 
கரி்ஷனார ௦ 12-30 
கமிஷன்‌ 6-12-80கக ஓக்திப்போடப்பட்ட ௪. 
(ரை) ரா, சரும (10்டி 
குமிஷனா 9-19.50 
9-19.90 விசாரணை மாலை 59-90 மணரிக்ு தரம்ப்டிச ௮. வாதி 
யின்‌ வக்€ீல்‌ இன்று மாலை 1.80 மணிக்கு விசாரணை நாம்பீக்சப்‌ 
படும்‌ என்று எழுத்து மூலம்‌ அறிலித்குருர்தும்‌ வாதியாவது ௮௨, 
ருடைய வக்கீலாவது வரவில்லை. அவர்கள்‌ யாரும்‌ வராததால்‌ சாட்‌ 
சியின்‌ குறுக்கு விசார முடிஈ்துல்ட்டது என்று சான்‌ சீர்மானிக்‌ 
இன்‌, முதல்‌ பிரதிடாதியீன்‌ உச$ல்‌ ஈாட்ிடை மற விராரக 
செய்யவேண்டுமென்றார்‌. 
0 


80 


ஆகவே சாட்சி மறு விசாரணை 


என்னுடைய இஷ்டத்திற்கு விரோதமாய்‌ இருப்பவர்களை இந்த 
ஆஸ்‌ £மத்தில்‌ சேர்க்கிற இல்லை. ஆஸ்ரமம்‌ ௮ லுவல்களை அப்போதைக்‌ 
கப்போ.து பார்த்‌ க்கொண்டு வர்‌ கவர்கள்‌ என்னுடைய இஷ்டத்தின்‌ 
மேல்‌ தான்‌ பார்த்‌. துக்கொண்டு வர்தார்‌. எக்ஹிபிட்‌ & 190 பச்சத்‌ 
தில்‌ உள்ள ''மறுபடியும்‌ பணம்‌ தாராளமாய்‌ வசூலிக்கப்‌ பட்டது” 
என்று ஆரமபிகது ''அவரிடமிருர்து வந்தவாகள்‌'' என்று முடியும்‌ 
வாக்கியத்தில்‌ குறித்‌ துள்ள விஷய௩கள்‌ சொ துரிமையைப்‌ பற்றி 
னவை அல்ல, ஆனால்‌ அவைகள்‌ ஆஸ்‌ ரமத்தில்‌ தக்க யிருர்சவாக 
ளிடையே ஏர்பட்ட மனோ விததியாசங்களைப்‌ பற்றியவைகளே. 
ஸ்கந்தாஸ்‌ரமத்தில்‌ த௩௫க்கொண்டு வர்சவாகள்‌ என்னுடைய அனு 
மதி மேலும்‌ என்னுடைய அனுமதி பெற்றஉர்களுடைய உத்திரவு 
மேலும்‌ இ விடம்‌ தங்கிக்‌ கொண்டு வர்தா£கள்‌, இப்பொழுது 
ஸ்கந்‌ தாஸ்‌ [மத்தில்‌ தங்க இருப்பர்கள்‌ என்னுடைய உத்திரவு மேல்‌ 
தான்‌ அவவிடம்‌ இருர்து வருகிரூர்‌, சான்‌ சட்டங்களை (லா) படித்‌ 
தது இடையாது, சட்ட விஷயமான வார்தைகள்‌ எனக்குத்‌ தெரி 
யாது, இந்த ஆஸ்ரமத்தில்‌ ஐரோப்பியர்கள்‌ கட்டியிருக்கும்‌ அறை 
கள்‌ அவாள்‌ என்னுடைய உத்திரவு மேல்‌ அதற்காக அவர்களே 
பணம்‌ கொடுத்து கட்டினது, சான்‌ எட்பொழுதும்‌ பூஜை செய்தது 
இடையாசு, பூஜ செய்பவர்‌ பக்கத்தில்‌ இருப்பதுண்டு, ஜயர்தி 
உத்ஸவத்தை அரித்து பக்தாள்‌ சில கைங்கரியங்கள்‌ கொடூப்ப 
திண்டு. இவ்விடம இருப்பவர்கள்‌ ௮ர்த ஜயர்தி கொணடாடுவ 
துண்டு, ௮மமா பூஜையம அந்த மாதிரிதான்‌, வாதி செய்த தடைக 
ளினால்‌ எக்ஹிபிட்‌ 1/1] எழுத வேண்டியதென்ற சொல்லி இருப்பது 
இந்த ஆஸ்ரமத்தில்‌ இருர்து தடை செய்ததல்ல. வாதி 1922 லேயே 
விட்டுப்‌ போய்‌ விட்டா, 


இந்தக்‌ குறி சாட்சி தனது சொர்த கையினாலே என்‌ முன்னிலை 
யில்‌ போடப்பட்ட து, 

என்னால்‌ எழுதப்பட்டு, சாட்டிக்குப்‌ படித்துக்‌ காட்டி சரி 
யென்று ஒப்புக்கொள்ளப்பட்டது, 


(கை) வி. கீநஷ்ண மேட்டி 
கமிஷனர்‌ 6-12-80 


81 


வாசகர்களுக்கு 


இர்சு வாக்குப்‌ பிரமாணத்தில்‌ தமத திருவுருவச்தைக தாம்‌ 
செய்யச்‌ சொல்லவில்லை என்றும்‌, ௮.து செய்தது தமக்குத்‌ தெரியா 
தென்றும்‌ ரமணமஹரிஷி கூறியுள்ளார்‌... அனால்‌, €ழே பிரசுரிக்‌ 
கப்பட்டுள்ள கடிதங்கள்‌ இவர்‌ கூறியது எவ்வளவு பச்சைப்பொய்‌ 
என்பதை அவெளிப்படுத்துமென சம்புகிறோம்‌. இந்சக்‌ கடி தங்கள்‌ 
அப்போது சென்னைக்குச்‌ சென்றிருக்க பெருமாள்‌ சாமியாருக்கு 
இருவண்ணாமலை ஈசான்ய மடத்துச்‌ சுவமிகள்‌ எழுதிய கடிதங்க 
ளாகும்‌. 

௨ 
இருவண்ணாமலை சிவமயம்‌ மதராஸ்‌, 
ஈசானியமடம்‌ 

விபவ(ஹ்‌ி ஆவணிமி” 81௨ 

ஸ்ரீமத்‌ சுவாமிகளுக்கு ஈமஸ்காரம்‌, 18-9-26ல்‌ எழுதிய கடித 
மூம்‌ பத்திரிசையும்‌ 14.0.36ல்‌ எழுதிய கார்ஷிம்‌ வர்சன, 

பத்திரிசை புரப்பைப்‌ பார்த்து இச்துடன்‌ வருது, இந்‌ 
துடன்‌ வரம்‌ “தனலக்ஷ்மி தாட்ஸ்‌” எனறும்‌ விளம்பரத்தில 
கண்டபடி விகாஸ விஷயந்கைப்‌ ப%றி நாரப்பா ௮யர்களுகதந்‌ 
தேரியாமல்‌ சேலவாக்ற துகை கிலயந்நை விசாரித்துத்‌ 
தேரித்து கோள்ளலாமேன்று ஸ்ரீ பரவரன்‌ சொல்லியபடி 
சுவாமீகளும்‌ சேயயலாமென்று தோஃறுகிறது, 


்‌ 4 ச 
வேண்டும்‌ ஸ்ரீசற்குருசாதன்‌ துணை 
(ஒப்பம்‌) நடேச ஈவாமி 
௨ 
திருவண்ணாமலை சிவமயம்‌ மதராஸ்‌ 
ஈசானியமடம்‌ 
அிபவ ஸ்‌ புரட்டாகிம்‌” 1௨ 
ஸ்ரீலஸ்ரீ பெருமாள்‌ சுவாமி அவர்களுக்கு 
($நற்நைய நனம்‌ தங்களுக்கு எடு கய லேடடரில்‌ கண்ட 
அடக்கம்‌ பிளம்பாம்‌ ஒன்று இத்துடன அறுபபி யிநக்கிறேன்‌, 
% * 3 


82 


ரமணரிஷி தமது வாக்கு மூலத்தில்‌ தம.து தாயாருடைய 
10-ம்‌ சாள்‌ சடங்குக்குப்‌ பெருமாள்‌ சாமியார்‌ 10 பேருக்கு சாப்பாடு 
போட்டதாகவும்‌, அதில்‌ தமக்கும்‌ கொஞ்சம்‌ உணவு கொடுத்த 
தாகவும்‌ கூறியுள்ளார்‌. அனால்‌ அர்தச்‌ சடங்குக்காக அன்று 
செலவான தொகை மொத்தம்‌ ரூபா 000.8-0 என்பதற்கு இரு 
வண்ணாமலை ௮. ௬, டுபான்னுசாமி செட்டியார்‌ கம்பெனியினுடைய 
புள்ளிபும்‌ இருக்கிறது, இவளவு ரூபாய்‌ செலவான ஒரு சடக்கில்‌ 
10 பேருக்கு மட்டுமா சாப்பாடு போடப்பட்டிருக்கும்‌ என்பதைப்‌ 
பொது மக்களே ஊகித்துக்‌ கொள்ள வேண்டியது மன்றி 
ரமண மவாரிஷ்களது வாக்குமூலத்தின்‌ யோக்கியதையையும்‌ 
தெரிர்து கொள்வார்களாக, 


ந னகவாகை ளை. 


பிழை திருத்தம்‌ 


பக்கம்‌ வரி பரிமை கிருத்தம்‌ 
15 11 விசினன்‌ லிசினான்‌ 
10 4... விவேூயாய்‌ விவேகியென நினைத்த 
17 15 பிராமண பிரமாண 
11 16 சர்சாசி சர்யாரி 
19 11 கேராதது சேராத 
ழ்‌ 12 ஆத்‌ தியாஸ்ரமம்‌ அத்‌. தியாஸ்‌ரமம 
91 12 ஈதெல்தாம்‌ ஈதெல்லாம்‌ 
ம்‌ 15 ஆ..யாஸ்ரமி அ.த்யாள ர.மி 
94 10 விரு£களித்தும்‌ விரு்களித்ததும்‌ 
95 0 செல்லம்மாள்‌ என்னும்‌ இகர்தம்மாள்‌ வளர்த்த 
இப்பெண்‌ மிசல்லமமாள்‌ என்‌ 
னும்‌ பெண்‌ 
்‌ 14. மஹஷிகள்‌ மலூரிஷிகள்‌ 


6 317 ஆஃ. 


